AAMUKTA MAALYADA 
ஆமுக்த மால்யத 

( சூடிக்கொடுத்தவள் ) 


General Editor 
Dr. C. R. Sarma 


Tamil Translation 


Sri M. G. Jagannatharaja 


Tamil Transliteration 
Dr. G. Gunasekhar 


- 


Ec 


ఆయుం 



TELUGU 


Bava 


UNIVERSITY 


INTERNATIONAL TELUGU CENTRE 


Telugu University 


TELUGU BHAVANAM 
HYDERABAD - 500 007 ANDHRA PRADESH 


1988 


Sri Krishna Devaraya s 
AAMUKTA MAALYADA ( Telugu Epic ) 


Tamil Translation By 


Sri . M. G JAGANNATHARAJA 


First Edition 


: 


1988 


Copies 


: 


1000 


: 


TELUGU UNIVERSITY 


Title Design 


: 


Amudhon , Madras 


Publishers 


international Telugu Centre 
TELUGU UNIVERSITY 
Hyderabad - 500 007 


For Copies 


: 


TELUGU UNIVERSITY 
Kala Bhavan 
Saifabad 
Hyderabad - 500 004 


Printed at 


: 


Moovendhar Achagain 
Royapettah 
Madras - 600 014 . 
Telephone : 867189 


ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரின் 
ஆமுக்த - 


( சூடிக்கொடுத்தவள் ) 


தமிழாக்கம் : 

பன்மொழிப் புலவர் 
மு . கு . ஜகந்நாதராஜா 


V 


ஸ்ரீ ஆண்டாள் 


E 


ஸ்ரீ பெரியாழ்வார் 


-00 


- 


2 


வில்லிபுத்தூர் கோபுரமும் தேரும் 


R 


ஸ்ரீ ஆண்டாள் -- ஸ்ரீ ரங்கமன்னார் 

திருமணக் கோலம் 


- 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. Publishers Note 


vii 


X 


2. Ackno wledgements 

- டாக்டர் N. சிவராமமூர்த்தி 


3. மொழிபெயர்ப்பாளர் உரை 

xiii 
- பன்மொழிப் புலவர் மு . கு . ஜகந்நாதராஜா 


xvii 


4. முன்னுரை 

-டாக்டர் C. R. சர்மா 


3 


63 


129 


... 


5. ஆமுக்த மால்யத 

முதல் அத்தியாயம் 
இரண்டாம் அத்தியாயம் 
மூன்றாம் அத்தியாயம் 
நான்காம் அத்தியாயம் 
ஐந்தாம் அத்தியாயம் 
ஆறாம் அத்தியாயம் 
ஏழாம் அத்தியாம் 


185 


.. 


343 


431 


.. 


473 


: 


ஆமுக்த மால்யத மூலத்தில் பயன்படுத்திய 

ஒலிபெயர்ப்பு 
Translitration 


Ka 


- 


Kha 


- 


Ga 


-- 


Gha 


-- 


Ca 


--- 


Cha 


ச . 


Ja 


| 


Jha 


ஐ 


1 


Ta 


Tha 


Da 


-- 


Dha 


--- 


ட 3 


Pa 


-- 


Pha 


- 


ப 


Ba 


--- 


ப 


Bha 


--- 


ឬ 


Şa 


| 


$ 


PUBLISHER S NOTE 


The Telugu speaking people have a hoary past 
and developed glorious traditions of rich literature 
starting from the 11th Century . During the past 
nine centuries and over , many an eminent poet have 
cultivated several trends and forms and left behind a 
large treasure of literature . 


Nannayya , the first known poet who began by 
adapting the Mahaabhaarata laid foundations for an 
epic style , which a junior contemporary of his 
Nannecoo Da initiatep a native Prabandha style . The 
great Poet and minister of the 13th Century , Tikkana 
who continued the unfinished work of Nannayya and 
Errana who completed it attempted to synthesise 
the two styles . 


By th 16th century , Prabandha settled down 
as a distinct type of literary form . Its subject matter 


viii 


is a skeleton of romantic episode but the poet 
through his imaginative creation embellishes it with 
an ornamental style and descriptive talent . This 
distinctive school of poetry came to a peak during 
the reign of Krishnadevaraaya , the mighty emperor of 
Vijayanagar , who was a connoisseure and Patron of 
arts and letters . Among his court - poets were 
Pedd , na who created the exquisite beautiful poem 
Manucharitram and Timmana, the author of 
PaarijataapaharaNamų , 


Krishnadeva Raaya was himself a poet of high 
order . He wrote in Sanskrit as well as in Telugu . 
His Aamuktamaalyada is a unique work of art . He 
was a staunch Vaishnavite and he introduced the 
tenets of his faith through this work . Aamuktamaal 
yada celebrates mainly the story of Goda devi or 
CuuDi Koduttha , an incarnation of Goddess Aadi 
lakshmi . The Lord of Srirangam weds her . Raya 
also narrates stories of a few more devotees and in 
the process propounds the faith . 


Vaishnavite faith and practices had brought 
together the Telugu and Tamil speaking regions and 
Raya s Aamuktamaalyada is a fine flower of the 
integration , 


ix 


We have long felt that classics of each Indian 
language should be translated and into the other 
languages so as to forge and strengthen the pan 
Indjan cultural identity . As a contribution towards 
the fulfillment of such desire , which we share with 
many others across our vast land , we set out to 
publish a Tamil translation of Raya s Aamuktamaal 
yada . We hope and trust this effort will be 
appreciated. 


Hydorabad - 500004 , 
Datei 20.11-1988 


Publishors , 
TELUGU UNIVERSITY , 

Hyderabad . 


ACKNOWLEDGEMENTS 


Our land , India as a confluence of many langua 
ges , faiths and cultural streams The multiplicity 
has lent the Pan - Indian life and culture , ; a unique 
charm and depth . The cultural identity of india is 
reflected in the literatures of its regional languages . 
There is a necessity of introducing the master pieces 
of the various languages to the speakers of the other 
languages Although some efforts have been made in 
this direction , there is much more that remains to be 
done . It is with this feeling that the erstwhile 
International Telugu institute came out with a plan 
to get some outstanding literary works in Telugu 
translated into other Indian languages . After commi 
ssioning translation of Aamukta Maalyada into 
Tamil , the Government of Andhra pradesh establis 
hed the Telugu University to co - ordinate the literary , 
cultural and artistic pursudes until then carried out 
by different Acadamies and Institutions in order to 
strengthen the activities Those Acadamies and 
Institutions were merged with the Telugu University . 
Thus the scheme of translating Telugu Classics into 
other Indian languages passed on to the Telugu 
University 


The erstwhile International Telugu Institute 
commissioned not only this translation but also the 
translation of Tenaali Ramakrishna s PaanDuranga 
Maahaatmyamu into Hindi . The language cell in 


x1 


the Department of Education of the Ministry of 
Human Resources Development , Government of India 
generously endorsed the proposal of the former 
International Telugu Institute and sanctioned a 
grant of Rs . 1.24 lakhs for this project . 


Sri . Mudunuri Jagannatha Raju . ( M. G. Jagan 
natha Raja ) a noted scholar in Telugu and Tamil 
translated this work at our request . Dr.G.GuNasekhar , 
Lecturer in Telugu , Government Degree College , 
Kalahasti had transliterated this work . Professor 
Manikkam , Department of Tamil , Osmania University 
and prof . C. Radhakrishna Sarma , Department of 
Telugu in Madurai Kamaraj University , had vetted 
the work . Prof. C. R. Sarma also prefaced this publi . 
cation . We thank all of them for their ready and 
willing cooperation . We take this opportunity to 
thank the offcials of the Language Cell in the Depart 
-ment of Education , Government of India , specially 
Dr. S. D. Dixit , Director and Sri. Sundara Rajan , 
Officer of the Cell for their good offices . We also 
thank the proprietor and staff of Moovendar 
Achagam , Madras for their timely and neat work 
of printing . 


Hyderabad - 500 004 , 


Date : 20-11-1988 . 


Dr. N. Sivarama Murthy , 

Registrar , 
Telugu University , 
Hyderabad- 5000 004 . 


தேஸபாஷலந்து தெலுகு லெஸ்ஸ 


- ஸ்ரீ கிருஷ்ணதேவராய 


மொழிபெயர்ப்பாளர் முகவுரை 


பன்மொழிப்புலவர் மு.கு. ஜகந்நாதராஜா 
தலைவர் . மணிமேகலை மன்றம் 

ராஜபாளையம் . 


தென்னக வரலாற்றில் மகத்தான 

மகத்தான இடத்தைப் 
பெற்றுள்ள ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மாமன்னராக 
மட்டுமின்றி மாபெரும் கவிஞராகவும் திகழ்ந்துள்ளார் . 
அவர் வடமொழியில் இயற்றிய காவியங்கள் இன்று 
கிடைக்கவில்லை . தெலுங்கு மொழியில் அவரியற்றிய 
பெருங் காப்பியமான ஆமுக்த மால்யத ஒரு தனிச் 
சிறப்புடைய காவியமாகும் . 


தேசீய ஒருமைப்பாட்டின் சின்னமாகத் திகழும் 
இக் காவியம் தமிழக வரலாற்றோடு தொடர்புடையது . 
ஆழ்வார்களில் ஓருவராகிய பெரியாழ்வார் . சூடிக் 
கொடுத்த சுடர்கொடியாகிய ஆண்டாள் ஆகிய இரு 
வரது வரலாற்றையும் கூறும் இக்காவியம் , கற்பனைக் 
களஞ்சியமாகவும் கருத்துச் சுரங்கமாகவும் அற்புதமாக 
அமைந்துள்ளது . 


இந்நூலில் வரும் பருவகால வருணனைகள் , 
மக்கள் வாழ்நெறி பற்றிய வருணனைகள் , தத்துவ 
ஞானக் கருத்துக்கள் மிகச் சிறந்த முறையில் அமைந் 
துள்ளன . ஒரு மாமன்னர் எப்படி இத்தகைய நயமிக்க 
காவியத்தைப் படைக்க முடிந்தது ? என்று வியப்புறும் 
வண்ணம் அமைந்துள்ளது . 


இவ்வரிய 

காவியத்துக்கு ஆமுக்த மால்யத 
என்றும் “ விஷ்ணு சித்தீயம் என்றும் இரு பெயர்கள் 
உண்டு . ஆமுக்த மால்யத என்று வடசொற்கு “ சூடிக் 
களைந்த பூமாலையைத் தந்தவள் என்று பொருள் 
படும் : விஷ்ணு சித்தீயம் என்பது பெரியாழ்வார் பெயர் 
‘ விஷ்ணு சித்தன் என்ற சொல்லிலிருந்து உருவாகிய 


xiv 


தாகும் . தமிழில் சூடிக்கொடுத்தவள் என்று பெயரிட் 
டுள்ளோம் . 


நூலில் 


கோதை 


இக்காப்பியம் ஆறு ஆஸ்வாசம் எனப்படும் . அத்தி 
யாயங்களை உடையது . வே தம் வெங்கடராயசாஸ்திரி 
அவர்கள் உரை 

அத்தியாயங்களாகக் 
கொண்டுள்ளார் . ஏழுமலையானுக்குச் சமர்ப்பித்த 
நூல் ஆதலின் ஏழே பொருத்தம் என்பது அவரது கருத் 
தாகும் . 

இவ்வரிய காவியத்தை தலுங்கிலிருந்து தமிழாக் 
கம் செய்யும் பேற்றினை தெலுங்கு பல்கலைக் 
கழகத்தைச் சார்ந்த உலகத் தெலுங்கு நிறுவனத்தினர் 
எனக்கு அளித்தனர் . 

பிறந்த 

ஊரினைச் 
சார்ந்தவன் 

என்பது மட்டுமன்றி கோதை பிறந்த 
நாளினன் ( ஆடிப்பூரம் ) ஆதலினாலும் இப்பெரும்பேறு 
கிடைத்ததாக அகமகிழ்ந்தேன் . 

ஏற்கனவே 

எனது 
நண்பர் கவிஞர் கொ.மா. கோதண்டமும் அருட்கவி . 
அரங்க சீனிவாசனும் இக்காவியத்தைத் தமிழ்ப்படுத்து 
மாறு தூண்டி வந்தனர் . 
ஆமுக்தமால்ய தாவின் நடை மிகவும் 

கடின 
வடமொழித்தொகை ( சமாசங் ) கள் நிறைந் 
துள்ள நடையுடையது . சிறந்த உரையாசிரியர்களாகிய 
புகழ்மிகு வேதம் வெங்கடராயசாஸ்திரி , வாவிள்ள 
ராமஸ்வாமி சாஸ்திரி ஆகியோரின் உரைகள் இன்றி 
விளங்கிக் கொள்ள முடியாது . 

அப்பெரியோர்களின் 
தொண்டு அளப்பரியது . அவர்களது தாய்மொழி 
தமிழே எனினும் தெலுங்கு நாட்டில் குடியேறிய 
தெலுங்கராகி மிகச் சிறந்த நூல்களைப் படைத்தும் 
பதிப்பித்தும் உதவியவர்கள் , அவர்களது மேதைமை 
யின் துணையால் தான் தமிழாக்கம் செய்ய முடிந்தது . 
அவர்கட்கே இந்நூல் சமர்ப்பணம் செய்துள்ளேன் . 


மானது . 


மூல நூலினை , செய்யுட்களில் செய்வதா ? உரை 
நடையிற் செய்வதா ? என்று ஆய்ந்த வல்லுனர் குழு , 
கவிதைப் பாங்கான உரைநடையில் ( POETICVERSE ) 
செய்ய வேண்டுமெனப் பணித்தனர் . ஆதலின் மூல 
நூலின் கம்பீரமும் நடையும் , கருத்தாழமும் தோன்று 
மாறும் , உரைநடையில் மொழிபெயர்த்துள்ளேன் . 
கருத்து விளக்கம் பெறுவதற்கான என் 

உரைகள் 
அடைப்புக் குறிகளில் அமைந்துள்ளன . கவிஞனின் 


XV 


கருத்தை உணர்ந்து சுவைத்தற்கு எனது குறிப்புரை 
களும் தந்துள்ளேன் . 


மூலத் தெலுங்குப் பாடல்களையும் தமிழ் எழுத்தில் 
ஒலி பெயர்ப்புடன் இந்நூலில் தரப்பட்டுள்ளது . 

ஒலி 
பெயர்ப்பினை நண்பர் குணசேகரன் அவர்கள் செய்துள் 
ளார்கள் . இந்நூலின் பொறுப்பாசிரியராக நண்பரும் 
தமிழ் - தெலுங்கு இலக்கியப் பாலமாகத் திகழும் 
அறிஞரும் , மதுரை காமராசர் பல்கலைக் கழகத் 
தெலுங்குத் துறைத் தலைவரும் , சாஹித்ய அகாடமி 
முன்னாள் பிராந்தியச்செயலருமாகிய டாக்டர் சி.ஆர் . 
சர்மா அவர்கள் இந்நூலுக்கு பொறுப்பாசிரியராக 
அமைந்து சிறப்பாக நூல் வெளி வரத் துணை புரிந் 
தார்கள் . இவர்கட்கு எனது நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


ஆராய்ச்சி 


இந்நூலைத் தமிழாக்கும் பணியை எனக்களித்துச் 
சிறப்பித்த 

அறிஞரான , தெலுங்குப் 
பல்கலைக் கழகத் துணை வேந்தர் டாக்டர் தூமாட்டி 
தாணப்ப அவர்கட்கும் தெலுங்கு 

பல்கலைக் கழக 
பதிவாளர் டாக்டர் என் . 

சிவராமமூர்த்தி 
அவர்கட்கும் அழகுற இந்நூலை அச்சிட்ட மூவேந்தர் 
அச்சக உரிமையாளர் திரு . ஜி.டி. முத்து அவர்கட்கும் 
எனது மனமார்ந்த நன்றியினைத் தெரிவித்துக் கொள் 
கிறேன் . 


. 


மு . கு . ஜகந்நாதராஜா 


சமர்ப்பணம் 


தாய்மொழி தமிழாயினும் தெலுங்கிலக்கியத்திற்கு 
வளமிகு தொண்டாற்றிய மாமேதைகளும் 
ஆமுக்த மால்யத உரையாசிரியர்களுமாகிய 


வேதம் வேங்கடராய சாஸ்திரி 
வாவிள்ள ராமசாமி சாஸ்திரி 


ஆகியவர்கட்கு 
இத் தமிழாக்க நூல் 

சமர்ப்பணம் 


மு . கு . ஜகந்நாதராஜா 


முன்னுரை 


தென்னகம் முழுதும் செங்கோலோச்சிய மாமன்னர் ஸ்ரீ 
கிருஷ்ணதேவராயர் போர்க்களத்திலும் புலமைக் களத்திலும் 
புவியரசாகவும் கவியரசாகவும் திகழ்ந்தவர் . அவர் , சாஹித்ய 
சமராங்கனா சார்வ பௌமர் என்னும் விருதினைப் பெற்றுப் 
புகழ்க்கொடி யுயர்த்திய சக்கரவர்த்தியாவார் . தமது தாய் 
மொழி கன்னடமாயினும் , ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு 
மொழியிலும் புலமை பெற்றுத் தமிழ் நாட்டின் வரலாற்றில் 
காணும் சூடிக் கொடுத்த சுடர்க்கொடியாகிய ஆண்டாளின் 
கதையைத் தேர்ந்து கொண்டு ஆமுக்த மால்யத என்னும் 
காவியத்தைத் தந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வழிகோலியவர் 
களுள் முன்னோடியாகத் திகழ்வாராயினார் . 


இக்காவியத்தின் 

முக்கியக் கதைகளாக 

விளங்குபவை 
தமிழகத்தின் பக்தி இயக்க முன்னோடிகளான பெரியாழ்வார் , 
அவரது வளர்ப்பு மகள் ஆண்டாள் ஆகியோரின் வரலாறு 
களாகும் . இராமானுசரின் குருவான ஆளவந்தாரின் " கதையும் , 
விஷ்ணு புராணத்திலுள்ள காண்டிக்ய கேசித்துவஜன் கதையும் , 
வராக புராணத்தில் உள்ள சண்டாள பிரம்ம ராக்ஷஸன் கதையும் 
ஆமுக்த மால்யத வில் 

துணைக் கதைகளாக 

ணைக்கப் 
பட்டுள்ளன . 


ஆளவந்தார் ஆண்டாளுக்குப் பின் தோன்றியவர் . 


vill 


காவியப் பாங்கில் , வசந்தம் , கோடை , மழை , இளவேனில் 
காலங்களின் எழிலார்ந்த கற்பனை நயமிக்க வருணனைகளுடனும் 
விசிட்டாத்துவித சித்தாந்தத்தை விளக்கும் தத்துவ ( ஞானக் 
கருத்துரைகளோடும் மிளிரும் இக்காவியம் தெலுங்கு மொழியில் 
ஐம்பெருங் காவியங்களுள் ஒன்றெனத் திகழ்கின்றது . 


வடமொழியில் , ரகுவமிசம் , குமாரசம்பவம் எனும் காளிதாச 
னின் காவியங்களும் , பாரவியின் கிராதார்ஜுனீயம் , மாகனின் 
சிசுபாலவதம் , ஸ்ரீ ஹர்ஷரின் நைஷதம் ஆகியவையும் பஞ்ச 
காவியங்களாம் . 


சீவக 


தமிழில் ளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் , சீத்தலைச் 
சாத்தனாரின் 

மணிமேகலை , திருத்தக்க தேவரின் 
சிந்தாமணி , குண்டலகேசி , வளையாபதி ஆகியவை ஐம்பெரும் 
காப்பியங்களாம் . தமிழில் சூளாமணி , யசோதர காவியம் , நாக 
குமார காவியம் முதலிய ஐஞ்சிறு காப்பியங்கள் 

எனும் 
வழக்காறும் உண்டு . 


தெலுங்கு மொழியில் , கிருஷ்ணதேவராயரின் அவைத் 
தலைமைப் புலவராகிய அல்லசானி பெத்தன்னாவின் மனு சரித் 
திரம் , பட்டுமூர்த்தி எனப்படும் ராமராஜபூஷணரின் , வசு சரித் 
திரம் , கிருஷ்ணதேவராயரின் ஆமுக்த மால்யத , நந்தி திம்மனா 
வின் பாரிஜாதாபஹரணம் , ஸ்ரீநாதரின் சிருங்கார நைஷதம் 
என்பவை பஞ்சகாவியங்களாகும் . 


ஐம்பெருங்காவியங்களைப் பாராட்டிப் புகழும் மரபு இம் 
மொழிகட்கு மட்டுமே உண்டு . எனினும் , கன்னடத்தில் பம்ப 
பாரதம் , ஆதிபுராணம் , சாந்தி புராணம் , ரன்னனின் கதாயுத்தம் , 
கர்நாடக காதம்பரி ஆகியவற்றைப் பஞ்ச காவியங்களாகக் கூறும் 
வழக்கு பிற்காலத்தியதாகும் . 


தெலுங்கு மொழியில் காணும் காவியங்கள் பலப்பல . 
பல்லாற்றானு 

சிறப்புற்றிலங்குகின்றன . இக்காவியங்களுள் 
ஸ்ரீகிருஷ்ண தேவராயரின் ஆமுக்த மால்யத ஒரு தனித்தன்மை 
வாய்ந்த சிறப்புடைய இலக்கியமாகும் . 


XIX 


விஜயநகர சாம்ராஜ்யம் 


இந்திய வரலாற்றில் மிகச் சிறந்த இடத்தை வகிக்கும் சக்கர 
வர்த்திகளுள் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் ஒருவர் . தம் காலத்தைப் 
பொற்காலம் ஆக்கிய புகழ்மிக்க மன்னர் அவர் . தென்னகத்தை 
முகம்மதியர்கள் ஆள முற்பட்டபோது அதைத் தடுத்து இந்தியப் 
பண்பாட்டை நிலைநிறுத்திய இணையற்ற வீரர் அவர் . 


கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னாட்டில் 
மகம்மதியர்களின் படையெடுப்புகள் மிகுந்திருந்தன . கிருஷ்ணா 
நதிக்குத் தெற்கே மைசூர் பீடபூமியில் ஹரிஹரர் விஜயநகர 
சாம்ராஜ்யத்தைத் தோற்றுவித்தார் . பீஜப்பூர் , கோல் 
கொண்டா , அஹமத் நகர் , பீதர் , பீரார் என்னும் ஐந்து பகுதி 
களில் பாமினி சுல்தான்கள் ஆட்சி புரிந்து வந்தனர் . அவர்கள் 
விஜயநகர சாம்ராஜ்யத்தை அழித்தொழிக்க முயன்றவண்ண 
மிருந்தனர் . 


சிருங்கேரி மடத்தை ஆதிசங்கரர் கி . பி . ஏழாம் நூற்றாண் 
டில் நிறுவினார் . இந்தப் பீடத்தில் மாதவ வித்யாரண்யர் எனும் 
ஆசாரியார் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் . மாதவாச் 
சாரியார் பரத்வாஜ கோத்திரம் போதாயன சூத்திரம் யஜுஸ் 
சாகையைச் சேர்ந்த பிராமணர் . இவரது தந்தை மாயனர் , தாய் 
ஸ்ரீமதி . இவருடன் பிறந்தோர் சாயனர் , போகநாதர் என்போர் . 
சாயனர் வேதங்கட்கு உரை எழுதிய வித்தகர் . 


157 


TT 


மாதவர் , வித்யாதீர்த்தர் , பாரதிதீர்த்தர் , ஸ்ரீகண்டர் எனும் 
மூன்று ஆசிரியர்களிடம் கற்றுணர்ந்தவர் ஆவார் . மாதவர் , 
பஞ்சதசி சர்வதர்சன சாரசங்கிரகம் முதலிய வே தாந்த தத்துவ 
நூல்களை வடமொழியில் இயற்றியவர் ; வேதங்கட்கு 

; உரை 
வகுத்தவர் . இவருக்கு வித்யாரண்யர் என்னும் துறவுப் பட்டப் 
பெயரும் உண்டு . மாதவ வித்யாரண்யரின் ஆசியுடன் கி.பி. 
1378 - இல் ஹரிஹரர் புக்கர் இருவரும் துங்கபத்திரை நதிக்கரை 
யில் ‘ விஜயநகரம் எனும் நகரை உருவாக்கினர் . விஜயநகர 
சாம்ராஜ்யம் உருவாகியது . மாதவர் எண்பத்தைந்து ஆண்டுகள் 
வாழ்ந்தார் ( 1302-1387 ) என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுவர் . 


XX 


விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சங்கம , சாளுவ , துளுவ , 
ஆரவீடு வமிசத்தினர் ஆண்டு வந்தனர் . சங்கம வமிசத்தினராய 
முதல் ஹரிஹரர் ( 1336-1355 ) சங்கமரின் புதல்வர் . சங்கமருக்கு 
ஹரியன்ன , கம்பன்ன , புக்கன்ன , மாரப்ப , முத்தப்ப என் ஐந்து 
மக்கள் . மூத்தவரான ஹரிஹரரின் மறைவுக்குப் பின் அவரது 
சகோதரர் புக்கராயர் (1355- 1377 ) அரசோச்சினார் . புக்கராய 
ருக்கு ஏழு புதல்வர்கள் . அவர்களில் 

ஒருவரான குமார 
கம்பராயர் மிகச் சிறந்த வீரர் . இவரது மனைவியாகிய கங்கா 
தேவி வடமொழியில் மதுரா விஜயம் என்னும் காவியத்தினைத் 
தந்தார் . மதுரா விஜயத்தில் குமார கம்பராயரின் தென்னக 
வெற்றிகள் விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளன . 


புக்கராயரின் மூத்த குமாரர் இரண்டாம் ஹரிஹரர் ( 1377 
1404 ) ஆட்சிக்கு வந்தார் . இவரையடுத்து முதல் தேவராயர் 
( 1406-1422 ) பட்டத்துக்கு வந்தார் . இவரது ஆட்சிக் காலத்தில் 
இத்தாலி நாட்டிலிருந்து வந்த நிகோலோ கேண்டியன் ( 1420 ) 
எனும் யாத்ரிகர் விஜயநகரத்தைப் பற்றி எழுதியுள்ளார் ! 


" விஜய நகரம் எனும் பெரிய நகரம் மலைகளுக்கருகே அமைந் 
துள்ளது . இதன் சுற்றளவு இருபது மைல் ஆகும் . தொண்ணூறு 
ஆயிரம் வீரர்கள் நகரத்தைப் பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப் 
பட்டுள்ளனர் என்று நிகோலோ கேண்டியன் வருணிக்கிறார் . 


தேவராயருக்கு ஹரிஹரன் , விஜயன் , மல்லன்ன என்னும் 
மூன்று குமாரர்கள் இருந்தனர் . இவருள் விஜயனே இளவரச 
னாக இருந்தான் . தேவராயர் மறைவுக்குப் பின் விஜயபுக்கராயர் 
( 1422 - 1423 ) ஆட்சிக்கு வந்தார் . இவருக்குத் தேவராயர் ,, 
பர்வதராயர் எனும் புதல்வர்களும் ஹரிஹராம்பா எனும் 
புதல்வியும் இருந்தனர் . விஜய புக்கராயருக்குப் பின் அவரது 
மூத்த குமாரர் தேவராயர் பட்டத்துக்கு வந்தார் . இவரைப் 
பிரவுட தேவராயர் ( 1424-1446 ) என்றும் இம்மடி தேவராயர் 
என்றும் வழங்குவர் . இவரது ஆட்சிக் 

காலத்தில் பாரசீக 
நாட்டுத் தூதுவனாகிய 

அப்துல்ரஜாக் என்னும் அறிஞன் 
வந்தான் . அவன் எழுதிய குறிப்புக்கள் இந்திய வரலாற்றுக் 
குதவும் சிறந்த சான்றுகளாக அமைந்தன , பிரவுட தேவராயர் 
கவிஞர்களை ஆதரித்தார் ; 

சமயத்தை ஆதரித்தார் . 


சமண 


அருணகிரி 
அருணகிரி 


இவரால் ஆதரிக்கப்பட்டவருள் ஸ்ரீநாதர் என்னும் தெலுங்குக் 
கவிஞர் முக்கியமானவர் . இவர் காலத்தில் தான் 
நாதரும் வாழ்ந்தார் . இம் மன்னனின் அவைக்கு 
நாதர் விஜயம் செய்தார் என்பதற்கு அகச்சான்றுகள் உள 
1446- இல் மறைந்த பிரவுட தேவராயரின் ஆட்சி மாட்சியுடைய 
விளங்கியது . 

இவருக்குப் பொன்னவ தேவி மூலம் 
மல்லிகார்ஜுனராயரும் , சிங்களதேவி மூலம் விரூபாட்சராயரும் 
பிறந்தனர் . 


தாக 


மல்லிகார்ஜுனராயா ( 1447-1465 ) அரசு கட்டில் ஏறியதும் 
பாமினி சுல்தான்கள் விஜய நகரத்தின் மீது படையெடுத்தனர் . 
விஜயநகரம் சிறிது நலிவுறும் நிலையை அடைந்தது . மல்லிகார் 
ஜுனராயருக்கு ராஜசேகரன் ,, விரூபாட்சன் இரண்டு 
புதல்வர்கள் இருந்தனர் . 


என் 


மல்லிகார்ஜுனர் மறைந்ததும் அவரது சகோதரர் ஆகிய 
விரூபாட்சராயர் ( 1465-1485 ) 

தமது அண்ணன் மக்களைப் 
பட்டத்துக்கு வர இயலாமல் செய்துவிட்டுத் தாமே அரசு 
கட்டிலேறினார் . இவர் போக விலாசங்களில் ஈடுபட்டு , அரசியற் 
கடமைகளைப் புறக்கணித்ததால் இவரது எதிரிகள் இவரை 
எதிர்த்துப் போரிட்டனர் . இவரது குமாரர்களும் இவரை 
எதிர்த்தனர் . இவர் தமது பெரிய மகனால் கொல்லப்பட்டார் . 
அவனை அவனது தம்பியே கொன்றான் . இவ்வாறாகச் சங்கம 
ஆட்சி முடிவுற்றது . 


இதற்குப்பின் சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது . இரண் 
டாம் தேவராயரின் மகளை மணந்த திப்பராஜு என்பவர் 
சாளுவ மரபினர் ஆவார் . இவர் சாளுவ மங்கிராஜுவின் புதல் 
வரான கௌட ராஜுவின் புதல்வர் . கௌடராஜுவின் மற்றொரு 
புதல்வர் குண்டராஜு . குண்டராஜுவின் புதல்வர் நரசிம்ம 
ராஜு . இவர் சாளுவ ஆட்சியின் முதல் மன்னர் . இவர் விஜய 
நகர ஆட்சியைக் கைப்பற்றினார் . 


சாளுவ 

நரசிம்மராயர் ( 1486-14 } 3 ) கலிங்க கஜபதிகள் , 
மற்றும் முகம்மதிய மன்னர்களின் எதிர்ப்புகளை முறியடித்து 


மீண்டும் விஜயநகர ஆட்சி மேன்மையுற்றுத் திகழுமாறு 
செய்தார் . இவருக்குத் துணைபுரிந்த படைத்தலைவர் சஸ்வர 
நரசிம்ம ராயலு என்பவர் . இவர் கிருஷ்ணதேவராயரின் தாத்தா 
ஆவார் . 


. 


சாளுவ நரசிம்மரின் மறைவுக்குப் பின் அவர் குமாரர் இம்மடி 
நரசிம்மராயலு ( 1493-1505 ) ஆட்சிக்கு வந்தார் . இவரது படைத் 
தலைவராகத் துளுவ வமிசத்தைச் சேர்ந்த நரசிம்மராயலு இருந் 
தார் . ஈஸ்வர நரசிம்மரின் புதல்வர் இம்மடி நரசிம்மராயலுவின் 
மறைவுக்குப் பின்னர் துளுவ நரசிம்மராயரின் மூத்த புதல்வர் 
வீரநரசிம்மராயலு ( 1505-1509 , ஆட்சியைக் கைப்பற்றினார் . 
துளுவ வமிசம் ஆட்சிக்கு வந்தது . இவ்வமிசம் கன்னட நாட்டி 
லுள்ள துளுமொழி பேசிய அல்லது துளு நாட்டைச் சார்ந்த மர 
பாக இருக்கக்கூடும் . இவ்வமிசத்தில் பிரசித்தமானவர் திம்மராஜு 
இவர் மனைவி தேவகி . இவரது குமாரரே முற்கூறப்பட்ட ஈஸ்வர 
நரசிம்மராயர் . இவருடைய புதல்வர் நரசாநாயகர் . இவரே 
சாளுவ மரபில் இறுதியாக ஆண்ட மன்னரான விருபாட்சராய 
ரின் குமாரர்களில் மூத்தவர் . விருபாட்சராயரின் புதல்வர்கள் 
தம்மிடையே ஒற்றுமையின்றிச் சண்டையிட்டுக் கொண்டனர் . 
மூத்தவன் இளையவனைக் கொன்றான் . படைத்தலைவராக 
இருந்த நரசிம்ம நாயகர் ஆட்சிப் பொறுப்பினை ஏற்றார் . 
அப்போது பீஜப்பூர் சுல்தான் யூசப் ஆதில்கான் படையெடுத்து 
வந்தான் . ஆரவீடி ராமராஜு விஜயநகர மன்னருக்கு உதவி 
யாக நின்றார் . 


நரசாநாயகரின் மனைவியர் மூவர் . அவருள் திப்பாம்பா நர 
சிம்மராயரையும் , நாகாம்பா கிருஷ்ணதேவராயரையும் ஓபாம்பா 
ஸ்ரீரங்கராயர் அச்சுதராயர் என்னும் இருவரையும் பெற்றெடுத்த 
தாயாராவர் . 


வீர நரசிம்மராயர் ( 1505-1509 ) ஆட்சியில் நடைபெற்ற 
போர்கள் பலவாகும் . நாட்டைச் சுற்றிலும் இருந்த பகைவர் 
விஜயநகரத்தை வீழ்த்த முான்று வந்தனர் . திம்மரசு என்னும் 
அமைச்சரின் மதியூகமே ஆட்சியை ஒருவாறு காப்பாற்றி வந்தது . 


திம்மரசுவின் முயற்சியினாலும் ஆசியாலும் ஸ்ரீகிருஷ்ணதேவ 
ராயர் ( 1509-1530 ) ஆட்சிக்கு வந்தார் . வீரநரசிம்மராயரின் 


xxiii 


மரணத்திற்குப்பின் ஆட்சிபீடமேறிய கிருஷ்ணதேவராயரின் 
ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது . இவரது ஆட்சிக்காலம் தெலுங் 
கிலக்கியத்தின் பொற்காலமாகவும் இந்தியப் பண்பாட்டின் மறு 
மலர்ச்சிக் காலமாகவும் விளங்கியது . இவருக்குப் பின்னர் விஜய 
நகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுறத் தொடங்கியது . 


கிருஷ்ணதேவராயர் மறைந்ததும் அவரது தம்பி அச்சுத 
தேவராயர் ( 1530-1542 ) ஆட்சி செய்தார் . கிருஷ்ணதேவராயரின் 
மகளான திருமலாம்பாவின் கணவர் அளியராமராஜுஆட்சியைக் 
கைப்பற்றுவதற்காகச் செய்த முயற்சிகள் காரணமாக நாட்டில் 
கலகங்களும் குழப்பமும் ஏற்பட்டன . பின்னர் நாட்டை ஆண்ட 
வெங்கடபதி தேவ மகாராயர் ( 1542-43 ) சதாசிவராயர் ( 1543-76 ) 
காலங்களில் முகம்மதியர்கள் படையெடுப்புகளால் ஆட்சி சீர் 
குலைவுற்றது ஆரவீடி மரபினராகிய அளியராமராஜு ஆட்சிப் 
பொறுப்பில் இருந்தபோது முகம்மதிய மன்னர்களுடன் நெருங் 
கிய உறவு கொண்டும் , போரிட்டும் தம் ஆட்சிப் பரப்பை விரிவு 
செய்ய முயன்றார் . 1565 இல் நடை பெற்ற ரக்ஷஸி தங்கடி ( தள் 
ளிக்கோட்டை ) யுத்தத்தில் தோற்றார் . வரது தலையைக் 
கொய்து போர்க்களத்தில் காட்சியாக வைத்தனர் . வீரமிக்க 
விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுற்றது . முகம்மதிய மன்னர்கள் 
விஜயநகரத்தை அழித்துச் சின்னாபின்னப்படுத்தினர் . 


கண் 


கர்நாடக மாநிலத்தில் ஹோஸ்பேட் நகருக்கு அருகில் ஹம்பி 
என்று அழைக்கப்படும் இடத்தில் உள்ள இடிபாடுகளைக் 
டாலே அதன் முன்னைய பெருமையை உணர்ந்து வியப்பும் 
அதன் இன்றைய தாழ்நிலையை எண்ணி இரக்கமும் கொள்ளா 
மல் இருக்கவியலாது . 


தள்ளிக்கோட்டை யுத்தத்திற்குப் பிறகு திருமலதேவராயரும் 
சதாசிவராயரும் பெனுகொண்டாவிற்குச் சென்றனர் . பின்னர் , 
திருமலதேவராயரின் குமாரர் ஸ்ரீரங்கராயரும் ( 1572-1585 ) ; 
வெங்கடபதியாரும் ( 1586-1614 ) திருப்பதிக்கருகிலுள்ள சந்திரகிரி 
யைத் தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தனர் . இவர்கட் 
குப் பின்னர் விஜயநகர சாம்ராஜ்யம் முடிவுற்றது . 


xxiy 


கிருஷ்ணதேவராயர் 


ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் 1487 இல் பிறந்தார் . தமது தமைய 
னார் 

வீரசிம்மராயருக்குப் பின்னர் 1510- இல் பட்டத்திற்கு 
வந்தார் . திருமலாதேவி , சின்னாதேவி , அன்னபூர்ணாதேவி 
என்போர் இவருடைய பட்டத்தரசியர் . திருமலாம்பா , மோக 
னாங்கி என்போர் ஸ்ரீகிருஷ்ணதேவராயரின் புதல்விகள் . இளவய 
திலேயே மரணமுற்ற திருமலராயர் ஸ்ரீகிருஷ்ணதேவராயரின் 
புதல்வர் ஆவார் . இவரைப் பட்டத்தரசனாக்கிய அப்பாஜி எனும் 
திம்மரசு சிறந்த மதியூகம் படைத்த மந்திரி எனினும் திருமல 
ராயரின் மறைவுக்கு இவரும் காரணம் எனக் கருதிய ஸ்ரீகிருஷ்ண 
தேவராயர் , திம்மரசுவை சிறையிலிட்டார் என்றொரு 
வரலாறு கூறுகிறது . பின்னர் உண்மையறிந்து அரசர் பெரிதும் 
வருத்தமுற்றார் என்றும் கூறப்படுகிறது . 


ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் சிறந்த போர்வீரர் ; உயர்ந்த ராஜதந் 
திரி ; பரந்த கல்விஞானமுடையவர் ; இவர் கலைகளைப் போற்றிய 
வள்ளல் ; தெய்வ பக்தி சான்றவர் . ஸ்ரீவைணவத்தில் ஆழ்ந்த 
பற்றுடையவராகிய ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் திருப்பதி ஸ்ரீவெங்க 
டேசுவரிடத்து அளவற்ற பக்தி கொண்டவர் . 


மகளை 


இவர் , 1513 - இல் கட்டாக் ( ஒரிசா ) கஜபதி மன்னரைப் 
போரில் வென்றார் ; கஜபதி மன்னரின் 

மணந்து 
கொண்டார் . இவர் , கர்நாடகத்தைச் சேர்ந்த ராயச்சித்திரத் 
தையும் , தமிழகம் , சிங்களம் , கேரளம் ஆகிய நாடுகளையும் தம் 
வசமாக்கினார் . பீஜப்பூர் சுல்தானை வென்று கர்நாடகம் முழு 
வதையும் தம்மடிக்கீழ்க் கொணர்ந்தார் . பத்தாண்டுகளுக்குள் 
( 1520 - இல் ) தென்னகம் முழுவதற்கும் அவர் ஏக சக்கராதிபதியாக 
உயர்ந்தார் . 


இவரது தினசரி வாழ்க்கையையும் வரலாற்றையும் “ ராய 
வாசகமு எனும் தெலுங்கில் எழுதப்பட்ட குறிப்புகள் 
வாயிலாகத் தெளிவாக அறிய முடிகிறது . தென்னகக் கோயில் 
கட்கு அவர் அளித்த நன்கொடையின் வரலாறு ஆங்காங்குள்ள 
சாசனங்களால் வெளிப்படுகிறது . 


XXV 


சிறந்த கவிஞராகிய ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கலைமனம் 
கொண்டவர் . இவர் , வடமொழி , தெலுங்கு , கன்னடம் , தமிழ் 
ஆகிய மொழிக் கவிஞர்கள் பலரையும் ஆதரித்தவர் . இவரது 
அரசவையாகிய புவன விஜயம் எப்போதும் 

கவிஞர்கள் , 
புலவர்கள் , தத்துவ ஞானிகள் , இசைமேதைகள் , கலைஞர்கள் 
முதலியோரால் நிறைந்து பொலிவுடன் திகழும் . அல்லசானி 
பெத்தன்ன எனும் தெலுங்குக் கவிஞர் கிருஷ்ண தேவராயரிடம் 
மிகுந்த நட்புடன் திகழ்ந்தார் . தெலுங்கு ஐம்பெருங்காவியங் 
களுள் ஒன்றாகிய மனுசரித்ரம் என்னும் நூலைத் தந்தவர் 
அல்லசானி பெத்தன்ன . இவரது புலமையை மெச்சி கிருஷ்ண 
தேவராயர் “ கண்ட பெண்டேரம் என்னும் கழலினைத் தாமே 
இவரது 

காலிற் சூட்டினார் . மனுசரித்ரத்தை அல்லசானி 
பெத்தன்ன ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கே காணிக்கையாக் 
கினார் . அந்த நூலின் வெளியீட்டு விழாவில் கவிஞரைப் 
பல்லக்கில் வைத்து அரசரே சுமந்து நடந்தார் . யானை மீதமர்ந்து 
செல்லும்போது கவிஞர் எதிர்ப்பட்டால் அவரையும் அரசர் 
தம்முடன் ஏற்றிச் செல்வார் . 


நந்தி திம்மன்ன என்ற புலவரும் பாரிஜாதா பஹரணம் 
என்னும் தம் நூலை ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கே காணிக்கை 
யாக்கினார் , அல்லசானி பெத்தன்ன , நந்திதிம்மன்ன , அய்யல 
ராஜு , ராமபத்ருடு , தூர்ஜடி , மாதயகாரி மல்லன , தெனாலி 
ராமகிருஷ்ண , பிங்களி சூரன்ன , ராமராஜபூஷன என்னுமிவ் 
எட்டுப் புலவர்கள் இவ்வரசரின் அவையில் அஷ்ட திக் 
கஜங்கள் என்னும் பெருமையுடன் வீற்றிருந்தனர் . இவர்கள் 
அனைவரும் தெலுங்குக் கவிஞர்களே . 


தாதாசாரியர் என்பவர் கிருஷ்ணதேவராயரின் வைணவக் 
குருவாவார் . சூடாமணி நிகண்டு இயற்றிய மண்டலபுருடர் , 
இருசமய விளக்கம் இயற்றிய அரிதாசர் , திருவாரூர்த் தத்துவப் 
பிரகாசர் முதலிய தமிழ்ப் புலவர்களையும் இவ்வரசர் புரந்து 
வந்தார் . 


‘ தைவக்ஞ விலாசம் இயற்றிய லட்சுமீதரகவி , பாரத மித்ர 
காவியம் படைத்த திவாகர கவி , வால்மீகி ராமாயண உரை 


எழுதிய ஈஸ்வர தீட்சிதர் முதலிய வடமொழிப் புலவர்கள் 
கிருஷ்ண தேவராயரின் ஆதரவைப் பெற்றவராவர் . 


திம்மன்ன எனும் கன்னடக் கவிஞர் , கன்னட பாரத சாந்தி 
பருவத்தினை இயற்றி அதனைக் கிருஷ்ணதேவராயருக்கே 
காணிக்கையாக்கினார் . 


தத்துவ ஞானிகளாகிய வல்லப தேவர் , சமணத் துறவி 
வித்யானந்தர் , 

சைதன்யர் , வியாசராயர் முதலியவர்களை 
கிருஷ்ணதேவராயர் கௌரவித்ததற்கான சான்றுகள் உள்ளன . 
கிருஷ்ணதோவராயர் , நாடகம் , சித்திரம் , சிற்பம் , சங்கீதம் 
முதலிய பிற கலைகளையும் வளர்த்தார் . தென்னகக் கோயில் 
களைப் 

புனருத்தாரணம் செய்து மானியங்கள் அளித்தார் . 
கலைகளுக்கு உறைவிடமாகவும் திருமகள் நடமிடும் தெய்வீக 
அழகுடனும் திகழ்ந்த விஜய நகர சாம்ராஜ்ய வைபவங்களைப் 
பற்றி மேனாட்டறிஞர்கள் புகழ்ந்து பாராட்டினர் . சரித்திரத்தில் 
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க ஸ்ரீ 

கிருஷ்ண 
தேவராயரின் ஆட்சியின் மாட்சியை 

வருணிக்க 

இவ்விடம் 
போதாது . சரித்திர நூல்களில் காண்க , 


1 


எனி 


னு 


ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் மதாலச சரித்ர சத்யாவ தூ 
பரிணயம் சகல கதா 

சாரசங்கிரகம் ஞான சிந்தாமணி 
ரசமஞ்சரி முதலிய சமஸ்கிருத நூல்களை இயற்றியுள்ளதாக 
ஆமுக்த மால்யத வில் குறிப்பிட்டுள்ளார் . 
இந்நூல்கள் இன்று கிடைக்கவில்லை . பாழாகிவிட்ட விஜயநகர 
இடிபாடுகளுக்குள் - புதைந்து விட்டன போலும் . எனினும் சகல 
கதா சார சங்கிரகத்தின் பீடிகையைச் சேர்ந்த ஏழு சுலோகங்கள் 
மட்டும் வேடூரி பிரபாகர சாஸ்திரி அவர்களால் கண்டெடுக்கப் 
பட்டு 1919 ல் பாரதி பத்திரிகையில் வெளியிடப்பட்டன 
திரு . எம் . கிருஷ்ணமாச்சாரியர் தமது வடமொழி இலக்கிய 
வரலாற்று நூலில் கிருஷ்ண தேவராயர் " உஷா பரிணயம் 
என்னும் வடமொழி நாடகத்தை இயற்றினார் என்றும் அதன் 
பிரக ஆந்திராவிலுள்ள வனபர்த்தி சமஸ்தான ஏட்டுச் சுவடி 
களில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் . ஆனால் , இந்நூல் 
ன்றுவரை கிடைக்கவில்லை. 


* xvii 


ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இயற்றிய ஜாம்பவதி பரிணயம் 
என்னும் நாடகம் தற்போது கிடைத்துள்ளது . இந்த நாடகத்தின் 
பிரதிகள் சென்னை , கீழ்த்திசை ஏட்டுச் சுவடிகள் நூலகத்திலும் 
தஞ்சை , சரசுவதி மகால் நூலகத்திலும் காகிநாடா ஆந்திர 
சாஹித்ய பரிஷத்திலும் கிடைக்கின்றன . இவற்றைப் 
பரிசோதித்து டாக்டர் . பிருது ராமராஜு அவர்கள் ஆந்திர 
பிரதேச சாஹித்ய அகாடமி மூலம் 1969 ல் வெளியிட்டார் . 


இந்த நாடகம் ஸ்ரீ கிருஷணன் ஜாம்பவதியைத் திருமணம் 
செய்து கொண்ட வரலாற்றினைக் கூறுவதாகும் . ஜாம்பவதி 
பரிணயம் ஐந்து அங்கங்கள் கொண்ட நாடகமாகும் . 


ஆந்திரபோஜன் சகலகலா போஜன் சாஹித்ய சமராஸ் 
கானசார்வ பௌமன் மூருராயர கண்டன் ராஜாதிராஜன் . 
என்றெல்லாம் விருதுகள் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் 
பெருமைக்குச் சான்றாக , விளங்குவது அவர் இயற்றிய ஆமுக்த 
மால்யத எனும் காவியமே . 


ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் 1515-16ம் ஆண்டில் விஜயவாடா 
விற்கு அருகிலுள்ள ஸ்ரீகாகுளம் ஆந்திர விஷ்ணு தேவாலயத் 
திற்குச் சென்று ஆமுக்த மால்யத காவியத்தை இயற்றத் 
தொடங்கி 1520 இல் அதனை முடித்திருப்பார் என்றுகரு தப் 
படுகிறது . 


இடி 


கிருஷ்ண தேவராயரின் குமாரர் திருமலராயர் , இளவரசர் 
பட்டம் பூண்ட சில ஆண்டுகளுக்குள்ளேயே நோய்வாய்ப்பட்டு 
மரணமுற்றார் . இந்நிகழ்ச்சி கிருஷ்ணதேவராயருக்கு நெஞ்சில் 

விழுந்தாற்போலாயிற்று . பட்டத்திற்குரிய மகன் வேறு 
யாருமில்லை . மகளாகிய திருமலாம்பாவின் கணவர் அளிய ராம 
ராஜருக்குப் பட்டம் கொடுக்கப்படவில்லை . சந்திரகிரியில் சிறையி 
லிருந்த தம்பி அச்சுதராயரை விடுவித்து ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் 
பட்டம் சூட்டினார் . மந்திரியாகிய திம்மரசுவே தம் மகன் 
திருமலராயன் நோய்வாய்ப்பட்டு இறந்ததற்குக் காரணம் என 
ஐயம் கொண்ட பேரரசர் , அமைச்சரை அவருடைய தம்பி , மகன் 
ஆகியோருடன் சிறையிலிட்டார் . 

திம்மரசுவை 
விடுதலை செய்து அச்சுதராயருக்குத் துணையாக இருக்கும்படிச் 


பின்னர் , 


XXVIII 


செய்தார் . பேரரசர் அவரது இறுதி நாட்களில் மகன் மரணம் , 
மந்திரிகள் மீது ஐயம் , முகம்மதிய மன்னன் ஆதில் கான் படை 
யெடுப்பு முதலியவற்றால் நிம்மதியை இழந்திருந்தார் . அமைதி 
யின்மை , முதுமை ஆகியவை காரணமாக நோய்வாய்ப்பட்ட ஸ்ரீ 
கிருஷ்ணதேவராயர் 1529 , அக்டோபர் 27 ம் நாள் மரணமுற்றார் . 


ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீ ஹர்ஷரைப் போன்று சிறப்பான 
ஆட்சி புரிந்த மன்னராகவும் , கவிஞராகவும் 

விளங்கினார் . 
போஜராஜனைப்போல கவிஞர்களை ஆதரித்தார் . அசோகனைப் 
போல அருளாட்சி புரிந்து தம் மதத்தின்பால் பற்றும் பிற மதங் 
களின்பால் மதிப்பும் கொண்டிருந்தார் . விக்கிரமாதித்தனைப் 
போன்று வீரமும் தியாகமும் உடையவராக 

விளங்கினார் . 
இந்தியாவில் இணையற்ற பேரரசராகத் திகழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ண 
தேவராயரின் புகழ் உலகுள்ளளவும் நிலைத்திருக்கும் என்பதில் 
ஐயமில்லை . 


| 


ஆமுக்த மால்யத வை இயற்றியது யார் ? 


ஆமுக்த மால்யத என்னும் காவியத்தை இயற்றியவர் 
ஸ்ரீகிருஷ்ணதேவராயரே என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை . 
எனினும் , இந்நூலை இயற்றிய ஆசிரியரைக் குறித்து ஐம்ப 
தாண்டுகளுக்கு முன்னர் தெலுங்கு நாட்டறிஞருள் சிலருக் 
கிடையே வாதப் பிரதிவாதங்கள் நடைபெற்றன . 


ஆமுக்த மால்யத வை இயற்றியவர் ஸ்ரீ கிருஷ்ணதேவ 
ராயரின் அவைக்களப் புலவர் அல்லசானி பெத்தனரே என்றும் , 
ஸ்ரீகிருஷ்ணதேவராயரே என்றும் , இருவரும் அல்லர் வேறொருவர் 
என்றும் கருத்துப் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன . 


மனுசரித்ரம் எனும் சிறந்த காவியத்தை இயற்றியவரும் 
ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் நட்புக்குகந்தவரும் , அவைக்கள 
முதன்மைப் புலவருமாகிய அல்லசானி பெத்தனவே ஆமுக்த 


* xix 


மால்யத வினை இயற்றினார் என்போரால் கூறப்பட்ட 
வாதங்கள் பின் வருமாறு 


1. ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரின் சமகாலத்தவரும் , அரசவைப் 
புலவரும் விகடகவியுமான தெனாலி ராம கிருஷ்ணர் பெயரில் 
வழங்கும் தனிப்பாடல்கள் இக்கருத்துக்கு ஆதாரங்களாகக் 
கொள்ளப்படுகின்றன . 


கிருஷ்ணராயல பேரிடி நீவு ரசியின் சிதி வி 
தொல்த விஷ்ணு சித்தீயமு 


என்று கிருஷ்ணதேவராயரின் பெயரினை வைத்து முதன் முதலில் 
விஷ்ணுசித்தீயம் எனும் நூலை இயற்றினார் . அதன் பொருள் , 
நடை முதலியன கடினமாக இருந்ததால் சாதாரணமானவர் 
கட்கும் புரியும் வகையில் பின்னர் மனுசரித்ர த்தினை எழுதி 
இராமலிங்கம் முதலிய கவிஞர்கள் வெட்கமுறும்படியாகச் செய்த 
உனக்கு அவர்கள் இணையாவார்களா ? ஆந்திர கவிதா பிதா 
மகனாரே ! அல்லசானி பெத்தன ! 

என்று 

பெத்தன வைப் 
பாராட்டும் வகையில் பாடல் அமைந்துள்ளது . ராமலிங்கம் 
என்று இங்குக் குறிப்பிடப்படுபவர் தெனாலிராம கிருஷ்ணரே . 
இவர் முதலில் சைவராக இருந்து பின்னர் 

மருந்து பின்னர் வைணவராகியவர் . 
எனவே . இவர் சைவராக இருந்தபோது இராமலிங்கம் என்றும் 
வைணவராக மாறிய பின்னர் ராமகிருஷ்ணர் என்றும் பெயர் 
கொண்டார் . 


இந்தத் தெனாலி ராமகிருஷ்ணரின் 
பாடலின் கருத்து வருமாறு : 


மற்றொரு தனிப் 


“ கடினமான நடையினால் ஸ்ரீநாத கவி நைடதம் எழுதிக் 
கொடுத்தார் . அதற்த அப்பனாக அல்லசானி பெத்தன முதுமை 
யால் அறிவு மழுங்கி ஆமுக்த மால்யத வை இயற்றினார் . புரிந்து 
கொள்ள முடியாத வகையில் மயக்கத்தைத் தரும் வண்ணம் 
( பிங்களி) சூரன்னர் களாபூரணோதயம் இயற்றினார் . 
சிலேடையுடன் 

கூடிய சொற்சிலம்பாட்டத்தில் மூர்த்திகவி 
( ராமராஜ பூஷணர் ) வசுசரித்திரம் எழுதினார் . இப்படிப்பட்ட 
கவிகளின் வாயையடைக்கும் வண்ணம் எனது புதுமையான 


XXX 


முறையில் “ பாண்டுரங்க விஜயம் எனும் நூலை வைணவ 
சமயத்தினனான ராமகிருஷ்ண கவியாகிய நான் இயற்றினேன் . 


பெத்தனாவைப் பாராட்டும் முகத்தான் அமைந்த முதற் 
பாட்டு யாருடையது என்று தெரியவில்லை . இது தனிப்பாடல் , 
( சாடுவு ) எனவே இது மிகவும் பிற்காலத்தது என்று தெரிகிறது . 
ஆமுக்த மால்யத என்னும் பெயர் இதில் குறிப்பிடப்படவில்லை . 
ஆமுக்க மால்யதவில் முற்பகுதிக்கதை விஷ்ணுசித்தரின் 
( பெரியாழ்வார் ) கதையாதலின் இந்நூலுக்கு விஷ்ணுசித்தீயம் 
என்னும் பெயருமுண்டு . இந்நூல் முற்பகுதியைப் படைத்தவர் 
பெத்தன என்னும் ஐயம் தோன்றலாம் . ஆனால் , நடை , 

பனைத்திறன் , மொழி ஆகியவற்றால் பெத்தனாவின் மனு 
சரித்திரமும் ராயரின் ஆமுக்த மால்ய தவும் மிகவும் வேறுபட் 
டன என்று கூறவேண்டும் . ஆமுத்த மால்யத நாரிகேள பாகம் 
( தேங்காய் 

போல முயற்சி எடுத்துச் சுவைக்கத்தக்கது ) 
மனுசரித்ரமோ கதளீபாகம் ( வாழைப் பழம்போல எளிதில் 
சுவைக்க இயல்வது ) . இவ்விரு காவிய நடைகட்குமிடையே உள்ள 
முரண்பாடே இவற்றை இயற்றியவர்கள் இரு வேறு ஆசிரியர்கள் 
என்பதைத் தெளிவுபடுத்துவதால் பிற்காலத்தனவாய 
பாடல்களை நம்புதற்கு இயலவில்லை . 


தனிப் 


இரண்டாவது பாட்டில் தெனாலி ராமகிருஷ்ணர் முன்னைய 
கவிஞர்களின் நூல்களை விமர்சித்தும் தம்முடைய காவியத்தைப் 
பாராட்டியும் கருத்துத் தெரிவித்துள்ளார் . பிற கவிஞர்கள் 
இயற்றிய நூல்களைப் பற்றிய விமரிசனம் பொருத்தமாகத் 
தோன்றினாலும் அந்தப் பாடலை இயற்றியவர் ராமகிருஷ்ணர் 
என்று கூறவியலாது . பாண்டுரங்க விஜயம் என்னும் நூலை 
ராமகிருஷ்ணர் இயற்றினார் என்று பாடலில் குறிப்பிடப்பட்டுள் 
ளது . அப்படி ஒரு நூல் இல்லை . ராமகிருஷ்ணகவி இயற்றிய 
பாண்டுரங்க மகாத்மியம் என்னும் நூலின் பெயரையே 
பிற்காலத்தவர் பெயர்மாற்றிக் கூறியுள்ளார் என்பது தெளிவு . 
ராமகிருஷ்ணர் , பெத்தனவை மிக உயர்ந்த கவியாக மதித்தவர் . 
அவரைப் பற்றிக் குறிப்பிடும் போது இராமகிருஷ்ணர் முதுமை 
யில் அறிவுமழுங்கி ( முதுமதி தப்பி ) என்னும் அடையுடன் கூற 
மாட்டார் . 


பாட்டில் குறிப்பிடப்படும் புலவர்கள் சமகாலத்தவர் அல்லர் 
என்று கந்து கூரி வீரேசலிங்கம் பந்துலு தமது ஆந்திர கவுல 


XXX1 


சரித்ர என்னும் தெலுங்குக் கவிஞர்கள் 

தெலுங்குக் கவிஞர்கள் பற்றிய வரலாற்று 
லில் நிறுவியுள்ளார் . பிங்களி சூரணர் ராமகிருஷ்ணருக்குப் 
பின்னர் வாழ்ந்தவர் . எனவே , இப்பாடல் பிரமாணமுடைய 
தன்று ; பிற்காலத்தவர் யாரோ 

ஒருவரால் எழுதப்பட்டு 
ராமகிருஷ்ணர் பெயரில் இட்டுக் கட்டப்பட்டது என்று கொள்ளத் 
தக்கதாகக் காண்கின்றது . 


2. இலக்கண நூல் எழுதிய காகனூரி அப்பகவி தமது 
அப்ப கவீயமு 

கவீயமு எனும் நூலுள் ஆந்திர கவிதா பிதாமகர் 
பிர யோகமாக விஷ்ணுசித்தீயத்திலுள்ள மேற்கோள் பாடல் 
ஒன்றைக் காட்டியுள்ளார் என்பர் . 

அப்பகவி பதினேழாம் 
நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ; மிக பிற்காலத்தவர் ; இவர்தம் மேற் 
கோள் பாடல் பலவற்றிலும் இப்படியே பிழைபடக் கூறியுள்ளார் : 
பிற்காலக் கவிஞர்களின் பிரயோகங்களை முற்காலக் கவிஞர்கள் 
பெயரில் எழுதியுள்ளார் . ஆதலின் . இவர் கூற்று ஏற்புடைத் 
தன்று . 


பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் எழுதப் 
பட்ட கைபீயதுக்களுள் கோகடம் கைபீதுவில் அல்லசானி 
பெத்தன , விஷ்ணுசித்தியம் , மனுசரித்ர என்னும் இரண்டு 
நூல்களை இயற்றி ஸ்ரீகிருஷ்ணதேவராயருக்குச் சமர்ப்பணம் 
செய்ததாகவும் , அதனால் மகிழ்ச்சியுற்ற மன்னர் , 

கோகட 
அக்கிரகாரத்தினை மானியமாகப் பெத்தனாவுக்குத் தந்ததாக 
வும் கூறப்பட்டுள்ளது . 


இந்தக் கைபீதுகளில் காண்பவை செவிவழிச் செய்திகளே , 
சரித்திர ஆராய்ச்சியுடன் எழுதப்பட்டவை அல்ல . 

எனவே 
இவற்றை உறுதியான சான்றுகளாகக் கொள்ளவியலாது . இந்தக் 
கோகட கிராமத்துக்குப் பெத்தன தம் குருவாகிய அகோபில 
மடம் நிறுவிய முதல் ஜீயரான ஆதிவன் சடகோபரின் நினைவாக 
“ சடகோபபுரம் ” என்று பெயர் வைத்தார் . பெத்தன தமது 
மனுசரித்ர நூலுள் சடகோபரைத் துதித்திருக்கிறார் . 


பெத்தனவை விடக் கிருஷ்ணதேவராயர் ளைஞராக 
இருந்திருப்பார் . பெத்தனவிடம் பெருமதிப்புக் கொண்டிருந்த 


xxxii 


ராயர் கோகட அக்கிரகாரத்தினை அவருக்கு மானியமாகத் 
தந்தாரென்பது உண்மையே . எனினும் , ஆமுக்த மால்யத வைப் 
பெத்தன இயற்றினார் என்பது சரியன்று . 


3. ஆமுக்த மால்யத வில் காணும் கிருஷ்ணதேவராயரைப் 
பற்றிய வருணனைகள் , பெத்தனவின் மனுசரித்ர விலும் காணப் 
படுகின்றன . ஆமுக்த மால்யத காப்பியத்தின் முதல் அத்தியாயத் 
தில் 19 லிருந்து 43 வரையுமுள்ள பாடல்கள் மனுசரித்ர த்திலும் 
காணப்படுகின்றன . பெத்தனவே ஆமுக்த மால்யத காப்பியத் 
தினையும் இயற்றியிருப்பார் என்பதற்கு இவையும் சான்றுகள் 
என்று சிலர் கூறுவர் . 


ஆந்திர மகா விஷ்ணு கிருஷ்ண தேவராயரின் 

கனவில் 
தோன்றித் தமது வரலாற்றினைக் காவியமாகச் செய்யும்படிக் 
கட்டளையிட்டார் . கிருஷ்ணதேவராயர் தாம் கண்ட கனவினைப் 
பற்றி அறிஞர்களும் புலவர்களும் கூடியிருந்த தம் அரசவையில் 
எடுத்துக் கூறினார் . அதனைக் கேட்ட புலவர்கள் கூறியனவாக 
மேற்சொன்ன பாடல்கள் ஆமுக்த மால்யத வில் அமைந்துள்ளன . 
அந்தப் பாடல்களை இயற்றியவர் அல்லசானி பெத்தனவாகவும் 
இருக்கலாம் . பெத்தன தனது மனுசரித்ரத்தில் சேர்த்து வெளி 
யிட்ட அந்தப் பாடல்களையே கிருஷ்ணதேவராயர் , தமது 
ஆமுக்த மால்யதவில் சேர்த்துக் கொண்டார் என்று கூறுவதே 
பொருத்தமாகும் . பெத்தனாவே ஆமுக்தமால்யத முழுவதை 
யும் இயற்றினார் என்பது பொருத்தமாகாது . 


4. கிருஷ்ண தேவராயரால் இயற்றப்பட்டதாக ஆமுக்த 
மால்யத வில் குறிக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத காவியங்கள் ஒன்றும் 
கிடைக்கவில்லை . சத்யாவ தூபரிணயம் ரசமஞ்சரி என்னும் 
நூல்களைச் சேர்ந்த சில பாடல்கள் கிடைக்கின்றன . அவையும் 
விசாகப்பட்டினம் ஜில்லாவில் கிடைத்த பிரபஞ்சதர்ப்பணம் ” 
எனும் நூலில் பெத்தன இயற்றியனவாகவே குறிப்பிடப்பட் 
டுள்ளன என்று கூறுவர் . இந்நூல் பிற்காலத்துத் தொகை 
நூலாகும் . எனவே , பிழைபட வாய்ப்புண்டு . 


5. கிருஷ்ணதேவராயர் கன்னடம் அல்லது துளு மொழி 
யினைத் தாய்மொழியாகக் கொண்டவர் . எனவே , தெலுங்கு 


XXX111 


மொழியில் ஆமுக்த மால்யத போன்ற மிகச் சிறந்த காவியத்தை 
அவரால் எழுதியிருக்க வியலாது என்று சிலர் கூறுவர் . இதுவும் 
தவறு . இலக்கிய 

வரலாற்றில் தாய்மொழி அல்லாத பிற 
மொழியில் பெரும் புலமை பெற்றவர்கள் 

நூற்றுக்கணக்கில் 
காணப்படுகின்றனர் . வேதம் வேங்கட ராய சாஸ்திரியின் தாய் 
மொழி தமிழ் . தெலுங்கில் அவர் மிகப் பெரும் புலவர் . 
கவியோகி சுத்தானந்த பாரதியின் தாய் மொழி தெலுங்கு . 
அவர் தமிழில் மிகப்பெரும் கவிஞர் . ஆதலின் இந்த வாதமும் 
சரியன்று . 


6. குடிபாடி வெங்கட கவி என்பவர் ஆமுக்தமால்யதவுக்கு 
உரை எழுதியவர் . அவர் , தம் உரையில் ஆமுக்தமால்யதவை 
பெத்தனா இயற்றியதாகக் குறிப்பிட்டுள்ளார் . அவர் காலம் 
பதினெட்டாம் 

நூற்றாண்டின் இறுதியாகும் . மிகவும் 
பிற்காலத்ததான இவர் உரையையும் சான்றாகக் கொள்ளுதல் 
பொருத்தமாகாது . 


7 . 

கிருஷ்ணதேவராயரைப் புகழ்ந்து கூறுவனவாகிய 
‘ராயவாசகம் , கிருஷ்ண விஜயம் , மனு சரித்ர , பாரிஜாதா 
பஹரணம் என்னும் நூல்களில் ஆமுக்தமால்யதவைக் கிருஷ்ண 
தேவராயர் எழுதியதாகக் குறிப்பிடப்படவில்லை என்பர் . 
அதே நூல்களில் , ஆமுக்த மால்யத வை இயற்றியவர் பெத்தன 
என்றும் குறிப்பிடவில்லை . பெத்தன , திம்மன அவர்கள் தங்கள் 

ல்களை எழுதி முடித்த பின்னரே ஆமுக்த மால்யதவைக் 
கிருஷ்ண தேவராயர் இயற்றியிருக்கலாம் . எனவே , இந்த 
வாதமும் பொருந்துவதன்று . 


ஆமுக்த மால்யத வீரவைணவத் தத்துவ நூல் . சிவனையும் 
விஷ்ணுவையும் கிருஷ்ணதேவராயர் போற்றினார் . எல்லாக் 
கோயில்களுக்கும் மானியமளித்தார் . சமரச நோக்குடைய 
கிருஷ்ணதேவராயர் வைணவத்தையே சிறந்த தென நிலை 
நாட்டுவதைக் கூறும் ஆமுக்த மால்யத வை இயற்றியிருக்க 
மாட்டார் என்பர் . இக் கூற்றும் பொருந்துவதன்று . கிருஷ்ண 
தேவராயர் மிகுந்த வைணவப் பற்றுடையவர் என்பதற்கு 
அவரது நூல் மட்டுமேயன்றித் திருப்பதி வெங்கடேசுவரர் 
சன்னதியில் அவரால் நிறுவப்பட்ட அவர்தம் செப்பு விக்கிரகமும் 
அவருடைய பட்டத்தரசியரான திருமலாதேவி , கின்னாதேவி 


XXXIV 


ஆகியோரின் செப்பு விக்கிரகங்களும் 

சான்று 

பகர்வனவாய் 
அமைந்துள்ளன . எல்லாக் கோயில்களையும் சமமாக மதித்துப் 
போற்றி வந்த பேரரசர் அரியும் சிவனும் ஒன்றே என்னும் நமது 
பண்பாட்டுக்குரிய பெருந்தன்மையைப் பெற்றிருந்தார் . சமணர் 
களையும் மாத்வர்களையும் போற்றியவர் கிருஷ்ணதேவராயர் . 
தமது நூலால் விசிஷ்டாத்வைதி யா விளங்கும் பேரரசர் 
வைணவப் பற்றாளராகவும் , சர்வ மத சமரச ஞானியாகவும் 
திகழ்ந்தார் என்பதே பொருந்துவதாகும் . 


9. இந்நூலில் காணும் பிரம்மசூத்திரம் போன்ற கடினமான 
தத்துவ ஞான நுட்பங்கள் அரசரான கிருஷ்ணதேவராயரால் 
விளக்கப்பட்டிருக்க முடியாது என்றும் , அரசியலில் மூழ்கியுள்ள 
வருக்குக் காவியம் இயற்றுதற்கு நேரம் கிடைக்காதென்றும் , 
மக்களின் வாழ்க்கைபற்றிய வருணனைகளை மாமன்னர் இயற்றி 
யிருக்க வியலாதென்றும் கூறுவர் . 


வரதுங்க 


இவை தவறான கருத்துக்கள் . ஹர்ஷர் , சூத்ரகர் முதலிய 
மாமன்னர்கள் 

காவியங்களையும் நாடகங்களையும் படைத் 
துள்ளனர் . பிற்காலத்தில் தஞ்சை நாயக்க மன்னர்களுள் 
ரகுநாத நாயக்கர் போன்றோர் பல காவியங்களை இயற்றி 
யளித்துள்ளனர் . தெலுங்கு முதற்காவியங்களுள் ஒன்றான 
குமாரசம்பவம் எனும் காவியத்தைத் தமிழகத்துச் 

சோழ 
மன்னர் மரபில் வந்தவனும் , உறையூர் அதிபதியுமாகிய நந்நெ 
சோடன் எனும் அரசன் இயற்றியளித்தான் . தமிழிலும் பல 
மன்னர்கள் பாடல்கள் பாடியுள்ளனர் . சங்க இலக்கியங்களில் 
அரசர்களால் பாடப்பட்ட பாடல்களைக் காணலாம் . 
ராம பாண்டியன் , அதிவீரராம பாண்டியன் முதலிய மன்னர்கள் 
சிறந்த தமிழ்ப் புலவர்களாகத் திகழ்ந்தனர் . ஹாலன் , பிராகிருத 
மொழியில் பாடல்களை இயற்றினான் . ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் 
பேரரசராக இருந்தமையால் காவியத்தினை இயற்றியிருக்க 
யலாது என்று கூறுவது சரியன்று . ரவி எறுகனிதி கவி ஏறு 
குனு சூரியன் அறியாததையும் கவிஞன் அறிவான் என்று ஒரு 
பழமொழி 

தெலுங்கில் உள்ளது . கவிஞர்கள் தம் கற்பனை 
யாற்றலாலும் , அனுபவத்தாலும் பிறருடைய அனுபவங்களை 
யும் பிறர் மனப்போக்குகளையும் நுட்பமாக அறியும் ஆற்றல் 
படைத்தவர்கள் . அவர்கள் காட்டும் பாத்திரங்களும் , நிகழ்ச்சி 
வருணனைகளும் அவர் தம் சொந்த அனுபவத்தில் விளைந்தன 


XXXV 


வாய் இருக்கவேண்டும் என்பதில்லை ; பிறருடைய அனுபவங் 
களையும் யூகித்தறியும் ஆற்றலால் விளைவனவாய் இருக்கலாம் . 


பச் தனை 


குடிகாரனின் மனநிலை , அவன் பேச்சு ஆகியவற்றை 
வெளிப்படுத்தும் கவிஞன் குடிகாரனாக இருக்கவேண்டுவதில்லை ; 

வருணிக்கும் கவிஞன் பக்தனாக இருக்கவேண்டும் 
என்பது மில்லை . ஆதலினால் , ஆமுக்த மால்ய தவில் காணும் 
வருணனைகளைக் கொண்டு அரசருக்குச் சாதாரண மக்களின் 
மன இயல்புகள் தெரியாது என்று கூறுவது சிறிதும் பொருந்தாது . 


ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் தினசரி வாழ்க்கையைப் பற்றிய 
குறிப்பு ராய வாசகத்தில் வருகிறது . 

வருகிறது . அதில் , அவர் தினந் 
தோறும் சிறிது நேரம் தத்தவ ஞான விசாரணையில் ஈடுபட்டார் ; 
சிறிது நேரம் கவிதையுலகில் திளைத்திருந்தார் ; சிறிது நேரம் 
சங்கீதம் , நாட்டியம் முதலிய கலைகளில் ஈடுபட்டிருந்தார் 
என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது , ஆதலின் பேரரசருக்குச் 
சகல துறைகளிலும் அற்புதமான ஈடுபாடும் பாண்டித்தியமும் 
இருந்தன என்பதும் ஆமுக்த மால்யத வில் காணும் தத்துவச் 
சிந்தனைகள் அவருடையனவே என்பதும் பெறப்படும் . ஒரு 
கலையில் ஈடுபட்டவர்கட்கு நேரமில்லாமல் போகாது . முயற்சி 
யுடையவன் நேரமில்லை என்று ஒரு செயலைச் செய்யாமல் 
ருக்கமாட்டான் . ஒரு காவியம் படைக்க நேரமில்லாமலா 
ஒரு மாமன்னன் இருப்பான் ? எத்தனை பிரச்சனைகள் இருப் 
பினும் அவற்றை மறந்து கலையில் ஈடுபடுவதே கலைஞனின் 
சிறப்பாகும் . அரசியலில் உன்னத பதவிகள் வகித்த பலர் 
எத்தனையோ பெரிய பெரிய நூல்களைப் படைத்திருப்பதை 
நாம் இன்றும் கண்கூடாகக் காண்கின்றோம் . ஆதலின் இந்தப் 
போலி மறுப்புரைகள் பொருந்துவனவல்ல . 


10 . 


" ஆமுக்த மால்யத " வின் முன்னுரையில் , தம் கனவில் 
தோன்றி ஆந்திர மகாவிஷ்ணு கட்டளையிட்டவண்ணம் தாம் 
காவியத்தை இயற்றியதாக ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே கூறுவதா 
லும் நூலுள் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் ஸ்ரீ 
கிருஷ்ணதேவராயராகிய நான் படைத்த ஆமுக்தமால்யத ” என்று 
தெள்ளத் தெளிவாகக் கூறுவதாலும் , நூலுல் : ராஜநீதி , மன்னர் 
வாழ்க்கை முறைகள் ஆகியவை பற்றிய கருத்துக்களை அனுபவ 
ரீதியாகக் கூறுவதாலும் ஆமுக்த மால்யத வினை இயற்றியவன் 


XXXVI 


ஸ்ரீகிருஷ்ணதேவராயரே 

என்று 
கின்றது . 


உறுதியாக உரைக்க 


முடி 


11. பெத்தனவே 
தேவராயரை , 


தம் 


மனுசரித்திரத்தில் 


கிருஷ்ண 


" கவிதாஸ்த்ரீ போஜுனகுன் 
" வித்யா கேலன போ 
எனப் பாடுவதாலும் , 


1-48 
2-1 


நந்தி திம்மன தமது பாரிஜாதாபஹரண த்தில் 

“ வேதார்த்தஸ்தாபன ப்ரவீணுனகு -29 
சரஸ களா தோரணிகி 

2-33 
கவிவிதாப் ராவீணி பணீச 

4- 1 


என்றெல்லாம் இசைப்பதாலும் , 


விஜயநகரம் விரூபாட்ச சுவாமி கோயில் கல்வெட்டில் 
“ போஜேனபரேன காவ்ய 

நாடகாலங்கார மர்மக்ஞ்ஜேன 
தர்மக்ஞ்ஜேன ” என்று கூறப்பட்டிருப்பதாலும் , 


சமஸ்கிருத நூலாகிய " ஜாம்பவதி பரிணயத்தில் சகல 
கலா போஜராஜ விபம் மூருராயரு கண்ட ஸ்ரீகிருஷ்ணதேவராய 
விரசிதம் ஜாம்பவதி கல்யாண நாடகம் என்று குறிப்பிடப் 
பட்டிருப்பதாலும் , 


ஆமுக்த மால்யத் வில் 
" சாஹித்ய சமராங்கண சார்வபௌமன் 


என்று கூறப்பட்டிருப்பதாலும் , 


பல 


ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் 
புலவர் என்று தெளிவாகும் . 


கலைகளையும் கற்றறிந்த 


மேலும் , சிறந்த விமரிசர்களாகிய சிலுகூரி வீரபத்திரராவ் , 
டாக்டர் கட்டமன்சி ராமலிங்கா ரெட்டி , வேதம் வெங்கட்ட 
ராய சாஸ்திரி , வாவிள்ள வெங்கடேசுவர சாஸ்திரி போன்ற 


xxxvii 


தெலுங்கு மொழிப் பேரறிஞர்கள் நன்கு ஆராய்ந்து ஆமுக்த 
மால்யத வினை இயற்றியவர் 

ஸ்ரீகிருஷ்ணதேவராயரே 
என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை என்று நிறுவியுள்ளனர் . 
இன்றைய 

தெலுங்கு அறிஞர் பெருமக்கள் அனைவராலும் 
இக்கருத்து ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது . 


ஆமுக்த மால்யத - கதைச் சுருக்கம் 


வைணவ 


திருவளர் தமிழகத்தின் தென் பகுதியில் , பாண்டிய நாட்டில் 
ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் அழகிய நகரில் அந்தணர் குலத்துதித்த 

பக்தராகிய விஷ்ணுசித்தர் எனும் பெரியாழ்வார் 
வாழ்ந்து வந்தார் . அவர் வடபத்திரசாயி எனும் ஆலிலையில் 
அமர்ந்துறங்கும் அண்ணலாகிய திருமாலை வழிபட்டு வந்தார் . 
வடபெருங்கோயுலுடையான்பால் பக்திமிக்க இவர் பூந்தோட்டம் 
அமைத்து நாள் தோறும் இறைவனுக்குப் பூமாலை சாற்றி 
வணங்கி வந்தார் . 


ஒருநாள் 


அந்நாளில் பாண்டிய 

நாட்டை மீனக்கொடியோன் 
( மத்ஸயத்வஜன் ) ஆண்டு வந்தான் . அம்மன்னன் 
வேனிற் காலத்திரவில் வெண்ணிலவில் தன் காதல் கிழத்தியை 
நாடிச் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டுத் திண்ணை 
யில் படுத்திருந்த அந்தணன் ஒருவன் வடமொழிச் சுலோகம் 
ஒன்றை உரக்கக் கூறினான் . 


மழைக் காலத்துக் கானவற்றை மற்றைய எட்டு மாதங் 
களிலும் சேமிக்கவேண்டும் இரவுக்கு வேண்டியதைப் பகலிலேயே 
சேமிக்க வேண்டும் ; முதுமைக்கு வேண்டியவற்றை இளமை 
யிலேயே சேமிக்க வேண்டும் ; பரத்துக்கு வேண்டியவற்றை 
இகத்திலேயே சேமிக்க வேண்டும் எனக் கூறும் பொன்மொழியின் 
கருத்தை உணர்த்த கேட்ட அம்மன்னன் , மனம் துணுக்குற்று , 
மயக்கத்திலிருந்து விடுபட்டுத் தன் அரண்மனையை அடைந்தான் . 


Xxxviii 


மறுநாள் தன் அரண்மனையில் 

பொற்கிழியைக் 
சுட்டினான் ; அவைப் புலவர்களைக் கட்டினான் ; மெய்ப் 
பொருளை 

நிறுவும் வித்தகர் இப்பொற்கிழியை 
கடவது என்று கூறினான் . புலவர்கள் , தத்தம் மதத்தையே 
உயர்ந்தது எனக் கூறி வாதிட்டனர் . 


அறுக்கக் 


வடபெருங் கோயிலுடையான் , பெரியாழ்வாரை மதுரைக்குச் 
சென்று , மன்னன் அவையில் வாதம் புரிந்து , வைணவத்தின் 
உயர்ச்சியை நிலை நாட்டிப் பொற்கிழியை அறுத்து வருமாறு 
கட்டளையிட்டான் . தமது ஆற்றலின் மக்கு அஞ்சி அடக்கத் 
தோடிருந்த பெரியாழ்வாரை இறைவன் , நாம் 

இருக்க 
பயமேன் ” என்று கூறித் தூண்டி ஊக்குவித்து மதுரைக்கு 
அனுப்பிவைத்தார் . 


மதுரைக்குச் சென்ற பெரியாழ்வார் மன்னன் அவைபோந்து 
வாதாடி 

வைணவத்தின் உயர்வை நிறுவினார் . அவர் தம் 
உரையில் காண்டிக்கியன் , கேசித்துவ ஜன் என்பவர்களின் கதை 
களையும் விரித்துரைத்தார் . பெரியாழ்வார் வாதத்தில் வென்று 
பொற்கிழியைப் பெற்று மகிழ்ந்தார் . 

அவரைப் பல்லக்கில் 
வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று பாராட்டினர் . திருமால் , 
பெரியாழ்வாரின் இல்லத்தில் சகல வைபவங்களும் திறையுமாறு 
அருள் பாலித்தார் . 


ஒரு நாள் 

பெரியாழ்வார் பூமாலையை இறைவனுக்கு 
சமர்ப்பித்தபோது இறைவன் , திருமகளை நோக்கி , 

“ இவரும் 
ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரியருமே நம் தரிசனத்தைக் 
காத்த சான்றோர்கள் 

என்று 

கூறி யமுனாசாரியரின் 
கதையையும் கூறினார் . 


பின்னொரு நாள் , துளசி வனத்தைச் செம்மைப்படுத்தும் 
பொழுது பெரியாழ்வார் , ஆங்கொரு பெண்குழந்தை இருக்கக் 
கண்டார் . குழத்தைப் பேறு பெறாத ஆழ்வார் , அதனை அள்ளி 
அணைத்து எடுத்துச் சென்று தம் மனைவியிடம் தந்தார் . கற்பு 
மிக்க இல்லறச் செல்வியாகிய அவர்தம் மனைவியும் பேரன்புடன் 
அக்குழந்தையைப் (பேணி வளர்த்தார் . கோதை என்றும் . 
ஆண்டாள் " என்றும் , நாச்சியார் என்றும் அழைக்கப்பட்ட 


* XXXIX 


என்று 


அச்சிறுமி தன் தந்தையாரிடம் கல்வி கற்றுக் கவிபுனையும் 
ஆற்றலும் பெற்றுத் திருமாலிடம் தீராத ஆர்வமுடன் பக்தி 
செலுத்தி வந்தாள் . பேதைப் பருவம் கடந்த கோதை , நல்லிளங் 
கன்னிப் 

பருவத்தில் திருமாலையே காதலித்து அவனையே 
மணப்பேன் 

என்று 

சூளுரைத்து நின்றாள் . தந்தையார் 
திருமாலுக்குச் சூட்டும் பூமாலையை அவரறியாமல் தானே 
அணிந்து கிணற்றுத் தண்ணீரில் தன் நிழலின் அழகு கண்டு 
பின்னர் அவரது பூக்குடலையில் வைத்து விடுவாள் . காதல் 
விரகம் மிகக் கோதை நிலவையும் மன்மதனையும் காதலனையும் 
பழித்துப் பேசுவதாகப் 

பாசுரங்கள் பாடினாள் . 

அவளது 
தோழியர் அவளைசி சத்யபாமை 

அழைத்தனர் . 
ஆண்டாள் அணியரங்கன் மீது மையல் கொண்டாள் . ஒருநாள் . 
சூடிக்கொடுக்கப்பட்ட பூமாலையில் ஒரு மயிர்க்கற்றை இருக்கக் 
கண்ட பெரியாழ்வார் . தூயதன்று எனக்கருதி வேறு ஒரு மாலை 
யைத் தொடுத்துத் திருமாலுக்குச் சாற்றினார் . திருமாலோ 
அதனை மறுத்துச் சூடிக் களைந்த பூமாலை தமக்கு 

விருப்ப 
மானது 

என்று தெரிவித்தார் . ஆண்டாளின் மேன்மையை 
யுணர்ந்த பெரியாழ்வார் , மகளின் மயக்கம் கண்டு செய்வதறி 
யாது திகைத்து வடபெருங்கோயிலுடையானை உசாவ திருமால் , 
அணியரங்கத்துக்கு அவளை அழைத்துச் சென்று அரங்கர்க்குத் 
திருமணம் 

செய்து வைக்குமாறு கூறியருளினார் . அவரே ,, 
மாலதாசரியின் கதையையும் எடுத்துச் சொன்னார் . அவ் 
வண்ணமே , பெரியாழ்வார் திருவரங்கம் சென்று தமது மகள 
அரங்காக்குக் காட்டிப் 

பாசுரங்கள் 

பரவினார் . 
திருவரங்கன் தன் மாயையால் அவளைத் தன் அந்தப் புரத்தில் 
சேர்த்து மாய கன்னிகையை அவ்விடத்தில் வைத்தான் . பெரி 
யாழ்வார் , அம்மாய கன்னிகையைப் பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு 
தம் இல்லத்திற்குச் சென்றார் . மாய கன்னிகை மறைந்து 
விட்டாள் . “ அரங்கன் செய்த அநியாயம் என்னே ? ஏழைப் 
பிராமணனை இப்படி மோசம் செய்யலாமா என்று பெரியாழ் 
வார் சான்றோர்களிடம் முறையிட்டார் . அரங்கன் அவர் முன் 
தோன்றி " உன் மகள் உன் இல்லத்தில் இருக்கிறாள் . நன்றாகப் 

என்று கூறினார் . அரங்கன் கூறியவண்ணமே ஆண்டாள் 
தம் இல்லத்தில் இருப்பதைப் பெரியாழ்வார் கண்டு மகிழ்ந்தார் . 
பின்னர் , பிரம்மன் முதலியோர் பெரியாழ்வாரிடம் பெண்கேட்டு 
வரவும் , ஆழ்வார் , தம் நகரிலேயே திருமணம் நடை பெற 
வேண்டும் 

அவர்கட்குக் கூறினார் . அவ்வண்பாமே , 
திருவரங்கன் திருவில்லிபுத்தூரில் ஆண்டாளைத் இநமணம் 

கொண்டு திருவரங்கத்திற்கு அழைத்துச் 
தன்னோடிணைத்துக் கொண்டான் 


பா 


பார் 


என்று 


செய்து 


XXXX 


துணைக் கதைகள் : 


ஆமுக்த மால்யத வில் ஆண்டாளின் சரித்திரத்துடன் 
மூன்று துணைக் கதைகள் இணைக்கப்பட்டுள்ளன. முதலாவது , 
விஷ்ணு புராணத்திலுள்ள காண்டிக்கிய கேசித்துவ ஜன் கதை 
யாகும் . அக்கதை வருமாறு , 


என்று 


காண்டிக்கியலும் கேசித்து வ ஜ னும் 

ஒன்றுவிட்ட 
சகோதரர்கள் . காண்டிக்கியன் கருமயோகத்திலும் கேசித்து 
வ ஜன் ஞானயோகத்திலும் சிறந்தவர்கள் . இருவரும் அரசியல் 
காரணமாகப் போரிட்டுக் கொண்டனர் . காண்டிக்கியன் தோற் 
றோடிக் காட்டில் வாழ்ந்து வந்தான் , கேளித்துவ ஜன் ஒரு 
வேள்வி செய்தான் . வேள்விப் பசுவைப் புலி கொன்றுவிட்டது . 
அதனால் வேள்வி தடைப்பட்டுவிட்டத . அதற்குரிய பிராடச் 
சித்தம் என்ன என்று கேட்டான் . முனிவர் முதலாயினோர் 
பிராயச்சித்தத்தைப் பற்றித் தெரிந்தவன் காண்டிக்கியனே 

கூறினர் . கேசித்துவஜனும் பகைமை எண்ணாது 
பிராயச்சித்த விதிகளைக் கேட்டறிய காட்டிற்குத் தனியாக 
வந்தான் . அதுகண்ட காண்டிக்கியனின் அமைச்சர்கள் , “ நம் 
நாட்டை அபகரித்த 

கேசித்துவ ஜன் தனியே 
வந்துள்ளான் . இதுவே தக்க 

இவனைச் 
செய்து நம் நாட்டை மீண்டும் பெறுவோம் ” என்று கூறினார்கள் . 
காண்டிக்கியனோ அவன் பகைவனேயாயினும் வேதவேள்வி 
குறித்த ஐயப்பாட்டினை அறிய வந்தவன் ஆதலின் அவனைக் 
கௌரவித்துத் தகுந்த பிராயச்சித்தத்தைப் பற்றிக் கூறுவதே 
முறை என்று கூறி அவ்வாறே பிராயச்சித்தத்தை எடுத்துக் 
கூறினான் . 


பகைவனான 


தருணம் . 


சிறை 


பிராயச்சித்தத்தைக் காண்டிக்கியன் கூறியதும் , கேசித்து 
வஜன் , " குருதட்சிணையான என்னிடம் வேண்டுவதென்ன 
என்று கேட்டான் . காண்டிக்கியன் தான் இழந்த நாட்டைத் 
தரும்படியாகக் கேட்காமல் , ( அவன் ஆன்மீக ஞானத்திலு 
யர்ந்தவன் ஆதலாலே ) ஆன்மீக ஞானமும் யோகமும் கூறுக 
என்று கேட்டான் . காண்டிக்கியனது பெருந்தன்மையையும் , 
பற்றற்ற தன்மையையும் உணர்ந்த கேகித்துவஜன் , அவனுக்கு 
ஆன்மீக ஞானத்தை உபதேசித்ததோடு தான் வெற்றி காண்ட 


அவனது நாட்டையும் 

அவனுக்கே திருப்பித் தந்தான் . 
காண்டிக்கியன் அந்நாட்டிற்குத் தன் மகனை அரசனாக்கித்தான் 
துறவறம் பூண்டான் . 


அரசனிடம் 


இரண்டாவது துணைக்கதை குருபரம்பரா பிரபாவத்தில் 
கூறப்பட்டுள்ள ஆளவந்தார்க தையாகும் . யமுனைத்துறைவர் 
எனும் ஆளவந்தார் ஸ்ரீராமானுஜரின் ஆசாரியராவார் . சோழ 
நாட்டில் வீரநாராயணபுரத்தில் ஈசுவர முனியின் புதல்வராகப் 
பிறந்தவர் . சோழமன்னனின் புரோகிதனாகிய ஆக்கியாழ் 
வான் , 

கல்விச் செருக்குற்றுத் திரிந்தான் . ஆளவந்தார் 
அவனோடு வாதம் புரிந்து வென்றார் . ஆளவந்தாரே வெல்வார் 
என்று அரசி 

பந்தயம் கூறினாள் . அரசனும் , 
ஆளவந்தார் வெண்றால் தன் அரசில் பாதியைத் தருவதாகப் , 
பந்தயம் கட்டினான் . அதன்படியே அரசன் யமுனைத் துறை 
வருக்குத் தன் அரசில் பாதியைத் தந்தான் . அப்போது அரசியார் 
அவரைப் பார்த்து , என்னை ஆளவந்தீரோ என்று பாராட்டி 
யமையால் யமுனைத்துறைவர் , ஆளவந்தார் என்ற பெயரைப் 
பெற்றார் . அரசபோகங்களில் திளைத்து வந்த ஆளவந்தார் 
வைணவ தரிசன நிர்வாகத்தை மறந்தார் . மணக்கால் நம்பி 
அவரை தரிசனத்தில் ஈடுபடச் 

செய்ய விழைந்து அவரை 
அழைக்கச் சென்றார் . மன்னராகிய ஆளவந்தாரை அருகணைந்து 
யலவில்லை , 

ஆளவந்தார் பிரியமாகச் சாப்பிடும் 
கீரையைத் தினந்தோறும் மணக்கால் நம்பி கொண்டு வந்து 
கொடுத்துக் கொண்டிருந்தார் . 

ஆறுமாதங்கள் 

இவ்வாறு 
கீரையைக் கொடுத்து வந்தும் ஆளவந்தார் , தம்மை அறிந்து 
கொள்ளவில்லையே என்று வருந்திய மணக்கால் நம்பி , கீரை 
யைக் 

கொண்டுபோய்த் தருவதை நிறுத்திவிட்டார் . நான் 
கைந்து நாட்கள் சென்றன . ஆளவந்தார் , தமது சமையற் 
காரனிடம் கீரைபடைக்கப் படாததற்குரிய காரணத்தைக் 
கேட்டார் . சமையற்காரன் , “ கீரையைக் கொடுத்து வந்த 
பிராமணர் நான்கைந்து நாட்களாக வரவில்லை ” என்று 
கூறினான் . அவர் மீண்டும் வந்தால் அவரைத் தம்மிடம் 
அழைத்து வரும்படியாக ஆளவந்தார் சமையற்காரனுக்குக் 
கட்டளையிட்டார் . அப்படியே சமையற்காரணும் ஐந்தாம் 
நாளில் அரண்மனைக்கு வந்த மணக்கால் நம்பியை மன்னர் 
அழைத்ததாகக் கூறி ஆளவந்தாரிடம் அழைத்துச் சென்றார் . 
மணக்கால் நம்பியைப் பார்த்ததும் ஆளவந்தார் " உமக்கு 
என்ன வேண்டும் ” 

கேட்டார் . அதற்கு நம்பி , 


காண 


என்று 


* xxx } } 


எனக்கு ஒன்றும் வேண்டாம் . உங்கள் தாத்தாவைத்துச் 
சென்ற புதையல் ஒன்று 

உள்ளது . 

அதனைக் காட்டவே 
வந்தேன் என்று கூறினார் . பின்னர் , திருவரங்கநாதனின் 
திருவடிகளைக் காட்டி , “ உமது தாத்தா நாத முனிகள் தேடி 
னவத்த புதையல் இதோ " என்று கூறினார் . திருமால் திருவடி 
களைக் கண்ட ஆளவந்தார் அவற்றின் அழகில் ஈடுபட்டுத் 
தம்மை இழந்தார் : தம் மகனை அரசு கட்டிலில் ஏற்றி விட்டுத் 
தாம் வைணவ தரிசன நிர்வாகம் செய்து பாகவதரானார் . 


இந்தக் குருபரம்பரைக் கதையே ஆமுக்த மால்யத வில் 
சிறிது மாற்றத்துடன் காணப்படுகிறது . சைவமதத்தினனாகிய 
பாண்டியனை வைணவனாக்குதல் , 

சகோதரியை 
மணத்தல் , போர்புரிய திக்விஜயம் செய்தல் 

போன்ற 
மாற்றங்களுடன் இக்கதை அமைக்கப்பட்டுள்ளது . 


அவன் 


மூன்றாவது துணைக்கதை மால தாசரி கதையாகும் . 
இக்கதை வராக புராணத்தில் உள்ளது . சிறிது மாற்றிக் கூறப் 
பட்டுள்ளது . பறைச் சேரியைச் சேர்ந்த விஷ்ணு பக்தன் ( தாசரி ) 
ஒருவன் திருக்குறுங்குடிக் கோயிலுக்குச் சென்று தினந்தோறும் 
கைசிகிப் பண்ணிற் பாடிப் பரவி வந்தான் . அவன் ஒருநாள் 
மாலைப்போது குறுங்குடி செல்லும் வழியினின்று தவறி விலகிச் 
சென்றான் . அவ்வழியில் ஒரு பிரம்மராட்சசன் இருந்தான் . 
அவன் தாசரியைக் கண்டு தனக்கு நல்ல இரை கிடைத்ததாக 
மகிழ்ந்து பிடித்துக் கொண்டான் . பிடிபட்ட தாசரி , " என் 

உனக்கே தருகிறேன் . ஆனால் இன்றிரவு மட்டும் குறுங் 
கோயிலுக்குச் செல்ல என்னை 

அனுமதிப்பாயாக . 
கோயிலுக்குச் 

பண்ணிசை பாடிவிட்டு விடியுமுன் 
வருவேன் என்று மன்றாடிக் கேட்டுக்கொண்டான் . இராக்கதன் 
மறுத்தான் . திருமாலைப் 

தெய்வங்களுடன் 
இணையாகக் கருதுபவன் அடையக்கூடிய பாவத்தை நான் பெறு 
வேனாக ” என்று சூளுரை செய்யவே அவனை 

அவனை இராக்கதன் . 
அனுப்பி வைத்தான் . 


உடலை 


குடிக் 


சென்று 


பிற 


தாசரி , குறுங்குடி நம்பியைப் பாடிப்பரவி விட்டு விடியுமுன் 
மீண்டும் பிரம்ம ராட்சசனிடம் வந்து , நான் வந்து விட்டேன் ! 
என்னைக் கொன்று 

உண்பாயாக 

என்று 

கூறினான் . 
அவனுடைய ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உணர்ந்த பிரம்ம 


xXxxii 


ராட்சசன் அவனைக் கொல்லாமல் , " நீ சென்று பாடிய பண்ணி 
சையில் கிடைத்த புண்ணியத்தினை எனக்குக் கொடு . உன்னை 
விட்டு விடுகிறேன் என்றான் . தாசரி மறுத்தான் . அன்றிரவில் 
ஒரு நாழிகையளவு பாடிய புண்ணியத்தையாகிலும் கொடு 
என்று இராக்கதன் கேட்டான் . தாசரி மறுத்தான் . அந்தப் 
புண்ணியத்தில் பாதியையாவது கொடுக்கும்படியாக இராக்கதன் 
கேட்டதற்கும் தாசரி மறுத்தான் . பிரம்மராட்சசன் , அந்தப் 
பண்ணில் அமைந்த ஒரு பாடலின் ஓர் அடியின் புண்ணியத் 
தினையாவது தருக 

கெஞ்சிக் 

கேட்டதோடன்றி , 
இராமானுஜர் உலகுய்ய உபதேசம் செய்த கதையையும் நினை 
வூட்டினான் , இறுதியில் , தாசரி இசைந்து சிறிது புண்ணியத்தைத் 
தர ஒப்புதல் தந்தான் . உடனே , பிரம்மராட்சசன் தன் அரக்க 
வடிவம் நீங்கி அந்தண வடிவம் பெற்றான் . 


என்று 


ஆய்வுக் கருத்துக்கள் : 


என்று 


ஆமுக்த மால்யத வில் 

மதுரையை ஆண்ட பாண்டிய 
மன்னன் , “ தத்புரம் பேலு பாண்ட்ய மத்ஸ்யத் வஜுண்டு 

குறிப்பிடப் பட்டுள்ளான் . பொதுவாகப் பாண்டிய 
மன்னர் அனைவருமே மீன் கொடியைக் கொண்டவர்கள் என்பது 
தமிழ் இலக்கிய வரலாற்றால் அறியப்படும் உண்மையாகும் , 
புறநானூறு , சிலப்பதிகாரம் போன்ற 

இலக்கியங்களில் 
பாண்டியன் 

மீனக் கொடியோனாகக் குறிப்பிடப்படுவதைக் 
காணலாம் . மத்ஸ்யத்வஜன் என்னும் வட மொழித் 
தொடருக்கு மீனக்கொடியோன் என்பதே பொருளாகும் 


( 47 


- 


( 


சின்னமனூர் , வேள்விக்குடிச் 

செப்புப் பட்டயங்கள் 
வாயிலாக அறியவரும் பாண்டிய மன்னர்தம் மரபுகளை வரலாற் 
றாசிரியர்கள் எடுத்துக் காட்டியுள்ளனர் . மு . ராகவையங்காரின் 
" ஆழ்வார்களின் கால நிலை ” ஆழ்வார்களின் வரலாற்றாராய்ச்சி 
ஆகும் . சதாசிவ 

பண்டாரத்தார் பாண்டிய மன்னர்களின் 
வரலாற்றினை ஆராய்ந்தெழுதியுள்ளார் . பெரியாழ்வார் காலத் 
திலிருந்த பாண்டியன் ஸ்ரீவல்லபதேவன் ஆவான் . சின்னமனூர் 
சாசனத்தில் " ஸ்ரீ மாற ஸ்ரீ வல்லப பரசக்ர கோலாகலன் 
என்றும் , வேள்விக்குடி சாசனத்தில் “ ஸ்ரீ மாற ஸ்ரீ வல்லபன் 


XXXXIV 


என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டியன் இவனேயாகலாம் .. 
இவன் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன் . பெரியாழ்வார் 
காலத்தை எட்டாம் நூற்றாண்டு என்றும் கூறுவர் . 


ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் , பெரியாழ்வாருக்கு மிகப் பிற் 
காலத்தில் வாழ்ந்த ஆளவந்தார் , ஆளவந்தாரின் சீடராகிய 
இராமானுசர் , இவரது சீடமரபில் வந்த வேதாந்த தேசிகர் 
ஆகியோரையும் இணைத்திருக்கிறார் . இது வரலாற்றுணர்வுக்குப் 
பொருத்தமன்று . கவி நயத்தாலும் , கவிஞனுக்குரிய சுதந்திரத்தா 
லும் , இக்காலப் பொருத்தமின்மையைக் காவியங்களில் முற்காலக் 
கவிஞர்களும் பயன்படுத்திமையாலும் இதனை 

ஒரு காவிய 
உத்தியாகவே கொள்ள வேண்டும் . 


ஆமுக்த மால்யத வில் ஸ்ரீகிருஷ்ணதேவராயர் மதக்கருத்துக் 
களைச் சுருக்கமாகக் கூறி மறுத்து , தமது வைணவக் கருத்துக் 
களைச் சிறப்பித்துப் பேசுகிறார் . சித் , அசித் , ஈஸ்வரன் எனும் 
முப்பொருள் உண்மையை விசிட்டாத்துவிதம் கூறும் . சைவ 
சித்தாந்தமும் இவ்விதமே பதி , பசு , பாசம் எனும் முப்பொருள் 
உண்மையைக் கூறும் . எனினும் , விசிட்டாத்துவிதம் உபநிடதங் 
களையே பிரமாணமாகக் கொண்டுள்ளது . இறைவனுடன் உயிர் 
ஒன்றி ஒரு சிறப்புறு நிலையில் இரண்டறக் கலக்கும் என்பது 
விசிட்டாத்துவிதம் ஆகும் . மேலும் , யோகம் , 

சாங்கியம் , 
விசிட்டாத்துவித தத்துவக் கருத்துக்களைப் பிள்ளை லோகா 
சாரியரின் 

அஷ்டாதசரஹஸ்ய கிரந்தங்களிலும் , வே தாந்த 
தேசிகர் , மணவாள மாமுனிகள் போன்றோர் நூல்களிலும் 
சிறப்பாகக் காணலாம் . 


ஆமுக்த மால்யத வில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் , பாத்திரங் 
களைப் படைப்பதிலும் பாத்திரங்களின் குண நலன்களைத் தெளி 
வுற எடுத்துக் காட்டுவதிலும் சிறப்புற்று விளங்குகிறார் . உவமை , 
தன்மை நவிற்சி , தற்குறிப்பேற்றம் முதலிய அணி நயங்கள் 
மிளிர , எழில் மிக்க வடமொழியும் தெலுங்கும் கலந்த மணிப் 
பிரவாள நடையில் கம்பீரமான பாங்கில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் 
தமது காவியத்தைப் படைத்துள்ளார் . 


XXXXY 


உரைகள் : 


ஆமுக்த மால்யத வினை உரையின் துணையின்றிப் புரிந்து 
கொள்வது எளிதன்று . கி , பி 1100 -இல் கட்டுபல்லி ஸ்ரீனிவாச 
கவி எழுதிய மகாடீக என்னும் உரையே முதல் உரை என்பர் . 
அதன் பின் ஏறத்தாழ முப்பது உரைகள் எழுதப்பட்டன . 
வாவிள்ள ராமஸ்வாமி சாஸ்த்ருலு இயற்றிய ருசி வியக்கியான 
மாகிய உரை 1869 இல் வந்தது . மாபெரும் புலவர் வேதம் 
வேங்கடராய சாஸ்திரி அவர்களின் சஞ்சீவினி உரை 1927 இல் 
வந்தது . இவ்விரண்டும் மிகச்சிறந்த உரைவளமிக்க விரிவுரைகள் . 
ஆமுக்த மால்யத வின் ஏட்டுப் பிரதிகளைச் செப்பனிட்டு முதன் 
முதலில் பதிப்பித்தவர் தெலுங்கிலக்கியத்திற்கு மகோபகாரம் 
புரிந்தவராகிய சி . பி . பிரௌன் என்னும் ஆங்கிலேயர் ஆவார் . 
இவருக்குத் துணை நின்றவர் ஜூலூரி அப்பய்ய பந்துலு ஆவார் . 
இவர்களே மனுசரித்திரம் , வசு சரித்திரம் முதலிய காவியங்களை 
யும் முதன் முதலில் பதிப்பித்தனர் . இன்று ஆமுக்த மால்யத 
வினைக் குறித்து எத்தனையோ ஆய்வு நூல்கள் வந்துள்ளன . 
அவற்றுள் டாக்டர் . டி , கோடீஸ்வரராவின் “ ஆமுக்த மால்யதா 
ஸௌந்தர்யமு என்னும் தெலுங்கு ஆய்வு நூல் குறிப்பிடத்தக்க 
தாகும் . இந்நூல் 1971 - இல் வெளியிடப்பட்டுள்ளது . 


மொழி பெயர்ப்பு : 


ஆமுக்த மால்யத வின் முழுமையான தமிழ் மொழி 
பெயர்ப்பு முதன் முதலாக வெளிவருகின்றது . இதனைத் திரு . 
மு . கு . ஜகந்நாதராஜா அவர்கள் செய்திருக்கின்றார் . ஆமுக்த 
மால்யத வின் பகுதிகளுள் சில ஆங்கிலம் , தமிழ் முதலிய மொழி 
களில் பெயர்த்தெழுதப்பட்டு அவ்வப்போது வெளிவந்துள்ளன . 
இராஜபாளயத்தைச் சேர்ந்த மாவட்ட நீதிபதி காலஞ்சென்ற 
ஏ . கே . டி . வெங்கட்டராஜு அவர்கள் 1943 ல் பக்தன் என்ற 
மாத இதழில் ஆமுக்த மால்யத விலிருந்து சிறந்த சில பகுதி 
களைத் தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருந்தார்கள் . 


ஆமுக்த மால்யத முழுக்க முழுக்க தமிழகத்தைச் சேர்ந்த 
கதை . தமிழ்பெருங்கவிஞர்களாகிய பெரியாழ்வார் , ஆண்டாள் 
ஆகிய இருவரின் வரலாறுகளைக் கொண்டது . இதில் காணும் 


XXXXVI 


ஆளவந்தார் ( யமுனாச்சாரியர் ) வரலாறும் தமிழ்வைணவ 
ஆசாரியாருடைதேயாகும் . மாலதாசரி கதையும் தமிழகத்துத் 
திருக்குறுங்குடி என்னும் திருத்தலத்துடன் தொடர்புடையதே , 
காண்டிக்கிய கேஸித்துவஜன் கதை மட்டுமே வடமொழிப் 
புராணத்தோடு தொடர்புடைய கதையாகும் . இவ்வாறு தமிழ் 
மணம் கமழும் இக்காவியம் தமிழாக்கப்படுவது சிறப்புக்குரியது 
மட்டுமன்று ; இலக்கிய உலகின் இன்றியமையாத தேவையு 
மாகும் . 


இந்நூலை அழகிய தமிழில் மொழிபெயர்த்துத் தந்துதவிய 
பன் மொழிப் புலவர் மு . கு . ஜகந்நாதராஜா அவர்கள் தமிழிலும் 
தெலுங்கிலும் நற்புலமை மிக்க கவிஞராவார் . பல அரிய நூல் 
களைப் படைத்தளித்துள்ள ராஜா அவர்கள் , தமிழக , ஆந்திர 
வைணவத் தொடர்புகள் எனும் ஆய்வு நூலைத் தமிழ்ப் 
பல்கலைக் கழகத்திற்குப் படைத்துத் தந்துள்ளார் . இவர் , 
தெலுங்கு மொழியில் சிறப்பான நாடகமாகப் போற்றப்படும் 
கன்யா சுல்கம் , சிறந்த நாவலா 537 மாவி பள்ளி முதலிய 
வற்றையும் தமிழாக்கிய சிறப்பினைக் கொண்டவர் ; தமிழ் 
இலக்கிய நூல்கள் சிலவற்றையும் தெலுங்கில் மொழிப்பெயர்த் 
துள்ளார் .. 


மொழிபெயர்ப்பு மூல நூலின் கம்பீர நடையையும் கருத் 
தாழத்தையும் கொண்டு தெளிந்த நடையில் அமைந்துள்ளது . 


தெலுங்கு பல்கலைக் கழகத்தார் தமிழ் ஆமுக்த மால்யத் 
வினைத் தெலுங்கு மூலத்துடன் வெளியிடத் தீர்மானித்தனர் . 
அதற்கேற்ப திருக்காளத்தியில் எஸ் . வி . ஈ . அரசினர் கல்லூரியில் 
விரிவுரையாளராகப் பணியாற்றும் 
அவர்கள் 

தெலுங்கு மூலத்தைச் சிறப்பாக எழுத்தாக்கம் 
செய்தளித்துள்ளார் . 


குணசேகர் 


டாக்டர் . குணசேகர் தமிழிலும் தெலுங்கிலும் நற்புலமை 
பெற்றவர் . தமிழில் வல்லின எழுத்துக்களான க , ச , ட , த , ப , ற 
என்பவை இடத்திற்கேற்ப ஒலிக்கப்படுவனவாம் . தெலுங்கு 
மொழியில் ( Ka ) , ( Ga ) , ( Ha ) எனும் கலிகளுக்குத் தனித் தனியே 
எழுத்துக்கள் உண்டு . தமிழில் க என்ற எழுத்தே இடத்திற் 
கேற்ப அம்மூறு ஒலிகளையும் பெறும் . குட்டு , பங்கு , பாகு 
என்ற சொற்களின் வாயிலாக கு என்ற எழுத்தின் உச்சரிப்பில் 


. 


XXxxvii 


இம் 


உள்ள வேறுபாடுகளை அறியலாம் . ஆதலினால் 

தமிழில் 
இல்லாத ஒலிகட்கும் தமிழ் எழுத்தினையே 

பயன்படுத்த 
வேண்டிய கடப்பாடு உண்டு . இது சிறிது சிரமமானதேயாகும் . 
க வர்க்கத்தில் தெலுங்கு மொழியிலும் பிற இந்திய மொழிகளி 
நான்கு எழுத்துக்கள் 

உண்டு . தமிழில் 

க என்ற 
ஓரெழுத்தே உண்டு . ஆதலின் தெலுங்கு மொழியிசைப் பாடல் 
களான தியாகராச கீர்த்தனைகள் , வேமன பத்தியங்கள் முத 
லானவற்றைத் தமிழில் எழுதும்போது சில குறியீடுகளையிட்டுச் 
சரி செய்து கொள்வர் . சிலர் க க க க 4 என்று எண் வைத்து 
உச்சரிப்பை உணர்த்துவர் . " ஆமுக்த மால்யத ”வின் தமிழ் எழுத் 
தாக்கத்தில் இம்முறையே கையாளப்பட்டுள்ளது . 

க என்பது 
( Ka ) என்றும் க என்பது ( Kha ) என்றும் க 2 என்பது { Ga ) என்றும் 
க என்பது ( gha ) என்றும் உச்சரிக்கப்படவேண்டும் . இதுபோன்றே 
ச , ட , த , ப என்னும் எழுத்துக்களும் எண்களையொட்டி 
உச்சரிக்கப்பட வேண்டும் . ற்ற என வருமிடங்களில் ‘ ர்ர என்றே 
ஒலி அமையும் . தெலுங்கில் ற , ர என்னும் ஒலிகளுக்கிடையே 
இப்போது வேறுபாடு இல்லை . ஸ்ரீ எனும் கிரந்த எழுத்துக் 
கிணையான சகரம் ச என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . ஸ என்ற 
ஒலிக்குச் சமம் . ஒலிக்க வேண்டிய முறை பற்றிய பட்டியல் 
தரப்பட்டுள்ளது . அதனைக் கருத்தில் கொண்டு அதில் குறித்த 
வண்ணம் ஒலிகளை உச்சரிக்க வேண்டும் . 


இவ்வரிய ஆமுக்த மால்யத காப்பியத் தமிழாக்கத் தொன் 
டிற்கு என்னைப் பொறுப்பாசிரியராக நியமித்து முன்னுரை 
எழுதும் வாய்ப்பினை அளித்த தெலுங்குப் பல்கலைக் கழகத் 
துணைவேந்தரும் என் 

அருமை நண்பருமாகிய டாக்டர் . 
டி . தொணப்பா அவர்கட்கும் , டாக்டர் . யன் . சிவராமமூர்த்தி 
அவர்கட்கும் என்னோடிணைந்து விரைவில் தமிழாக்கம் 
செய்தளித்த ராஜபாளையம் 

பன்மொழிப்புலவர் மு . கு . 
ஜகந்நாதராஜா அவர்கட்கும் எழுத்தாக்கம் செய்து தவிய 
டாக்டர் ஜி . குணசேகர் 

அவர்கட்கும் 

என் நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . 


சி . ஆர் . சர்மா 
( சல்லா இராதாகிருஷ்ண சர்மா ) 

தெலுங்குத் துறைத் தலைவர் 
மதுரைக் காமராசர் பல்கலைக் கழகம் 

மதுரை 


அன்ன வயற்புதுவை ஆண்டாள் அரங்கற்குப் 
பன்னு திருப்பாவைப் பல்பதியம் - இன்னிசையால் 
பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை 
சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு . 


சூடிக் கொடுத்த சுடர்க் கொடியே தொல்பாவை 
பாடி யருளவல்ல பல்வளையாய் - நாடி நீ 
வேங்கடவற் கென்னை விதியென்ற இம்மாற்றம் 
நாங்கடவா வண்ணமே நல்கு 


ஆமுக்த மால்யத 


ஆமுக்த மால்ய தர் 


ப்ரதமாஸ் வா சமு 
இஷ்ட தே ’ வதா ச் 2 துத்யா திகமு 


உ . ஸ்ரீ கமனீய ஹாரமணி சென்னுக தானுனு கௌச்து பம்புனந் 

தா கமலா வதூ டியு உதாரத் தோப பரச் பராத்மலந் 
தா கலிதம்பு லைன தம யாக்ருது லச்சத பைகி தோசி யச் 
தோகத னந்து தோசெனன ஸோபி லு வேங்கடபர்த 

கொல்செதான் 

| -1 


ம . சி - ரினொக்கப்புடு கன்மொறங்கி , ஹரிதன் சேரன் 

ப்ரஹர்ஷிஞ்சு உர் 
வரகுன் வஞ்சன கூட கா கலுகு பாச்வச்சந்த்ரஸாலா பரம் 
பரலய்யென் பறபைன யெவ்வனி பணாபங்க்துல் 

ப ஜிந்துன் நிரந் 
தரமுன் தாந்துனி அய்யனந்துனி அதீத ப்ரம்ஹ 

கல்பாந்துனின் 

I - 2 


சீ . கனடத்பயோ ப்தி 3 வீக்ஷய ரசா - தலான் யோன்ய 

பிண்டீ க்ருதாங்க பீதாண்ட ஜமுலு , 
த்ருத குலாயார்த கண்டி த ச மில்லவரூப 

சரணாந்திக ப்ரத த்தருவரமுலு , 
கன கு ஹா கடித ஜா ங்கரண லோகைகத்வி 

து ந்து பீக்ருத மேரு மந்த ரமுலு . 
சடுல ஜம்பா தர ச்ச் வநக ரீ விபரீத 

பாதிதா ஸாகோண பரிப் ருடமுலு . 


தே . ப்ரபல தர பாட்ட பீக்ருத தேரம்மத முலு , 

பாச்வ ரேரம்ம தீக்ருத பாட்ட ப முலு , 
பதக சம்ராட் பதத்ர ப்ரபஞ்ஜனமுலு , 
வ்ருஜின தூலௌக முல தூல விசருகாத 


1-3 


ஆமுக்த மால்யத் 
முதல் அத்தியாயம் 


பீடிகை 


துதி 


திருமகளின் அழகிய மார்பணியான மணிஹாரத்தில் தானும் 
தனது கௌஸ்துப மணியில் அத்திருமகளும் பிரதி பிம்பமாகத் 
தோன்ற , பரஸ்பரம் தத்தம் மனங்களில் காதல் மீ தூர நிலைத்து 
இலங்கும் அவர்களது உருவங்கள் உடலின் தூய்மையாலே 
வெளியே தோன்றுகின்றனவோ என்று கருதும் படியாக உள்ள 
திருவேங்கடவனை வணங்குகிறேன் . 

I - 1 


1 


. 


திருமகளை வஞ்சித்து அவளுக்குத் தெரியாமல் நிலமகளைப் 
புணர்தற்கு யாருடைய படமுடிகள் விசாலமான சந்திர சாலை 

( நிலாமுற்றங்களாகத் ) திகழ்ந்தனவோ அந்த 
ஆதிசேடனை , புலனடக்கமிக்க புனிதனை என்றும் வணங்கு 
கிறேன் . 

I -- 2 


களாக 


வானில் 


கடல் நீர் 

நடமிடப்பாதாளம் காணப்பட்டும் , 
ஒன்றோடொன்று பிணைந்து மொத்தையாகிப் பயந்த அரவங் 
களைக் காணத்தக்கதாக்கியும் , கூடுகட்டக் கொண்டு செல்லும் 
கட்டைகளோ எனுமாறு பெருமரங்கள் 

பின்தொடருமாறு 
காற்றடித்தும் , 


இறக்கைகளின் பேரொலியால் எதிர்முழக்கமிடும் மேருமந்தர 
கிரிகளின் குகைகள் துந்துபிகளாக அமையச் செய்தும் , 


சூறாவளிக் காற்றால் எறியப்பட்டு தத்தம் நகர்கள் மாற்ற 
மடைந்த திக்பாலகர்களை வெருவச் செய்தும் , மின்னலுடன் 
கூடிய மழை முகில்களை கடலில் வீழ்த்தியும் , கடலிலுள்ள 
வடவைத் தீயை வானில் வீசியும் , மாபெரும் ஆற்றலைக்காட்டும் 
கருடனுடைய இறக்கைகளிலிருந்து எழுந்த பெருங்காற்று எமது 
பாவங்கள் என்றும் பஞ்சுக்குவையை வீசியெறியுமாக ! I -- 3 


4 


விஷ்வக்சே 2 னுனி பெ 2த்தமுனகு வந்தனைமு ச 2 லுபுட 


2 


உ . பூனி முகுந்துனாஜ்ஞ கனுபொ - ம்மனெ காஞ்சி யஜாண்ட 

பாண்ட முல் 
வானனுமீத ? போவநடு வன் கொனெ தன்னன அக்ரநிஸ்சலத் 
வானசலத்திஷ்டலெ சமச்தே ஜகம்புல ஜாட்ய சேதனல் 
கா ? நுதிகெக்கு சைன்யபதி காஞ்சனவேத்ரமு 
ஆஸ்ரயிஞ்செதன் 

I - 4 


பாஞ்சஜன்ய வர்ணனமு 


ஹரிபூரிம்ப ததாச்ய மாருத சுகந்தா க்ருஷ்டமை நாபிபங் 
கருஹ க்ரோட மிளிந்த ப்ருந்த மெது ரெக்கன் 

து ஷ்க்ரியா பங்க சங் 
கர தைத்யானு பரம்பரன் க முசு ரேகான் பொல்சு ராகா நிஸா 
கர கௌரத்யுதி பாஞ்சஜன்ய மொச குன் கல்யாண 

சா கல்யமுன் 

1-5 


* 


நந்தக வர்ணனமு 


ம . ப்ரததோர்த்வார பாக பீட யுக ளீ பாச்வத்த் 

சருச் -தம்ப சம் 
ச் - தி தி தீண்ட் ரிஞ்செடு ஜாளுவா மொச லிவா 

தீ ப்தார்சிகா கஜ்ஜலான் 
வித தூமாசித ரேக பை யலுகு கா விஜ்ஞான தீ பாங்குரா 
க்ருதி னந்தம்ப கு நந்த கம்ப க லதா ஸ்ரேணிச்சி தன் 

சேயுதன் 

I - 6 


5 


முகுந்தனின் கட்டளைகளை புருவ அசைப்பிற் கண்டு 
பிரம்மாண்ட பிரபஞ்சங்களை உருவாக்கவும் அழிக்கவும் வல்ல 
தனது பொற்பிரம்பின் அசைவும் அசைவின்மையும் ஜடசேதனங் 
களாகத் திகழச் செய்யும் விசுவக்சேனரின் பொற்பிரம்பினை 
வணங்குகின்றேன் , 


திருமால் ( சங்கை ) ஊதவும் , அவன் வாய்மணம் விழைந்து 
கவரப்பட்ட உந்திக் கமலத்துள்ளிருக்கும் வண்டுகள் எதிர் 
சூழவும் , அது , அசுரர்களின் பாவம் நிறைந்த உயிர்களைக் 
கவர்வது போலத் தோன்றும் , முழு நிலவொத்த பாஞ்சசன்னியம் 
எனும் சங்கம் எல்லா நலன்களும் ஈவதாக . 


( அசுரர் உயிர்கள் கருவண்டுகளாக உவமிக்கப்பட்டது ) - 5 


பரந்துள்ள கீழ் மேல்பாகங்கள் ( பிடியின் இருபக்கமும் ) 
விளக்குத் தூண் போலவும் , அதன்மேல் ஒளிரும் முதலைவாய் 
எனும் பொன் தகடு . விளக்குச் சுடராகவும் அதன் மேல்திகழும் 
வாள் சுடர்க் கொடி ( கரும்புகை ) யாகவும்விளங்கி ஞானதீபமாகத் 
திகழும் அழகிய நந்தகமென்னும் வாள் 

பாவக்கொடிகளை 
அறுத்தெறியுமாக . 

I- 6 


- 


. 


6 


*, 


கௌமோதகீ வர்ணனமு 


உ . யாதவ சார்வபௌம பயதா யத பா ஹு நியுக்தி சேசி யெந் 
தே தனுஜேந்தர சாள்வபுர ஹிேமமணீவரணம்பு ச ஸ்க தம் 
பை தீ வி ஆத்ம கங்கணமுலந் தொ கெ கங்கணமய்யெ 

னட்டிகௌ 
மோதகி மோத கீலித சமுஜ்ஜ்வல கல்பகமால்ய 

கொல்செதன் ? 

I - 7 


ஸார்ங்க ? வர்ணனமு 


பிடி கெடு கௌனு கொப்பு கனி ப்ரேம த்ரிவக்ர ச "மாங்கி 

சேசி தே 
பிடி கெடு கௌனு கொப்புபயி பெச்சு குணம்பு னு 

கண்டினஞ்சு , ஏர் 
" க நிஜத்ரிவக்ரதயு பாபக ம்ரொக்கெடு னா சுமாலியை 
ஜடி கொன அம்முலீனு ஹரிஸார்ங்க தனுர்லத காசு 

கா வுதன் I - 8 


சுதர்ஸன வர்ணனமு 


அடருகளாச் ரதா ரலு மஹாமுக வாந்த சு தா ம்பு ” தா ரலுன் 
பொட வகு வஹ்னி கீலமுலு பொங்கு னுகா 

பெறதை த்ய கோடிகின் 
பெட்டி தபு கின்கதோ எச " ரு பெட்டின பெத்த பனண்டி 

போலெ எக் 
குடு வெச ராஹு மச் தகமு கொன்ன சுதர்ஸன தேவு 

கொல்செதன் 


7 


உடைய 


யாதவகுல மாமன்னன் ( கண்ணன் ) உடையதோள்களால் 
ஏவப்பட்டு சாளுவன் எனும் அசுரனுடைய பொன்னாலான 
மணிகள் 

கோட்டையை தனது ( கதையினுடைய ) 
வளையணிகளில் ஒன்றாக அமைத்த காமோதகி எனும் கதையை , 
மகிழ்ச்சி தரும் கற்பகப் பூமாலைகளுடன் திகழ்வதாகிய அதனை 
வணங்குகிறேன் . 


( சாள்வன் பொற்கோட்டையும் ஒரு வலயமாக அணிவிக்கப் 
பட்ட கதை வெற்றி மிக்கது என்பது கருத்து . இக்கதை புராணக் 
கதைகளில் காண்க ) 

1-7 


பிடியிலடங்கும் இடையும் மூன்று வளைவுமுடைய கூனியை 
நிமிர்த்தி நல்லெழில் நங்கையாக்கியது போல பிடியிலடங்கி , 
வளைவுடன் நற்குணமும் உடைய என்னையும் நேராக்கி ஏற்றுக் 
கொள்க என்று வணங்கும் சார்ங்கம் எனும் விற்கொடி நம்மை 
காக்குமாக . 


( சுமாலி எனும் அசுரனைப் போரில் வென்றபோது மழை 
போல அம்புகள் பொழிந்த வில் சார்ங்கம் ஆகும் . ) 

I - 8 


கழுத்திலிருந்து ஒழுகும் குருதி தீச்சுவாலையாகவும் , தலை - 
உலைவைத்த பெரும்பானையாகவும் , வாய்கக்கிய அமுத்தாரை , 
நுரை பொங்குவதாகவும் தோன்றுமாறு ராகுவின் தலையைக் 
கொய்த சுதர்சன சக்கரத்தை வணங்குகிறேன் . 

--9 


8 


பன்னித்த று சூருலன் தலஞ்சுட 


அல பன்னித்த று சூரு லந்து னு சமுத்யல்லீல காபுன்னவெ 
க்கலபுன் தாபமு பாபனா நிஜமனஃகஞ்ஜாத சஞ்ஜாத புஷ் 
கலமாத்வீக ஜரின் முராரி சொகி யங்கா சொக்கி 

தன்யாத்முலௌ 
இல பன்னித்த று சூருலன் தலது மோக்ஷேச்சா மதின் 

தி யுலன் | -10 


வ . அனி யிஷ்ட தேவதா வந்த னம்பு சேசி முன்னே களிங்க ? 

தேஸ விஜிகீஷா மனீஷன் தண்டெடத்தி போயி விஜயவாடின் 
கொன்னி வாச ரம்பு : லுண்டி ஸ்ரீகாகுள நிகேதனுண்ட கு 
ஆந்த்ர மது மத னு சே விம்பன் போயி 
ரோபவாசம் பச்சட 

காவிம்ப 

அப்புண்யராத்ர சதுர்த 
யாமம்புன 

1-11 


ஹரிவாச 


1 


கலலோ ப்ரத்யக்ஷ்மைன 
தெனுகு" வல்லபராயனி வர்ணன 


2 


* . நீலமேக 3 முடா " லு டீ " லுசேயக ஜாலு 

மெறுகு சாமன சாய மேனிதோட 
அரவிந்த முலகச்சு லட கிஞ்சு ஜிகி ஹெச்சு 

ஆயதம்பகு கண்ணுதோ யி தோட 
புலுகுராயனி சட்டுபல வன்னெனொரவெட்டு 

ஹொம்பட்டு ஜிலுகு " ரெண்டெம்பு தோட 
தயார்க பிம்பம்பு ஒறபு விட ம்பம்பு 

தொ ரலங்க னாடு ? கெளச் துப முதோடம் 
தே . தம்மிகேலுண்ட பெறகேல தண்ட யிச்சு 
லேமுலுடி பெடு லேஜூபு லேம தோட 
தொலகுதய தெல்பு சிறுநவ்வு தோட கல த 
தன்த்ர ஜலஜாக்ஷ டி "ட்லனி யானதிச்செ 


1-12 


9 


பிரசித்தமான 

பன்னிரண்டு சூரியர்கள் ( துவாதசா 
தித்தியர்கள் ) நடுவில் 

நடுவில் வசித்ததால் ஏற்பட்ட வெம்மையைப் 
போக்குவதற்காக , தமது மனத்தாமரை 

மலரில் பிறந்த 
தேனாற்றில்திளைத்து இன்புறுமாறு திருமாலை வழிபட்டுப் பயன் 
பெற்ற பன்னிரு ஆழ்வார்களையும் (திவ்ய சூரிகள் ) மோட் 
சத்தை விழைந்து வணங்குகிறேன் . 

I - 10 


என்று தெய்வ வணக்கம் செய்து , முன்பு கலிங்க நாட்டை 
வெற்றி கொள்ள நினைந்து படையெடுத்துச் செல்லும்போது 
விஜயவாடாவில் சின்னாள் இருந்து ஸ்ரீகாகுளத்தில் உறையும் 
ஆந்திரமது மதனனை ( திருமாலை ) ச் சேவிக்கச் சென்று ஏகாதசி 
விரதம் இருந்து அங்கு அப்புண்ணிய இரவில் 

இரவில் நான்காவது 
யாமத்தில் . 

I - 11 


கருமுகிலை வென்ற மின்னும்மாமை நிறத்தோடு கூடிய 
வனும் , தாமரைமலர்களை வென்ற ஒளிமிக்க நீண்ட கண்ணிணை 
யுடையவனும் , புள்ளரசனின் ( கருடனின் ) இறக்கைகளைவென்ற 
பொன் வண்ணப்பட்டாடையுடனும் , காலை இளம்பரிதி எழிலை 

மணியுடனும் , 

தாமரைக்கையிருக்க , 
மற்றொரு கையால் கைலாகு தருகின்ற வறுமையைப் போக்கும் 
இளம் பார்வையுடைய நங்கையோடு (திருமகளோடு ) கூடியவ 
னாக இருந்து , அருள் ஒழுகும் புன்முறுவலோடு ஆந்திர விஷ்ணு 
இவ்விதம் ஆணையிட்டருளினான் 

1-12 


வென்ற 


களஸ்துப் 


10 


பகவதவாக்யமு 
சீ 2 . பலிகிதுத்ப்ரே க்ஷோபமலு ஜாதி பெம்பெக்க 

ரசி குலௌனன மதாலைச சரித்ர . 
பாவத்வனி வ்யங்க்ய சேவதி காக 2 செ 

ப்பிதிவி சத்யாவதூ ப்ரீணநம்பு , 
ஸ்ருதி புராணோப சம்ஹத லேர்சி கூர்சிதி 

சகலகதா 1 சார சங்க்ர ஹம்பு ) , 
ஸ்ரோத்ரகச்சட்டலு விச்சுக ரசிஞ்சிதி சூக்தி 

நைபுணி ஜ்னான சிந்தாமணி க்ருதி , 


தே . மறியு ரச மஞ்ஜரீமுக்ய மதுர காவ்ய 

ரசன மெப்பிஞ்சு கொண்டி கீர்வாண பாஷ 
அந்த்ரபாஷ யசாத்யம்பெ யந்து ஒக்க 
க்ருதி விநிர்மிம்பு மிக மாகு ப்ரியமுகாக 


I - 13 


உ . 


என்னினு கூர்துனன்ன , வினு . மேமுனு தால்சின மால்ய 


மிச்சு அ 


ப்பின்னதி ரங்க மந்த யின பெண்டி ” லி செப்புமு ; 

முன்னு கொண்டி நே 
வன்னனதண்ட2 யொக்கமக வாடிட2 , நேனு 

தெலுங்கு ராயடன் 
கன்னடராய , அக்கொதுவ கப்பு ப்ரியாபரிபு 

க்தபாக்கதான் 

1-14 


ஆ . தெலுகதே " லயன்ன , தே " ஸம்பு தெலுகே னு 

தெலுகு வல்லபுண்ட2 தெலுகொ கண்ட 2 
எல்ல ந்ருபுலு கொலுவ எறுக வே பா சா டி ? 
தே ஸ பா ஷலந்து தெலுகு லெச்சம் 


I - 15 


11 


உவமை உருவகங்களின் சிறப்பு மிளிர , ரசிகர்கள் மனங்களிப்ப 
மதாலசசரித்திரம் சொன்னாய் , தொனி , கருத்து எழில்மிகுமாறு 
" சத்ய பாமா பரிணயம் எனும் காவியம் செய்தாய் , வேத 
புராணங்களிலிருந்து தேர்ந்து தொகுத்து சகல கதாசார 
சங்கிரகம் படைத்தாய் ! கேட்பவர் பாவங்கள் போமாறு சொற் 
சாதுரியத்தோடு “ ஞானசிந்தாமணி 

நூல் 

இயற்றினாய் 
மேலும் ரசமஞ்சரி முதலிய இனிய காவியங்கள் வடமொழியில் 

டத்துச் சிறப்பெய்தினாய் ! அத்தகைய உனக்கு தெலுங்கில் 
படைப்பது அரிதன்று ; அதில் ஒரு காவியம் எமது விருப்பத்தின் 
பொருட்டு இயற்றுவாயாசு . 

I - 13 


எனது அவதாரங்களில் எதைப் படைப்பது ? என்பாயாயின் 
கேள் ! நான் . தானே குடிக்கொடுத்த பாமாலையைத் தந்த 
அச்சிறுமியை ( பேதையை ) திருவரங்கத்தில் திருமணம் புரிந்த 
கதையைக் கூறுவாயாக ! முன்பு ( கிருஷ்ணாவதாரத்தில் ) ஒரு 
ஆண்மகன் ( சுதாமன் ) தர விருப்பின்றிமலர்மாலை கள் புனைந்து 
கொண்டேன் . நானோ தெலுங்குராயன் . ( தெலுங்கு மன்னன் 
நீயோ கன்னடராயன் ( கர்ணாடக அரசன் ) அக்குறையைத் 
தீர்க்குமாறு காதலி சூடித்தந்த கதையைக் கூறுவாயாக . 

I -- 14 


தெலுங்கில் எதற்கென்று கேட்டால் நான் இருக்கும் நாடு 
தெலுங்கு நாடாகும் . நான் தெலுங்கு வல்லபன் . தெலுங்கு 
மட்டுமா ? எல்லா மன்னர்களும் கொலுவிருக்கும்போது ( பல்வேறு 
மொழிகளில் ) பேசியறிய மாட்டாயா ? தேச பாஷைகளில் 
( நாட்டு மொழிகளில் ) தெலுங்கே அழகானது . இனிமை 

I - 15 


மிக்கது 


12 


க்ருதிபதி ப்ரஸம்ச 


க . அங்கிதமோயன . நீ கல 
வேங்கடபதி யிஷ்டமைன வேல்பகுட ததீ 2 
யாங்கிதமு சேயு மொக்கொக 
சங்கேதமுகாகதட ரசன்நேகானே 


I - 16 


தே . பொத்தமிடு சேய நீ குத்த ரோத்தராபி 3 
வ்ருத்தி யனிபோவ மேல்கொனி வெறகு தோடி 2 
பக்தி தத்க்ருஹ கோபுர ப்ரணதி சேசி 2 
வேகுடயு கல்யகரணிய விதுலு தீர்சி 


1-17 


வ . 


நீண்டோலகம்பு ண்டி 2 தண்ட நாத : சா மந்தச 3 ந்தோ 
ஹம்புல பிலிபிஞ்சி பெந்தல கடன மந்திரம்பு ல கனிபி 
விவித ? வேதாகம விதுலரு வித்வஜ்ஜனம்பு ல கானிபிஞ்சு 
கொனி நமச் - கரிஞ்சி ஆசுப ச்வப்னம்பு வினிபிஞ்சின 
ஹர்ஷிஞ்சி வாருனு சவிச் மயச் 2 வாந்துலை தேவா தேவ 
தே " வுண்டு விஜயம்பு சேசின ஆச்வப்னம் பனேக ஸோபன 
பரம்பரலன் தெலுபு சுன்னயதி எட்லனின ப்ரத்மமப்பத் 
மேஷ்ணு ச்வப்ன சாக்ஷாத் காரம்பு இதோதிகேபக்தியு 
அதண்டு ப்ரபந்த நிபந்த னம்பு காவிம்பு மனுட இதோதி 3 
காகா தா சாரேச்வ தோத் போதம்பு னு அதனி தே வீச மாக 
மம்பு ” இதோதி 3 காத் தீயசி த சத்ர தயு . அதண்டு அஸேஷ 
ந்ருப சே வன் தத்தத்பா ஷலு எறுங்க வெ யனுட இதோதிகே 
ச மச்த சாமந்த சமாஜ ச மாகர் 

ச மாகர்ஷணம்புனு , 

ப்ரியோப 
போக்க பரிணாஷ்ட போ கம்பு இம்பனுட இதோதி க 
பஹப்ரேயசீ 2 ப்ராப்தியு க்ருதிசெப்பன் 2 உத்தரோத்தராபி 
வ்ருத்தி யகு ளனுட இதோதி கா பத்ய பரமாயுரவாப்தியுனகு , 
அகர்வமஹி மாதிதூர்வஹுட கு ? துர்வசு " வம் ஸம்புன. 
புட்டினட்டி நீ கிட்டி ஸோபன பரம்பரலு ஏமத் பு தம்புலு 
அவதரிம்புமு 

-18 


2 


13 


உனக்கு இஷ்டதெய்வம் வெங்கடேசுவரன் ஆதலினாலே 
அவன் பெயரில் சமர்ப்பணமாக்கி இயற்றுக . ஒவ்வோரிடத்தும் 
வேறு வேறு குறியீடுகளுடன் ( பெயர் வேறுபடினும் ) இருப்பது 
நான் தான் அல்லவா ? 

I - 16 


நூல் இதனைச் செய்யின் உனக்கு மேன்மேலும் நலன்கள் 
கிட்டும் என்று கூறிச் செல்லவும் . ( துயிலிலிருந்து ) விழித்தெழுந்து 
வியப்புற்று பக்தியுடன் கோயில் கோபுரத்தை வணங்கி விடிந்த 
தும் காலைக் கடன்கள் முடித்துவிட்டு 

| -17 


கொலுவிருந்து , சேனாதிபதி , சிற்றரசர்கள் 

குழுவை 
அழைத்து விடியற்காலையிலேயே வீட்டிற்கனுப்பி வைத்து , 
பல்வேறு வேதாகம வித்தகர்களாகிய பண்டிதர்களைக் கண்டு 
வணங்கி அவ்வினிய கனவைப் பற்றிக் கூறவும் , மகிழ்ந்து அவர் 
களும் வியப்புற்ற 

வியப்புற்ற மனத்தினர்களாய் " தேவா தேவதேவன் 
( திருமால் ) விஜயம் செய்த அக்கனவு பல நலன்களும் எய்துவதைக் 
குறிக்கும் , எப்படி எனின் , முதலில் தாமரைக் கண்ணன் கனவில் 
காட்சி தந்தது முன்னைவிட அதிக பக்தியும் , அவன் பிரபந்தம் 
( காவியம் ) படைக்குமாறு பணித்தது முன்னினும் அதிக ஆழமான 
இலக்கியப் பேரறிவும் , அவன் தேவியின் வருகை முன்னினும் 
மிக்கச் செல்வச் செழிப்பும் அவனது தேவியின் கையிலிருந்த 
நூற்றி தழ் வெண்டாமரை இன்னும் மிக்க வெண் கொற்றக் 
குடைகளையும் , அவன் பல்வேறு மன்னர்களோடு அவரவர் 
மொழிகளில் பேசியறியமாட்டாயா ? என்றது இன்னும் மிக்க 
மன்னர்களை வென்றுயர்வாய் என்பதையும் , காதலி சூடித்தந்த 
தின்பம் மிக்கதென்றதால் இன்னும் மிக்க பல காதலியர் எய்தி 
யின்புறுவதையும் , எடுத்துக்காட்டுகிறது ! மிகுதிறன்மிக்க துருவசு 
மரபில் பிறந்த உனக்கு இத்தகு நலன்கள் எய்துவதில் வியப் 
பென்ன இருக்கிறது கேட்பாயாக ! 

-18 


14 


1 


சீ . கலஸ பாதோ ராஸி கர்ப வீசிமதல்லி 

கடு பார எவ்வானி கன்ன தல்லி , 
அனலாக்ஷகனஜடா வனவாடி கெவ்வாடு 

வன்னெட்டு அநார்தவம்பு புவ்வு , 
சகல தைவத புபுக்ஷா பூர்திகெவ்வாடு 

புட்டுகாமனி லேனி மெட்டபண்ட , 
கடிகிசீகடி திண்டி கரமுல கிலி கிந்த 

எவ்வாடு தொக கன்னே நவ்வசேயு . 


தே . அதடு வொக டொ ந்து மது கைடபாரி மறதி 

களல நெலவகு வாடு ? சுக்கலகு றேடு 
மிசி மிசி பரசீம வலராஜு மேனமாம . 
வேவெலுங்குல தொர ஜோடு ரேவெலுங்கு 


1-19 


தே . ஆசு தா தாமு விபவ மஹாம்பு ராசி 

குப்பு மீறங்க நந்தனுடு தய மய்யெ 
வேத வேதாங்க ஸாச்த்ரார்த " விஸத வாச ? 
னாத்த தி ஷணா து ரந்த ருண்டைன புது டு 


I - 20 


க . 


வானிகி புரூரவுடு ப்ர 
ஜ்னா நிதி 3 ஜனியிஞ்செ சிம்ஹச த்ருஸுடு தத் பூ 
ஜானிகி ஆயுவு தனயுண் 
டா ந்ருபதிகி தனயுடை யயாதி ஜனிஞ்சென் 


I - 21 


15 


எவனைக் கடல்தாய் வயிறாரப் பெற்றெடுத்தாளோ , 
சிவனுடைய சடை முடிக்காட்டில் யார் வாடாத பூவாக , என்றும் 
பொலிவுற்றிலங்குவரோ , எல்லா தேவர்கட்கும் பசிநீக்கும் ,வித்தி 
விளைவிக் காத வான்பயிராகத் திகழ்வது எதுவோ , இருளைத் 
தின்று , குமுத மலரைத் தன் கரத்தால் தீண்டிய நகையுறுத்துபவர் 
யாரோ , அந்தப் புகழ்மிகுந்த திருமாலின் மைத்துனனும் , கலைகட் 
குறைவிட மானவனும் , விண்மீன்களுக்கு அரசனும் , ஒளியின் 
எல்லையாகத் திகழும் , மன்மதனின் தாய் மாமன் ஆகிய 
பகலொளிக்கிணையான இரவொளியாகிய சந்திரன் சிறப்புற்று , 
லங்கினான் . 

I - 19 


கடலில் 


அந்த அழகு கிரணனுடைய 

செல்வமரபெனும் 
எழுந்த மகனான , வேத வேதாங்க சாஸ்திரக் கலைகள் முற்று 
முணர்ந்த அறிவுச்சுமை தாங்கிய புதன் உதயமானான் . 

I - 20 


அவனுக்கு புரூரவன் ,சிங்கம் போலப் பேரறிவுடன் பிறந்தான் . 
அம் மன்னனுக்கு ஆயுவு பிறந்தான் . அவ்வரசனுக்கு யயாதி 
பிறந்தான் . 

-21 


16 


க . அதனிகி யது துர்வசு லனு 

சுதுலுத்பவ மந்திரஹித சூத னுலு களா 
ன்விதமதுலு வாரிலோ வி 
ஸ்ருத கீர்தி வஹிஞ்செ துர்வசுட்டு குணநிதியை 


1-22 


தே . வானி வம்ஸம்பு துளுவான்வய மய்யெ 

அந்து பெக்கண்ட்ரு ந்ருபுலுத யம்பு ஒந்தி 
நிகில பு வன ப்ரபூர்ண நிர்ணித்ர கீர்தி 
அதி குலைரி ததீ யான்வயமுன புட்டி 


-23 


மஹச் ரக்தசர 


க னுடை திம்ம க்ஷிதீஸாக் ரணி ஸட கமடக் " ராவ 

சங்கா தவாதா 
ஸனராடா ” ஸாந்ததந்திச் தவிர கிருல ஜந்ஜாடமுல் 

மாஞ்சி யிம்மே 
தி னி தோர் தண்டைக பீடின் திரமுபறசி கீர்தித் யுதுல் 

ரோத சின்ப 
ர்வ நராதுல்நம்ரூலை பார்ஸ்வமுல கொலுவ தீவ்ரப்ரதாபம்பு 

சூபென் 

1-24 


க . விதரணகானி அத்திம்ம 

ஷிதிய க்ரோமணிகி தேவகீதே விகி அஞ் 
சிதமூர்தி ஈஸ்வர ப்ரபு 
ட - திபுண்யுடு புட்டெ சஜ்ஜனாவன பருடை 


i - 25 


17 


அவனுக்கு யது , துருவச் என்னும் மக்கள் பிறந்தனர் . 
பகைவரை யடக்கும் திறனும் கலைஞானமும் மிக்கவர்களாக 
இருந்தனர் . அவருள் நற்குணச்சிறப்புடன் துருவசு புகழ் பெற்று 
லங்கினான் 

I - 22 


அவன் மரபு , துளுவ வம்சம் ஆயிற்று , அதில் பலமன்னர்கள் 
பிறந்தனர் . எல்லா உலகிலும் நிறைந்த புகழுடன் சிறப்புற்றிலங் 
கிய அம்மரபில் பிறந்தான் திம்மராஜு மன்னன் . 

I - 23 - 


ஆனம் , மந்தரமலை , அனந்த ( சேஷ ) சர்ப்பம் , திசை 
யானைகள் , முதுவராகம் இவைகள் தாங்கிய உராய்வின் துயர் 
தீர்த்து தன் தோளில் தாங்கி நிலைநிறுத்தி புகழ் ஒளிவான் 
முழுவதும் பரவச் செய்து , மன்னர்கள் மருங்கில் வணங்கிக் 
கொலுவிருக்குமாறு பிரதாபத்துடன் அம்மன்னன் திகழ்ந் 
தான் . 

I - 24 


கொடைவள்ளலான அத்திம்ம மன்னனுக்கும் தேவகி 
தேவிக்கும் ஈஸ்வர ராஜு என்னும் 

நல்லோரைக் காக்கும் 
புண்ணிய மூர்த்தி பிறந்தான் . 

1-25 


18 


2 


ச . பாலமதமத்தது " ஷ்ட புரபஞ்ஜனுடை - பரிபாலிதார் யுடை 
இலபயி தொண்டி ஈஸ்வருடெ 2 ஈஸ்வருடை 

ஜனியிம்ப ரூபறென் 
ஜலருஹ நேத்ரலன் தொறகி 2 ஸைல வனம்புல பீ 3 தசித்துலை 
மெலகெட்டு ? ஸத்ருபூவருலு மேனுலதால்சின 

மன்மதா ங்கமுல் 1-26 


சீ . நிஜபு ஜாஸ்ரித தாருணீ வஜ்ரகவசம்பு 

துஷ்ட புஜங்கா ஹி துண்டி குண்டு 2 . 
வனஜேக்ஷணா மனோதன பஸ்யதோ ஹருண் 

டரிஹம்ச சம்ச தப்ராக மம்பு ” . 
மார்கணகணபிக மது மாச ? திவசம்பு 

கு உணரத்ன ரோஹண க்ஷோணிதரேமு . 
பாந்த வசந்தோ ஹபத்மவனீ ஹேளி 

காருண்யரச " நிம்னகா ? களத்ரு 


2 


தே . டன ஜகம்புல மிகு ல ப்ரக்யாதி காஞ்செ 
தரணித னதத்த விவிதோபதா ? விதா ச 2 
மார்ஜித ஸ்ரீவிநிர்ஜித நிர்ஜரால 
யேஸ்வருடு உதிம்மபூ பதி ஈஸ்வருண்டு 2 


I - 27 


க . ஆ ஈஸ்வர ந்ருபதிகி புண் 

யதமதியைன புக்கமாம்ப கு தேஜச் 
தோயஜஹிதுலுத யிஞ்சிரி 
தீ யுதுலகு 2 நாரசிம்ஹ திம்மநரேந்த்ருல் 


1-28 


19 


திறன் மிக்க செருக்குடைய பகைவர் கோட்டைகளை ( முப் 
புரங்களை ) அழித்தும் , நல்லோரைக் காத்தும் , முன்னைய 
ஈஸ்வரனே ஈஸ்வரனாக பிறந்ததனால் , தாமரைக் கண் மடந்தை 
யரை நீத்து , மலைக் காடுகளில் அஞ்சித் திரியும் பகை மன்னரின் 
உடலிற் பூசிய மன்மதக் குறிகளும் அழிவுற்றன . 

I - 26 


தன் தோளைச் சரணடைந்த நிலத்திற்கு வைரக்கவசமாக 
வும் , கயவர்களான பாம்புகட்கு பாம்பாட்டியாகவும் , தாமரைக் 
கண்ணார் தம் மனப்பொருளைக் கவர்பவனாகவும் , பகைவர் 
எனும் அன்னப்பறவைகளை விரட்டும் மழை முகில் வரவாகவும் 
யாசகர்கள் எனும் குயில்கட்கு இளவேனிலாகவும் , நற்குண 
மணிகட்குறைவிடமான மலையாகவும் உறவினர் எனும் தாமரை 
மலர்கட்குச் செங்கதிரவனாகவும் , அருள் நதிக் கரசனாகவும் , 
திகழ்ந்து , புகழ் பெற்றான் . திம்ம பூபாலன் மகன் ஈஸ்வரன் 
மன்னர்கள் தந்த திறைகளின் செழிப்பால் சுவர்க்கத்தை வென்ற 
சிறப்புடன் மிளிர்ந்தான் . 

1-27 


அந்த ஈஸ்வர மன்னனுக்கு , கற்புடைச் செல்வி புக்க மாம்பர் 
வுக்கும் கதிரொளியும் மதிவலிவும் உடைய நரசிம்மன் , திம்ம 
ராஜு எனும் இருவர் உதயமாயினர் . 

I - 28 


. 


20 


க . அந்து நரச ப்ரபுடு? ஹரி 

சந்தன மந்தார குந்த சந்த் ராம்ஸு நிபா ச் 2 
பந்த : யஸச்ந்துந்திலை திக் 
கந்த ருடை 2 தாத்ரி யேலெ கலுஷமு லடகன் 


1-29 


2 


சீ ?. அம்போ தி வசன விஸ்வம்பரா வலயம்பு 

கனபா ஹுபுரி மரகதமு சேசெ , 
ககுபந்த நிகில ராண்ணிகரம்பு சரணமஞ் 

ஜீரம்பு சாலபஞ்ஜிகல சேசெ ?, 
மஹ நீய நிஜ விநிர்மல யஸச்சரசி கி 

கக னம்பு கலஹம்ச கம்பு சேசெ . 
அஸ்ராந்த விஸ்ராண நாசார லக்ஷிமிகி 

கவிகதம்ப மு சாதகமுல சேசெ 


தே . அதிஸித க்ருபாண க்ருத்த மத்தாரி வீர 

மண்ட2 லேஸ ச குண்டல மகுடநூத்ன 
மச் - தமால்ய பரம்பரா மண்ட நார்சி 
தேஸ்வருண்டு 2 நாரசிம் ஹேஸ் வருண்டு 


I - 30 


தே . ஆந்ருசிம்ஹ ப்ரபு ண்டு திப்பாம்ப வலன 

நாக மாம்பிகை வலன நந்தனுல காஞ்செ 
வீர நரசிம் ஹராய பூவிபுனி அச்யு 
தாயதாம்ஸ ஜு ஸ்ரீக்ருஷ்ணராய நின்னு ஜ 


-31 


21 


அவருள் நரசமன்னன் , சந்தனம் , மந்தார மலர் , முல்லைப்பூ , 
நிலவுகளுக்கிணையான புகழ் நிறைந்து நாற்றிசையும் கீர்த்தியுடன் 
பாவங்களைப் போக்கி அரசாண்டான் . 

I - 20 


கடலாடையுடுத்த நிலவலயத்தைத் தன் தோளில் தாங்கி 
பரிபாலித்தும் , நாற்றிசை மன்னர்களை வென்று தன் வீரக்கழல் 
மணிச் சித்திரமாக்கி வைத்தவனும் , தன் பெரும் புகழ் என்னும் 
பொய்கையில் வானகத்தையே , அன்னப்பறவை ஆக்கியவனும் 

டைவிடாக் கொடை மழையால் கவிச் சாதகப் பறவைகளைத் 
தணிவித்தவனும் ஆகிய , கூரிய வாள் துணித்த செருக்குற்ற 
மன்னர் தம் தலைகளை ஈசனுக்கு அணியாக்கி வழிபட்ட நரசிம்ம 
மன்னன் மிக்க புகழுடன் திகழ்ந்தான் . 

1-39 


அந்த நரசிம்ம மன்னன் திப்பாம்பா மூலம் வீரநரசிம்மனும் 
நாகாம்பா மூலம் திருமாலின் அம்சமாக கிருஷ்ண தேவராய 
னாகிய நின்னையும் புத்திரராக அடைந்தான் , 

1-31 


22 


க . வீரக்ருசிம்ஹுடு - நிஜபுஜ 

தா ருண கரவால பருஷ தாராஹத வீ 
ராரி பகுசு ஏகாதப 
வாரணமுக ஏலெ தரனவாரண மஹிமன் 


1-32 


க , ஆவிபுனனந்தரம்ப த 3 

ராவலயமு பூனிதீவு ரஹிமை திருமல் 
தேவியுனு அன்னபூர்ணா 
தே வியு கமலாப் ஜமுகி யு தேவேருலுகான் 


1-33 


சீ . தொல் கெ ” னு தூம கேதுக்ஷோய ஜனுலகு 

அதிவ்ருஷ்டி தோஷபயம்பு வாசெ , 
கண்டகாகம பீதி கட்ட செ , உத்த த பூமி 

ப்ரு த்கடகம்பெல்ல எத்துவடியெ , 
மாசெ 2 அக ச் பூர்தி மருபூ முலந்து னு 

நெல மூடு வானலு நிண்ட குரிசெ . 
ஆபாலகோபால மகில ! சத்வ்ரஜமுனு 

ஆனந்த முக மன்கி அதிச யில்லெ . 


தே . ப்ரஜலகெல்லனு கடு ராமராஜ்யமய்யெ 

சாருசத்வாட்ய , ஈஸ்வர நாரசிம்ஹ 
பூ விபு னி க்ருஷ்ணராய யப்யுதய மொந்தி 
பெம்புதோ நீவுதா த்ரி பாலிம்பகா னு 


I - 34 


23 


வீர நரசிம்மன் தன் தோள்வலியால் பகைவரை வென்ற 
டக்கிச் சிறப்புடன் ஒருகுடைக்கீழ் நிலத்தினையாண்டான் . 1-32 


அம்மன்னனுக்குப் பின்னர் , இந்நிலத்தை நீ ஆண்டாய் ? 
ருமாலாதேவியும் , அன்னபூர்ணாதேவியும் ( கமலாப் ஜமுகியும் ) 
மனைவியராக இன்புடன் திகழ்ந்தாய் . 

I - 33 


E 


கிருஷ்ண தேவராய நீ ஆட்சிப் பொறுப்பேற்று அரசாளத் 
தொடங்கியதுமே எங்கும் செழிப்பு ஏற்பட்டது . மக்களுக்கு 
* தூமகேதுவின் பீடை தொலைந்தது . மிகுமழையால் வரும் 
அச்சம் அகன்றது . கயவரைப் பற்றிய பயம் நீங்கியது . செருக் 
குற்ற மன்னரின் பெருக்கம் ஒழிந்தது . பாவம் நீங்கியது . 
பாலைவனத்தும் மாதம் மும்மாரி பொழிந்தது . சிறுவர் , 
பேதையர் , கோவலர் 

முதல் அனைவரும் மகிழ்வுடன் 
வாழ்ந்தனர் . மக்கள் எல்லோருக்கும் ராமராஜ்யமாகத் 


திகழ்ந்தது . 


1-34 


தூமகேது- வால் நட்சத்திரம் 


24 


க 


துனியலு தொம்மிதியட ! பது ? 
னெனமண்ட்ரட மோசு வாரநேகப கில் 
மநகா ஹுலேடி லாவரு ! 
லனி தாவக பா ஹு லொகட யவனி பரிஞ்சென் 


டிகூர் 


1-35 


I 


சீ . தொலு தொல்த உதயாத் ரிஸில் தாகி கொலு நீ 

அசி லோஹமுன வெச்சனை ஜனிஞ்செ , 
மறிகொண்ட வீடெக்கி மார்கொனி நலியைன 

அலகச வாபாத்ரு அண்டி ராஜெ . 
அடசாகி ஜம்மிலோய படி 2 வேகத ஹிஞ்செ 

கோன பிட்டேர்செ , கொட்டான தகி லெ 
கனக கிரிச்பூர்தி கரசெ கௌ தமி க்ராசெ . 

அவுல பொட்னூர ரவுலு கொனியெ 


தே . மாடெ முலு வரேல்செ ; ஒட்டாதி மசி ? யொனர்செ 

கடகபுரி கால்செ கஜராஜு கலகி பறவ 
தோக சிச்சன ; ஔர நீது ரவகா ஹ 
கேலது க்ரே ப்ரதாபாக்னி க்ருஷ்ணராய 


I - 36 


உ . சித்ரமு , க்ருஷ்ணராயந்ருப ஸேகர நீத கு தாடிகோடி ச ர் 

வத்ர நிலிம்ப காமினுல வாடக்கு காபுலு வோயிருத்கல 
க்ஷத்ரிய பாத்ருலெல்ல கசுகந்தனி மேனுல தொண்டி 

பெத்தலே 
சூத்ரமு பன்னினாரோ பல சூத னு வீடிகி கொண்ட 2 

வீடிஷ்கின் I - 37 


ஒன்பது கண்டங்களாம் ! பதினெட்டுப் பேர் சுமப்பவர்களாம் . 
யானை , பன்றி , ஆமை , மலை , பாம்புகள் என்ன வலியுடையன 
எனக்கருதி உனது தோள் ஒன்றே உலகினைத் தாங்கியது . 

( சுமப்பவர் 18 ஆவது திசையானை 8 பன்றி 1 ஆமை 1 
மலைகள் 7 ஆதிசேடன் 1 ஆக 18 என்பது கருத்து . பதினெட்டு 
பேர் சுமந்த 9 கண்டங்களையுடைய பூமியை உன் ஒரு புஜமே 
தாங்கிற்று என்பது கருத்து . ) 

I - 35 


கிருஷ்ண தேவராய ! உனது பிரதாபம் என்னும் நெருங்குதற் 
கரிய தீயானது வால் நெருப்புப் போல முதன்முதலில் உதயகிரி 
என்னும் கல்லில் உன் வாளாகிய இரும்பு உராயவே சூடேறிப் 
பிறந்தது . பின் கொண்ட வீடு ( மலைவீடு ) வைப் பற்றி எரிந்தது . 
அதைத் தொடர்ந்து ஜம்மி லோய ( வன்னிமரப் பள்ளத்தாக்கு ) 
எனும் இடத்தை சுட்டெரித்தது . கோனசீமை ( கீழ்க்கடற்கரைப் 
பகுதி ) யைக் கொளுத்தி , 

கொளுத்தி , கொட்டம் ( கொட்டாரம் ) எனும் 
ஊரையும் பற்றிக் 

கொண்டது . 

கனககிரி ( தங்கமலை ) யை 
கரைத்து , கோதாவரியைக் காயச் 

செய்து அதன் : பிறகு 
பொட்டுனூரை ( பதர் ஊர் ) யும் தீய்த்து , மாடமுல ( மாடி ) 
ஊரைப் பொசுக்கியது . 

ஒட்டியர் நாட்டை ( கலிங்கம் ) 
கரியாக்கியது . கடகத்தை ( கட்டாக்ச் சுட்டது . கஜபதி ( கலிங்க 
மன்னர்கள் ) ( யானை ) கள் மருண்டோடச் செய்தது . 

( வால் நெருப்பு : - வரட்டிகளை வரிசையாக ஒன்றன் பின் 
ஒன்றாக அடுக்கிக் காட்டில் தீ மூட்டி விடுவர் . அது அணையாது . 
ஒவ்வொன்றாகப் பற்றியெரியும் . வால் போல அமைந்து இருப்ப 
தால் இதனை வால் நெருப்பு ( தோகசிச்சு ) என்பது வழக்கம் . 
அதுபோல கிருஷ்ணதேவராயரின் படை எடுப்பான உதயகிரியில் 
( நெல்லூர் அருகே ) தொடங்கிய முற்றுகை வெற்றி பெற்று 
ஒரியாதலை தலைநகரான 

தலைநகரான கடகம் ( கட்டாக் ) வரை சென்று 
வென்ற வீர வரலாற்றை இப்பாடல் விளக்குகிறது . ) 

- 36 


கிருஷ்ண தேவராய மன்னனே ! உனது முற்றுகைக்குத் 
தாங்காமல் தோற்றோடிய உத்கல ( கலிங்க ) க்ஷத்திரியர்களாகிய 
பாத்திரர்கள் எல்லோரும் வாடாத மேனியோடு ( விழுப்புண் 
படாமலே ) தவமகளிரின் 

இல்லங்களில் புகுந்தார்கள் . 
ராஐமஹேந்திரத்திற்கும் கொண்ட வீடுவுக்கும் குடிபோக என்ன 
தந்திரம் ( சுரங்கவழி போன்றவை ) முன்னோர் செய்தனரோ ? 
வியப்பாயுள்ளது . 
( தோற்றவர்கள் ராஜமஹேந்திரவரம் . 

பகுதி 

புளிஞர் 
( சபரர் ) இல்லங்களில் நுழைந்து மறைந்து சுகமாக இருந்தார்கள் 
என்பது ஏளனமாக சுட்டப்படுகிறது . ) 

1-37 


26 


உ . கூரிமி க்ருஷ்ணராய ந்ருபகுன்ஜா சேரெ களிங்க : ராஜ்யல 

க்ஷ்மீரமணீலலாம நினுமின்னுலு முட்டின மோஹனாலதோ 
காரணமட்ல லக்ஷ்மி கசு " கந்தனி வேடுக க்ருஷ்ணராயனின் 
சேருனுகாக வாவி செட செந்து னெ சோ ? தஉருடைன 

ருத்ருனின் 

I - 38 


சீ . கசசக்த பணிகஞ்சுகமு மௌளி வீரகே 

தா ரம்பு பாக 2 சந்தம்பு நொந்த 
கலயனங்க முன மர்கடகீடக்ருதமைன 

மக் -கம்பு நேத்ர சம்பத வஹிம்ப 
த்வா ந்த கஹ்வர ஸிலாதாடி தாளிகசிக்க 

ணாஸ்ர பங்கமு சந்தர மைபொசங்க 2 
தனுப் ருஸ ஸ்ராந்த வேஷ்டன லக்ன பர்ஹிபர் 

ஹம்பு முவ்வன்னெ சுங்கை செலங்க 


தே . நித்ர மேல்காஞ்சி செலயேட நீட காஞ்சி 

கோப வேஷம்பு செடி தொண்டி பூ பவேஷ 
மகுட 2 அவ்வன மஹிமகா னலிகி அசடு 
விடு சு க 2 ஜராஜு நீதா டி விந்த்ய வாடி 


I - 39 


அபிர தி க்ருஷ்ணராய விஜயாங்கமு லீவு லிகிஞ்சி தாளசன் 
னிய முக பொட்டுனூரிகட நில்பினகம்பமு சிம்ஹபூத ர 
ப்ரபு திருநாள்ள குன் டி " கு ? சுரப்ரகரம்பு 3 களிங்க ? மேதி னீ 
விபுனபகீர்தி கஜ்ஜலமு வேமறுபெட்டி படிஞ்சுனிச்சலுன் 

I - 40 


க 


27 


கிருஷ்ணதேவராய மன்னனே ! கலிங்க ராஜ்யலட்சுமி 
யானவள் விண்தொடும் யானைகளோடு வந்துன்னைச் சேர்ந் 
தாள் ! அன்புடன் வாடாத நேயமுடன் கிருஷ்ணராயனைச் 
சேர்வதன்றி , முறைகெடுமாறு சகோதரனாகிய உருத்திரனைக் 
கூடுவாளோ ? காரணம் இதுதான் ஆகும் . 
( கலிங்க 

மன்னன் பெயர் வீரருத்திரன் , லட்சுமிக்கு 
உருத்திரன் ( சிவன் ) சகோதரி முறை என்பது புராணம் . ) 1-38 


கிருஷ்ணதேவராய ! 

உனது 

முற்றுக்கைக்கஞ்சி விந்திய 
மலையைக் கடந்து கஜபதி மன்னர்கள் செல்வர் . அவர்கள் 
உனக்கஞ்சியபடி இடையர் வேடம் பூண்டு காட்டில் நுழையும் 
போது , இரவில் குகையில் புகவே பாம்புச் சட்டையானது தலை 
முடியில் சுற்றிக்கொண்டு தலைப்பாகை போலவும் , உடலெங்கும் 
சிலந்தி வலைப்பட்டு , பட்டுத்துகில் போல அமையவும் , இருட்டில் 
குகையில் நுழையும்போது கல்லில் இடிபட்ட நெற்றியில் 
பொங்கிய குருதி காய்ந்து போய் சிந்தூரதிலகம் போல் இருக்க 
வும் , களைப்பில் புரண்டபோது ஒட்டிய மயிலிறகுகள் மூவண்ணச் 
சரிகைக்கரைபோல தோன்றவும் செய்தன . தூக்கத்திலிருந்து 
எழுந்து , அருவி நீரில் தம் நிழலைக் கண்டு , இடையர் வேடம் 
போய் முன்னைய மன்னர் வேடம் வந்ததென்ன ? இந்த இடத்தின் 
மகிமை போலும் என்று பயந்தவாறு அந்த வனத்தைவிட்டுப் 
பெயர்ந்தனர் . 

1-39 


கிருஷ்ணராய ! நீ பொட்டுனூரியருகில் பனைமரம் என 
நிறுவிய வெற்றித் தூணில் செதுக்கிய சாசனத்தை சிம்மாசல 
* நரசிம்ம சுவாமியின் திருநாளுக்காக வானத்திலிருந்து இறங்கிய 
தேவர்கள் கலிங்கமன்னனின் இகழ் என்னும் மையைத் தடவி பல 
முறை விருப்புடன் படிப்பார்கள் . 
( ஏடுகள் , சாசனங்களில் மையைத் தடவி வாசிப்பது மரபு ) 

I - 40 


* இத்தூணைப்பற்றி தமிழில் அரிதாசர் இயற்றிய ஒரு 
கவிதை உள்ளது . 

* விசாகப்பட்டினம் அருகே உள்ள தலம் . இராமானுசர் 
சென்ற இடம் . 


28 


சீ 2 . சனகாதி 2 தி விஜ மச்கரிபால 1 கோ’பி சந் 

தனபுண்ட்டா வல்லிகல் நாகிநாகி , 
செலசி ஹாஹா ஹூஹுவுல தண்டி யல தந்த்ரி 

த்ரெவ்வ சிங்கிணு லுகா ? திவிசி திவிசி ; 
சப்தர்ஷி க்ருத வியஜஜர வாலுகாலிங்க 

ச மிதி முச்செலகாள்ள சமரிசமரி , 
ரம்பா ப்ராதா னாப்சர ஃப்ருதூ ரோஜகும் 

பாம்பு லெச்சட க ன்ன பட்டிபட்டி . 


தே . திருகு ஹரிபுரி சுரதரு சுரலமரகி 

ப ஹுள ஹௗஹளி ப்ரித கல்பரிக நகர 
சக ர புரவர பரிப்ருட ஜவன யவன 
ப்ருதன பர்வத- சி னனி தெகி " க்ருஷ்ணராய 


I - 41 


ம . 


அலுகன் கோட்டக தட்டிகாகு ரபுடீ ஹல்யன்கு ராசா " னி புச் 
சலுவோ து ன்னி தலச்சமூக ஜ மதா சார ப்லுதின் கீர்தி புச் 
கல சச்யம்பிடி , ஏகதா டிபாளிரா கட்டிஞ்சி தௌ 

த்ருஷ்டிகே 
து லகா னோக் ர கபால மர்த ப ஹரித் பூ " ஜாங்க ல 

ஸ்ரேணிகின் I - 42 


சுமதி புனஃபுனா ரசித ஷோட ஸதான பரம்பரா வசந் 
தமுல னனந்த வித்தமு னனந்தனனந்த மஹாக்ர ஹார ப்ருந் 
த முனு னொசங்கு நின்னொரசி- தாரௌ ராககதா 


நிலிம்ப பூ 


3 


ஜமுலு வஹிஞ்சு துர்யஸமு ஷட்பத- கோகில 

கைதவம்பு னன் 


1-43 


29 


கிருஷ்ணதேவராய ! கலபரகி ( குல்பர்க்கா ) சாகர் பட்டணங் 
களில் யவன மன்னர்களை வென்றபோது படையெடுப்பில் 
இருந்த துருக்கப்படை வீரர்கள் சுவர்க்கத்தில் சென்று சனகாதி 
முனிவர்களின் கோபிசந்தன திரிபுண்டர் நாமங்களை நக்கியும் , 
தேவ நாயகர்களின் வீணையின் தந்திகளை அறுத்தும் , சப்தரிஷி 
களின் தேவகங்கை மணலிற் செய்த லிங்கங்களை 

காலால் 
துவைத்தும் , ரம்பை முதலிய அப்சரமகவிர்தம் முலைக் கும்பங் 
களை பிடித்திழுத்தும் பூர்வவாசனை விடாமல் திரிகின்றனர் . 

I - 41 


குதிரைக் குளம்புகளால் பேய்ச்சுரைக் கொடிகள் போக 
உழுது , யானைகளின் மத தாரையால் நனைந்த நிலத்தில் நினது 
புகழ் என்னும் பயிரையிட்டு 

ஏதில் ஷா என்னும் முஸ்லிம் 
மன்னனின் தலையாகிய திருஷ்டி பொம்மையை கட்டி வைத் 
துள்ளாய் . 

1-42 


கிருஷ்ணராய ! அடிக்கடி மனமொத்தியற்றும் உனது 
பதினாறு தானங்களும் , அக்கிரகாரங்கள் தந்த கொடையும் 
கண்டு உனக்கிணையாகோம் என்றல்லவா தேவலோகக் கற்பக 
தருவும் இகழ் என்னும் வண்டுகளும் குயில்களும் சேரப் 
பெற்றுள்ளது . 

I - 43 


ஃ இகழ் - கருநிறமாக உருவகித்தல் கவி மரபு . கருவண்டும் 
குயிலும் உவமையாக்கப்பட்டுள்ளன . 


30 


தே . ப்ரபல ராஜாதிராஜ வீரப்ரதாப 

ராஜபரமேஸ் வரார்த து கார நடேஸ 
சா ஹிதீசமராங்கண சார்வபௌம 
க்ருஷ்ண ராயேந்த்ர க்ருதி வினிர்மிம்பு மனிரி 


1-44 


வ . அந்த ப்ருஹ்ருஷ்டாந்தரங்கு ண் டனை 


I - 45 


ஷஷ்ட்யந்தமுலு 


க . அம்போ தி கன்யகா குச 

கும்போ ம்பித குச் ருணமச்ருண குருவக்ஷனகுன் 
ஜம்பா ரி முகாத்யக்ஷன 
கம்போ ஜாக்ஷனகு சாமி ஹர்யக்ஷனகுன் 


- 46 


க . மர்தித காளியபணிகி க 2 

பர்த ப்ருத ஜ பிம்பி தாச்சபத 2 நகக் ருணிகின் 
தேர்தண்ட ஸார்ங்க -கிணிகக 3 
கர்தமதினமணிகி தனுஜகரிவரச்உருணிகின் 


I - 47 


31 


பிரபல ராஜாதிராஜ ! வீரப்பிரதாப ! ராஜபரமேசுவர ! 
பொருள் எனும் 

எனும் பார்வதிக்கு நடேசனாகியவனே ! சாஹித்ய 
( இலக்கியம் ) சமராங்கன ( போர்க்கள ) சார்வ 
( சக்கரவர்த்தி ) ! கிருஷ்ணராயேந்திர ! நூல் செய்வாயாக எனக் 
கூறினர் . 

1-44 


பௌம 


அவ்வளவில் மகிழ்ந்த மனத்தினனாய் 


I - 45 


சமர்ப்பணப் பாடல்கள் 


அலை மகளின் முலை தடக் குங்குமத்தொய்யில் பூசப்பட்ட 
மார்புடையவனும் , இந்திரன் முதலியவர்கட்குத் தலைவனும் , 
தாமரைக் கண்கள் உடையவனும் , நரசிம்மமானவனும் I - 46 


காளிங்கனின் படத்தை துவைத்தவனும் ,சடைமுடியோனும் , 
பிரம்மனும் பிரதி பிம்பிக்கப்பட்ட 

தூய 

பாதநகங்களை 
யுடையவனும் , சார்ங்கம் எனும் வில்லின் தழும்பையுடைய 
தோளையுடையவனும் , பாவச் சேற்றினைப் போக்கும் சூரியன் 
ஆனவனும் , அசுரர் எனும் யானைகட்கு அங்குசம் ( தோட்டி ) 
ஆனவனும் . 

I - 47 


32 


க . கு ஹபுஷ்கரிணீதட கன 


க ஹனகு ஹா கே டவஞ்சக புளிந்து னகுன் 


ஒரு ஹிணாண்ட துந்து னகயா 


வஹ தீர்கா பா ங்க க்ருக் க்ருபாச் யந்து னகுன் 


I - 48 


க . பந்து ர ரதாங்க தாரா 


கந்த வஹாப்த ஜ்வலச்சிகா! படல புனச் 
சந்து க்ஷணக்கருதராஹுப 


லாந்தோச்ருக்க்கருதிகி வேங்கடாசலபதிகின் 


I - 47 


கதா ப்ராரம்பமு 


நா வின்னவிம்ப பூ னு ஆமுக்தமால்யதா மஹாப்ரபந்த முனகு 


கதா க்ரமம் பொட்டிதனின 


1-50 


33 


குகபுஷ்கரணிக் கரையின் காட்டில் அலைந்த வஞ்சகப் 
புளிஞன் ( பளியர் ) ஆனவனும் , பிரம்மாண்டங்களைத் தன் 
வயிற்றிலடக்கியவனும் , நலன் பயக்கும் கருணை மிக்க கடைக் 
கண்களையுடையவனும் 

1-48 


சுதர்சனம் எனும் சக்கிராயுதமாகிய நெருப்புக்குத் தூண்டி 
விடும் நெய்யாகிய 

எனும் அசுரனின் ரத்தத்தைப் 
பெய்தவனும் ஆகிய திருவேங்கடாசலபதிக்கு 

I - 49 


ராகு 


நான் விண்ணப்பிக்கப் பூண்டுள்ள ஆமுக்தமால்யத ( சூடிக் 
கொடுத்தவள் ) எனும் மகா காவியத்துக்கு கதைக் கிரமம் 
எப்படி என்றால் , 

1--50 


3 


விலுபுத்தூரிவர்ணன 


லலிதோத்யான பரம்பரா பிகஸுகாலாப ப்ரதித் வானமுல் 
வலபீ நீல ஹரின்மணீ பிகஸுகச் வானப்ரமன் பூன்பமின் 
னுலதோ ராயுசு வர்ண சௌ த முல னெந்து ன்சூட 

சென்னொந்தி ஸ்ரீ 
விலுபுத்தூரு செலங்கு ? பாண்ட்ய நகரோர்வீ ரத்ன 

சீமந்தமை 

I - 51 


மலசி பயோஜ கோஸமுல மாட்கி ஒனர்சின பத்மராக புன் 
கலஸபு டெர்ரடால் பொமிடி - கம்பு லதோ அபரன்ஜி 

யோடு பில் 
லலனல வைஜயந்தமு சலம்பு ன கெல்வக தம்ஸிதம்பு - லை 
நிலிசின யட்லு மாடு வு லநேகமு லுல்ல சிலுன் 

புரம்பு னன் | -52 


கீ . பாதோ தி ஜலயுக்தி ப்ராசிபட்டின திஸா 

கருலுநா தகு மரகதபு கருல . 
கருலதொண்ட முசிக்க கபளிஞ்சி ம்ரிங்கின 

ஹருலுநா தொண்ட மொப்பகு தத " ஸ்ம 
ஹருலு தா பின தாபலமர ஏனுகு தோ யி 

நீரார்சு அபரன்ஜி நீடி வ்ராத 
ஸ்ரீலு , தத்பார்ஸ்வ சித்ரித சங்க சக்ரமுல் 

ரத்னம்பு தின்னெல ப்ரதிபலிம்ப 


தே . பெற புராளி க்ரு ஹஸ்ரீல பெண்ட்லியாட 

பவனராஜுலு கட்டின பாசி கமன 
தனரு மணிதோரணமுலதோ த் வாரவிததி 
பரகு வீது லு புரிசூத்ர பட்டினட்லு 


I -53 


35 


கதைத் தொடக்கம் 


குரல் 


மனங்கவரும் பூங்காவிலுள்ள குயில் , 

, கிளிகளின் 
எதிரொலித்து , மாளிகை உப்பரிகையில் இழைக்கப்பட்ட நீலமணி 
களால் ஆன குயில் , மரகதத்தால் ஆன கிளிகளின் குரலாக 
மயங்கச் செய்யும் . வானைத் தொடுகின்ற பொன் மாளிகைகள் 
எங்கும் எழில் பெற்றிருக்கும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்னும் ஊர் 
பாண்டிய நாட்டின் தலைச்சுட்டியாக ( திலகம் போல ) 
சிறப்புற்றிருக்கும் . 

1-51 


தாமரை மொட்டுக்கள் போன்ற செம்புக் கலசங்களின் ஒளி , 
சிகப்புத் தலைப்பாகையாகவும் , தங்க ஓடுகள் வேய்ந்துள்ளது 
கவசமாகவும் அமைய , இந்திரனின் மாளிகையான 
‘ வைஜயந்தத் தை வெற்றி கொள்வதற்காக நிற்கும் ( படை 
வீரன் போன்று ) ஸ்ரீ வில்லிபுத்தூரின் மாளிகைகள் எழில் 
பெற்றிலங்குகின்றன. 

-52 


கடலில் கிடந்ததால் பாசிபடித்த திசை யானைகள் என்னும் 
படியாக மரகதக் கல்லில் இழைத்த யானைகளும் , யானையின் 
துதிக்கை மட்டும் மிஞ்ச ( மற்ற உடலை ) விழுங்கிய மரகதத்தால் 
ஆன சிங்கமும் நிறுவிய படிக்கட்டுக்கள் அமைய இரட்டை 
யானைகள் நீராட்டும் பொன் ( முலாம் ) னாலான நீரில் வரையப் 
பட்ட திருமகளும் , அவளருகில் சங்கு சக்கரங்களும் உடைய 
சித்திரம் , அணிகளால் 

ஆன 

திண்ணையில் பிரதிபலிக்க 
மாளிகைகள் இருந்தன . பிற நகர மனைத்திருவினை 
முடிக்க இவ்வில்லத்தரசர்கள் கட்டிய கங்கண சூத்திரம் போல 
மணித்தோரணங்கள் திகழ்ந்தன . இத்தகு இல்லங்கள் நூல் 
பிடித்தாற் போல ஒழுங்காக இருந்தன . 

1-53 


மண 


* 


துதிக்கையுடன் கூடிய 

சிங்கம் ஆன ‘ யாளி யை இங்கு 
கவிஞர் குறிப்பிடுவதாகத் தோன்றுகிறது . இத்தகைய யாளி 
உருவங்கள் தென்னகக் கோயில்களில் காணப்படுகின்றன . 
தனை தெலுங்கு உரையாசிரியர்கள் சிங்கம் என்றே கருதி 
உரை வகுத்துள்ளனர் . வேதம் வெங்கடராய சாஸ்திரி , 
வாவிள்ள ராமசாமி சாஸ்திரி இருவர் உரையிலும் இவ்விதமே 
குறிப்பிடப்பட்டுள்ளது . 


36 


ச . பகட்ட பு சாய செந்திர மு ப்ராமின பாண்ட் உயவதூ குசம்பு லன் 
நகு அருணம்பு பொ’ண்ட் லேமுல நாரிகெடம்புலு 

வஜ்ரகுட்டிமம் 
பகு பத முன் செலங்கு பவனாஹ்ருத ஸேஷித 

ரத்னரக்ஷ கப - 
ரக தரு சந்ததின் பிரதம பார்ய புரின் கிறவுஞ்செ 

வார்தினான் 

I - 54 


க . கோரகித நாரி கேள் 

க்ஷமாருஹமுலு ரத்ன குட்டிமம்பு லு தோபன் 
த்வாரமுலயத்ன க்ருதச்ருங் 
கா ரமுக னு னலிகி ம்ருக்கு ? கட்டியிஞ்சி ரனன் 


1-55 


ம . 


ஸய பூஜாம்பு ஜமுல் கட்டின் தடபட்டன் சந்தோயி 

லேகௌனுபை 
தயதப்பன் பசு பாடி , பாக டபு பாதம்பொப்ப , 

செங்கல் வடிக் 
கிய நீரச்யுத மஜ்ஜனார்த கடின் கீலிஞ்சி , திவ்ய ப்ரபன் 
தயுகா ச்யால் த் - ரவிடா ங்க " னல் நடு து ருத்யானம்பு 

லோத்ரோவலன் I - 56 


37 


வீடு 


பவளச் செந்தூரம் பூசிய பாண்டிய மாதர் முலைகளை 
நகைக்கும் , செவ்விளநீர்களோடு கூடிய தென்னை மரங்களும் , 
வைரச் சுவர்களோடு கூடிய பாதைகளும் , 

கட்ட 
உபயோகித்தது போக மீந்த மணிகளைக் காப்பாற்றுவதற்காக , 
கடலானது தனது முதன் மனைவியாகிய கங்கையையும் 5 
மகனாகிய கற்பகத் தருவையும் அடகு வைத்தது போலத் 
தோன்றின. 

( வைரமணிச் சுவரின் ஒளிபட்ட தெருக்கள் 
வெண்மையான கங்காந்தி 

போலவும் , தென்னை மரங்கள் 
கற்பகத் தருக்களாகவும் உவமிக்கப்பட்டுள்ளன ) 

| --54 


பாளை விரிந்த தென்னை மரங்கள் , ( வாயிலைச் சேர்ந்துள்ள ) 
மணிகளால் ஆன திண்ணைகளில் பிரதிபலித்து , வாசலை முயற்சி 
யின்றியே செய்த சிங்காரமாகி (சாணத்தால் ) மெழுகிக் கோல 
மிட்டது போலத் தோன்றும் . 


( சாணத்தால் மெழுகினால் , தென்னையின் ஓலைகள் போல 
பசு நிறமான நீண்ட வளைவான வரைகோடுகளும் , தென்னை 
ஈர்க்கு போல கரும்பச்சைக் கோடுகளும் விழும் . இதில் பாளை 
விரிந்த பூ மொட்டுகள் கோலம் போட்டது போல அமையும் . 
இவ்வுவமை மனம் கவருவதாகவும் மாமன்னனின் 
திறமையை எடுத்துக் காட்டுவதாகவும் அமைந்துள்ளது . ) I - 55 


கவித் 


கையில் 

உள்ள பூசனைக்குரிய தாமரைப்பூ குடத்தில் 
தள்ளாட , இணைமுலைகள் மெல்லிடை மீது அருள் இல்லாது 
போக , செங்கழுநீர்ப்பொய்கையில் திருமால் , திருமஞ்சனத் 
திற்காக , நீர் சுமந்து இடையில் வைத்துக் கொண்டு , திவ்வியப் 
பிரபந்தம் பாடும் வாயினராக , தமிழ்ப் பெண்கள் , பூங்காவின் 
உள் 

பாதைகளில் சிலம்பார்ந்த பாதங்களால் நடந்து 
வருவார்கள் . 

I - 56 


18 


1 


(D. 


கலயன் நீலமயம்பு தல்லியொற தாகன் தேட நீரெப்புரத் 
யலகூபம்புல மீலசூசி வலபி 3 வ்யாச ங்கி துங்க த் ருஸா 
கலலோனுண்டி " கு பா லுனன் லகுமுகுல் க்ரந்தை- வடு " ன் 

லேசு ம்ருச் 
சிலி கே ஹேந்திர " த்ராவிடி பரிசிதின் செண்டா டு 

சந்தம்பு னன் 

I - 57 


மஹாச்ரக்தரே 


ச் வநிலிம்பாவாச த த்வாஸனத தலமித ச் தாரதம்யம்பு 

லீரெண் 
டு னு தீனுல்கா ஞ்சு அம்மாடு வுலன யடு கன் டோ கு 

உத்யத்ர தோன்மே 
ளன சித்த த்வந்த்வ ப்ருந்தா " லய பி லதட கல்யாண 

மந்தா த்ரு - லோ நா 
வனஜாக்ஷ ச்யந்தன த்வந்த்வமு லிகித நராவாப்த 

தாம்பத்ய மொப்புன் I - 58 


சீ . ச வலயத்வனி காக : சா ரெவ்ரேயுனதல்பு 

யதினைன குண்டெ2 ஜல்லன கலம்ப , 
சு டி -சின மொக மெத்தி சூட குண்டு பராகு 

குசு " ம பா ணுனி னைன குவிடு சேய 
ஸ்ரீகார்ய பருலகாஞ்சின லேசிம்ரொக்கு அன் 

ஜலிகி இந்த்ருண்டு ? அக்கொலுவுகோர 
ஹரிக்ரு ஹாவசர சஸங்கா கர்ணனகு த்ரிப்பு 

கட கண்டி ஜிகி ட்ரஜ காட்டி பாற 


தே . கவற லுங்கிஞ்சி வ்ரேய கொப்பவியனவலி 

கரமுன னமர்ப பைடலோ மருனிபடுவு 
பில்லக்ரிய பட்டுகஞ்செல பிகு வுசன்னு 
நிக்க தின்னெல பாத்ராளி நெத்தமாடு 


1-59 


39 


நீலமணிகளால் இயன்ற 

மேல் மட்ட உறை வரையும் 
நிறைந்த தெளிந்த நீரையுடைய , தெருக்கிணற்றில் உள்ள மீன் 
களைப் பார்த்து , வீட்டு மேற்கூரையைச் சார்ந்துள்ள மரக்கிளை 
யிலிருந்து குபீரெனப் பாய்ந்து மீன் கொத்திப் ( சிரல் ) பறவை 
கீழே வீழ்ந்தும் எழுந்தும் ( வருவதும் போவதுமாக ) இருப்பது , 
இல்லம் ( வீடு ) என்னும் நங்கை மறைந்திருந்து , தமிழ்ப்பெண் 
களிடம் பழகியதால் பந்தாடுவது போலத் தோன்றுகிறது . I - 57 


மனித தம்பதிகளின் உருவத்தில் செதுக்கப்பட்ட பொம்மை 
களோடு கூடிய , திருமால் , திருமகள் , இருவரது ( உற்சவத் ) 
தேர்கள் ; தேவர்கட்கு உறைவிடம் நல்கிய மேருமலையும் , 
அமுதம் ( உணவு ) ஈந்த மந்தரமலையும் , தத்தமது புண்ணிய 
பலனின் தராதரங்களைத் தெரிந்து கொள்வதற்காக , எளியவர் 
கட்கு உணவுடைகள் தரும் திருவில்லிபுத்தூர் இல்லங்கள் அருகில் 
வந்து நிற்பது போலத் தோன்றுகின்றன , ( பொம்மைகளுடன் 
கூடிய தேர்கள் , சித்தர்கள் வாழும் குகைகளையுடைய மலை 
களுக்கு உவமை . ) 

I - 58 


வளை ஒலிப்ப , பாசிகை ( சொக்கட்டான் ஆடும் தாயம் ) 
உருட்டும்போது அதட்டலைக் கேட்ட முனிவர்கள் நெஞ்சம் 
திகிலுற்று கலங்கும்படியாகவும் , எதிரே வரும்போது ஏறெடுத்துப் 
பாராமல் இருக்கும் பராமுகம் , மன்மதனைக் கூட அலட்சியப் 
படுத்தவும் , கோயில் கைங்கரியஸ்தர்களைக் கண்டதும் எழுந்து 
வணங்குவது கண்டு இந்திரன் ( சுவர்க்கத்தைவிட ) இந்தக் 
கோயில் கொலுவினையே விரும்புவதாக அமையவும் , கோயில் 
பூசை வேளைச் சங்கொலி கேட்டு முகந்திருப்பும் போது கடைக் 
கண் பார்வை மக்கள் நெஞ்சு ஊடுருவிப் பாயவும் , தாயம் உருட்டி , 
கூந்தல் குலைய ஒரு கரத்தால் சரிசெய்து கொண்டு , அப்போது 
முந்தானையில் மன்மதனின் திண்டு மெத்தை போன்ற பட்டு 
ரவிக்கையணிந்த முலைகள் குத்திட்டு நிற்க , திண்ணைகளில் 
பரத்தையர் சொக்கட்டான் ஆடுவார்கள் . 

1-59 


40 


சீ . வீடெம்பு பலுகெம்பு விரிசி 2 வென்னெல காய 

வரிகின்ஜ ஒகட பல்வருச ? தோம 
ஒரசி எத்தின மணுன் கொந்தக மைனெ நிக் 

கு லுதே ” ர பசு "பிடி 2 ஜலகமாட 
முதுக காகுண்ட பய்யெத லோனெ கேலார்சி 

கலய சண்டனு னொட்ட கலப மலத 
ரதிரயச்சின்ன சூத்ரமுன சிக்கக முத்தெ 

முலுரால கரக ரிகலு வஹிம்ப 


தே . பொலசி னனெ எட்டி நருனைன குலமு தெலிய 

ப்ருபுத செடி 2 பல்லவுடு வேத படி " ன ஏத 2 
ந்ருபதி வெலியந்திபுரமுகர் ? என்ன மெலக 2 
பாச க்ருதி செப்ப வலதுரப்பத்ம முகு லு 


1--60 


உ . அஞ்சித ஹாரவல்லி வலயாப் ரணம்புல தக்கத்ரோயு சில் 

மஞ்சு பசிண்டி ஏணம தமங்க மு சேர்சுடதக்க ரோயுஜிட் 
டஞ்சு ஜவாதி 2 தூ பிதம யந்து டதக்க விதுர்சு பூவு , செம் 
மஞ்சு , ஜிலுங்கெ 2 தக்கநகு யௌவத மொத்து னடஞ்சு 

அன்யமுன் 

[ --- 61 


வேவின மேட பை வலபி 3 வேணிக சண்ட வஹிஞ்சி விப்பகா 
பூவுலு கோட்ட மீடுதறி போயெடு : தேடுல ம்ரோத காமிஸங் 
காவஹமௌ க்ருதாப் யச னலௌடனு தநதபு மெட்ல 

வெம்பட்டின் 
சேவடி ” வீணமீடுடயு சிக்கெட 2 லிஞ்சுடயுன் ச ரின்படன் ! -62 


41 


தாம்பூலச் செங்காவி நிறம் போய் நிலவொளி காலும் 
படியாக ஒரு நெல் மணியால் பல்துலக்கியும் , வெண்துகிலால் 
துவட்டினும் அதில் படாதவாறு மேனியில் மினு மினுக்குமாறு 
மஞ்சள் பூசி நீராடியும் , முந்தானைக்குள் கைவிட்டு பரிமள 
திரவியப் பூச்சினை மென்மையாகப் பூசிக் கொண்டும் கலவியின் 
விரைவில் முத்துக்கள் அறுந்த நூலில் தங்காமல் சிதறி வீழச் 
சிங்காரம் செய்துகொண்டு குலம் அறிந்து கூடியும் , நலன் அழிந்து 
ஏழ்மையுறினும் அவர்கட்கு ஆதரவு காட்டியும் மன்னனின் புற 
அந்தப்புரம் போல எண்ணும்படி பல்வேறு மொழிகளில் காவியம் 
படைக்கும் திறமையுடன் அந்த தாமரை முகத்தினர் ஆகிய 
கணிகையர் இருந்தார்கள் . 

-60 


அங்குள்ள இளநங்கையர்கள் , மேலான முத்துமாலை வளை 
யணிகள் அன்றி களிம்புறும் 

களிம்புறும் ( கடினமான ) தங்க நகைகள் 
அணியார் . கஸ்தூரியை மெய்யில் பூசுவரன்றி ஜவ்வாது ( புனுகு ) 
பிசுக்குறும் எனத் 

எனத் தொடமாட்டார்கள் . அகில் புகையன்றி 
பூக்களை ஈரம் எனக் கருதிச் சூடார் . மென் துகில் அன்றி பிற 
அணியார் . 

- 61 


வீணை வாசிப்பதில் தேர்ந்த , அக்கணிகையர் , விடிந்ததும் , 
மேடையில் உப்பரிகையிலிருந்து கொண்டு தங்கள் சடையை 
முலைமேல் வைத்து ( சடையை ) அவிழ்த்து சிக்கை எடுக்கும் 
போது ஆங்குள பூக்களை ( மல்லிகை முதலியன ) நகத்தால் 
விதிர்க்கும் போது மணம் நாடி வந்த தும் பிங்கள் ரீங்காரம் செய் 
வதைக் கேட்ட தெரு வழிச் செல்லும் காமுகர்கள் , நின்று ( முலை 
மீதுள்ள சடை ) வீணையாகவும் , பூக்கள் தந்தக்கட்டை ( மெட்டுக் 
கள் ) கள் ஆகவும் , அவிழ்க்கும் விரலசைவின் விரைவு வீணை 
வாசிப்பது போலவும் தோன்ற மகிழ்வுறுவார்கள் . 

I - 62 


42 


க . அளிவசஃ கார்பண்யம் 

பா ? லேமல செவுல சோக தத மான்வய ஜீர் 
ணா லாவண்யுல பிலுபுன 
கைலாபமு தெலிபெனேனி அவிஸ்ரீலகுடன் 


I - 63 


ச . த்ரவிட குடும்பி னுல் பசுபு ராசின ரத்னபு தாபக்ரிந்த அம் 

புவு தெரவாறகா- நிது ரவோயி கருத்ததி பச்சபா றினன் 
பவன ச ரோமராளமுலு பர்மமயச்ச தகு ச்ச விச் பு ரத் 
தி விஜ துனீ மராள விததி ப்ரம பூன்சு புரின் 

ப்ர " மிஞ்சுசுன் I - 64 


ம . தல பக்ஷச்சடக் ருச்சி பா துவுலு கேதாரம்பு குல்யாந்தரச் 

தாலி நித்ரிம்பக சூசி யாரெகு லுஷச் சனாதப்ரயாதத்விஜா 
வலி பிண்டீக்ருத ஸாடிகல் ச வி ததா வாச ” ம்பு சேர்பங்கரே 
வுல டிக்கன் வெச பாறுவானிகனி நவ்வுன் ஸாலி 
கோ ப்யோக முல் 

I - 65 


43 


தோழியர் கூற்றுக்களால் , பணத்தாசைக் காட்டிக் கெஞ்சினும் . 
தாழ்ந்த குலம் , முதுமை , அழகின்மை ஆகியவையுடையவர்களின் 
அழைப்பினை அவர்கள் நிராகரித்துச் செவியில் ஏற்கமாட்டார் 

ஸ்ரீ ( திருமகள் ) சொரூபமான செவிகள் ஆகையால் பணப் 
பேராசையுடைய சொற்களைக் கேளார் . 

- 63 


கள் . 


தமிழ்ச் சுமங்கலிகள் ( இல்லத்தரசிகள் ) மஞ்சள் தங்கப்படிக் 
கட்டுகளின் கீழே - நீர் அலைத்ததால் அங்கு தூங்கிய இல்லப் 
பொய்கையில் உள்ள அன்னங்களின் இறகுகளில் தோய்ந்து 
பசுமையுண்டாக , அவை நகரில் திரியும் போது ஆகாயகங்கையி 
லிருந்து வந்த பொற் சிறகினையுடைய அன்னங்களோ 
மயக்கத்தையூட்டும் . 

| -64 


என 


தலையை இறக்கைகளில் நுழைத்து வாத்துக்கள் வயலில் 
கால்வாய் நடுவே தூங்கவும் , அதைக்கண்ட குளக்காவலர்கள் 
( கரையாளர் ) அதிகாலையில் ( விடியலில் ) குளித்துவிட்டுப் போன 
அந்தணர்கள் துவைத்துப் பிழிந்து வைத்த துணிகள் என்று 
நினைத்து அவர்களிடம் சேர்ப்பதற்காக , துறையிலிறங்கவும் , 
அவர்களைக் கண்டதும் ( வாத்துக்கள் ) ஓடவே , இதைக் கண்டு 
( களை எடுக்கும் ) உழத்தியர் நகையாடுவார்கள் . 

( -65 


( ஸ்ரீ ( திரு ) என்னும் எழுத்து தெலுங்கில் என்ற உருவில் 

ருக்கும் . இதனை காதுகட்கு உருவ ஒப்புமையாகக் கூறுவது 
தெலுங்குக் கவிகளின் மரபு . அதனைப் பின்பற்றி இங்கு 
காதுகள் ஸ்ரீ ( திருமகள் ) உருவுடையதாதலின் அது பணத் 
தாசை காட்டும் சொற்களைக் 

என்று கற்பித் 
துள்ளார் கவிஞர் . ) 


கேளாது 


44 


. 


சொரி 2 தின் 2 பேர்சின தீக மல்லியலு கார்ஜூரம்பு லுன் 

புஷ்பமன் 
ஜருலுன் மாமிடி குத்துலுன் குசு 2 மமுல் சம்பெங்கலு 

பச்சகன் 
னெருலுன் பாளலு கல்கி ராஜனபு காந்தின் தாருமுல் சூபிசே 
லருதா?ரந்நகு பூவுதோடல ப லாகா 

நீகதம்பம்புனன் I - 66 


பலசின ஹல்லகச் சடலபை தம ஜுன்ஜுறுமுண்ட்லு 


ராயகா 


கலமமுலுண்டு பண்டி யொறகம்படி? நீரெட லிம்பத்ருஷ் 

ண லோ 
தலகொன வங்கி முன் ஜலமுத்ராவெடு க்ரிந்தடி வ்ரேள்ளு 

மீத டன் 
நிலிபி மரந்த மானு கரணின் நிகடோபவனானி 

லாஹதின் - 67 


அடு குன பண்டி 2 வ்ரீலி அசலை மது வு புட்டக ” த்ராவ 

தேண்ட்லுமல் 
லடி கொனிசுட்டுரா பனச லன் பொலுசுன் கலுகுண்ட்ல 

தோட நீட் 2 
வடு பெனுபாண்ட் லு பின்ன கடபான்சு ல பூரிமதாம்பு 

சே சனா 
ஜட த்ருட 2 ஸ்ருங்க லாயுத வசந்தந்ருபத்ரதா தி 3 

பாக்ருதின் I- 68 


2 


45 


பூந்தோட்டத்திலுள்ள மலர்களின் 

பெயரையுடைய 
( மல்லிகை கர்ஜூரம் புஷ்பமஞ்சரி - மாம்பூங்கொத்து என 
நெல்வகைள் ) நெல்வயல்களிலும் இருப்பதால் இணையானாலும் 
நெல்வயலே உயர்வென்று ( தராசின் ) இணை முள் காட்டும் 
( நெல்லில் முள்போல ஈர்க்குகள் இருப்பதால் இக்கற்பனை 
செய்யப்பட்டுள்ளது ) ஆதலின் நெல் வயல் வெண்ணிறப்பறவை 
( பலாகா )யின் செருக்கினால் நகும் . 

1-66 


( யானைக்கொம்பு சீரகச் சம்பா- முதலிய நெல்வகைகள் 
தமிழகத்துண்டு . அதுபோல இவை ஆந்திர நாட்டில் முன்பு 
வழங்கிய நெல்வகைகளின் பெயர்கள் ஆம் . ) 


நெற்பயிர்கள் விளைந்தபிறகு ( அறுவடைக்காக ) நீர்வற்றம் 
செய்யவே , தாகம் கொண்டு , அப்பயிர்கள் செழித்த செங்கழுநீர்ப் 
பூக்கள் மேல் சாய்ந்து தலை வைத்து முன் நீர் குடித்த வேர்களை 
தலையில் கொணர்ந்து பூந்தேன் மாந்துவது போல அருகுள 
பூங்காவிலிருந்து வரும் காற்றினால் , அசைக்கப் பட்டுத் 
தோன்றும் . 

I- 67 


அடியில் பழுத்து உடைந்து சேறாகி , தேன் கொப்புளிக்கும் 
வேர்ப்பலாவின் உருண்டைக்கல் போன்ற பெரிய பழங்களின் 
சாற்றினைப் பருக வந்த தேனீக்கள் மல்லாடுவது காணின் , மதம் 
ஒழுகி பூழ்தி படிந்து , சங்கிலியால் கட்டப்பட்டுள்ள 

வசந்த 
மன்னனின் பட்டத்து யானையின் கும்பம் ( தலைப்பகுதி ) போலத் 
தோன்றும் . 

--68 


46 


உ . சால தளம்பு கா ப்ருது ல சம்பக கீலன பொல்சு பொந்து தோ 

மாலெ லனங்க பண்டி- மஹிமண்ட " லி சீறுசு வ்ராலி கந்த மூர் 
சா லச யைன ப்ருங்க ததிநா துத கப்பமரன் ப லாவளுல்வ் 
ரீலிகெலல் சுகந்தி 3 கத ளீ வனபங்க்துல னொப்பு 

அப்புரின் 

| --69 


ச . மனகனுரக்தி ஹெச்ச இதெ மந்தனி கண்ட மு 

கௌகி லிஞ்சி நிக் 
கின பணிராஜவல்லி எறிகிம் பகனோயன பூக முல் பரம் 
பு ன படு மட்டசே செறகு முத்தி பமுல் சிடிலிஞ்சி தத்ரசம் 
பனிஸமு வண்டுனந்திக தலாந்திக சூர்ணமுசேயு 

னப்புரின் 1-70 


ச . 


அலரு புரம்புனன் தொக லனந்தர தாமர ப்ராசி கப்ரபுன் 
வலபுலுமீற லோவலுத வாலுக 2 மொத்தமு போர நீருகொள் 
கொலகொலமஞ்சு க்ருங்குமெட ? கும்புல வம்புலுதோப 

மாவிதோ 
புலவிருலன் பயின்னடுவ பொல்சு புராதன தீர்த்த 

குண்டமுல் 

| --- 71 


1 


ஸா . சாயங்காலமுலன் ததீ ஸ முரஜித்சத் மச் 2 வனத்து " ந்து பிச் 

பாயத்காஹளி காப்ரதிச் வனத தோபன் குன்ஜகர்பம்பு லன் 
ம்ரோயுன் கேளிவனின் குலாய கமன ப்ரோத்திஷ்ட 

தந்தச்ச ரச் 
ச் தா யி ஸ்வேத க 2 ருத் கருத்பட படாத்காரம்பு : 

க்கேங்காரமுன் 

I - 72 


47 


மிகச் செறிந்த பெரிய சம்பகப் பூக்களோடு கட்டிய 
தோமாலை ( இலைகளுடன் பூக்கள் மிடைந்து பெரிதாகக் கட்டிய 
பூமாலை ) போலப் பழுத்த நிலந்தோய நின்ற மணமிக்க வாழைக் 
குலைகளில் தொங்கும் வாழைப் பழங்களின் நுனியிலுள்ள கருப்பு 
-- சம்பகப் பூவில் வீழ்ந்து மயங்கிக் கிடக்கின்ற வண்டுகளைப் 
போலத் தோன்றும் . இத்தகு 

இத்தகு கதலி வனங்கள் ( வாழைத் 
தோப்புகள் ) ஆங்குண்டு . 

1-69 


( சம்பகப்பூ 

- மணம் வண்டுகளைக் கிறங்கச் செய்யும் . 
ஆதலின் நெருங்காது அறியாது சென்ற வண்டுகள் இவ்விதம் 
மயங்கிக் கிடக்கின்றன . ) 


என்று 


நமக்கு அனுராகம் ( செம்மை- காதல் ) மிகுவிக்கும் மருந்து 
இதுதான் கழுத்தைத் தழுவியவாறு 

நாகவல்லி 
( வெற்றிலைக் கொடி ) கமுகினைப் பார்த்து சொல்வது போலத் 
தோன்றும் . அதனைக் கேட்ட கமுகு மட்டை உதிர்க்கவே அது 
வீழ்ந்ததால் ஒடிந்த கரும்பின் முத்துக்கள்- கரும்பாலை அடுப்பில் 
வீழ்ந்து பொரிந்து சுண்ணாம்பாக இருக்கும் . 

( கரும்பில் , கதலியில் , மூங்கிலில் முத்துக்கள் விளைவதாகக் 
கூறுவது கலிமரபு . 

முத்துப் போன்ற முளைக்கணுக்களை 
உவமித்திருப்பர் போலும் . இங்கு வெற்றிலை பாக்குக்கு செம்மை 
மிகுவிக்கும் சுண்ணாம்பும் ஒரே இடத்தில் விளைகிறதாகக் 
காட்டப்பட்டுள்ளது ) 

| - 70 


அந்நகரில் கழுநீர்ப்பூக்களும் , நீர்த்தாமரையும் பாசியும் 
கற்பூரவாசமும் பரவியிருக்க , உள்ளே கொழுத்த வாளை மீன்கள் 
போராடித் துள்ள , உள்ளே நீர்க் கோழிகள் கொல கொலவென்று 
கூச்சலிட்டவாறு நீரில் மூழ்கும்போது அதன் கழுத்து வளைவுகள் 
வினோதமாகத் தென்பட ,, மாந்தோப்பிலுள்ள பழங்கிணறு 
( குட்டம் ) கள் மலர்கள் சிந்தி அதில் நடந்து போக இயலுமாறு 
போல எழிலுடன் காணப்படும் . 

1-71 


மாலைநேரத்தில் இறைவன் திருமால் இல்லத் ( கோயில் ) தி 
லிருந்து பறை ஒலியும் , குழல் ( நாதசுரம் ) ஒலியும் எழுந்து பரவி 
பூம்புதர்களினுள் எதிரொலிக்கும் . அது , விளையாட்டு பூங்காவி 
லிருந்து கூட்டை நோக்கிச் செல்ல முனைந்த அன்னங்களின் 
இறக்கைகளின் படபடவென்ற ( பறை ஒலி போன்ற ) ஒலியும் , 
அதன் ( குழல் ஒலி போன்ற ) கூவுதலும் , தான் எதிரொலிப்பது 
போலத் தோன்றும் . 

1-72 


43 


ம . பொலயுன் காட்புலுதங் மஹாலயவதம்போ 

ஜாக்ஷவக்ஷச்துலன் 
அலகு " ச்ரங்மகரந்த பிந்து வுல பண்யாரம்பு புண்யம்புகம் 
புலதாபத்ரயி மீடிவீட நடன ப்ரோத் யோக சஜ்ஜீபவல் 
லலனாவர்ஜித கைஸிகக்ஷரித கஹ்லாராளி அல்லார்சுசுன் 1-73 


ச . மலயபு காலி ரேலுவனமாலி விமான பதாக கல்லுமஞ் 

சுலிய பசிண்டி முவ்வகமி ஒக்கொக மாடுகதல்ப உல்கிமின் 
னலமு ததீய ஹேம வரணாஞ்சல சம்பக சாக லந்து ப 
க்ஷ லுரொத சேய , வேகெனனி கூடுது ரல்கலு தீறி 

தம்பதுல் | --74 


ச . கலம்பு டெண்டு குலத்தரவிட கன்யலு முங்கிட்ட 

காசுசுண்டி தஜ் 
ஜலருஹநாய கே ஹருருஸாப மு சாரெகு 

பொக்குலாட கொண் 
டெலபயிகம்ம க்ராம்யதருணீததி டி " ஞ்சின பேபகம்பலன் 
தலமகு - சுன்ன செங்க லுவ தண்டலை தோலுது 

ரப்புரம்பு " னன் 1-75 


49 


புனித 


வடபெருங்கோயிலுடையானாகிய , தாமரைக் கண்ணணின் 
மார்பில் உள்ள துளசிமாலையின் மகரந்தத்துளிகளைத் தழுவி , 
பணியாரம் ( நைவேத்தியத்தின் ) 

மணம் 

அளைந்து , 
நடனமாட முனைந்த நங்கையரின் ஓரஞ்சாய்ந்த கூந்தலில் 
( கொப்பு ) இருந்து நழுவும் செங்கழுநீர்ப் பூக்களை அசைத்தும் 
தென் றல் , ( தன்மை , மணம் , மென்மை ஆகிய தன்மைகளுடைய 
தாகி ) மூன்று வருத்தங்களை ( தாபத்திரயம் ) நீங்கச் செய்யுமாறு 
வீசும் . 


( தாபத்திரயம் - ஆத்யாத்மிகம்- ( தன்மனத்தால் உருவாகுங் 
துன்பம் ) ஆதிபௌதிகம் ( பிற உலகிலுள்ள பௌதீகப் பொருட் 
களால் உருவாகும் துன்பம் ) ஆதிதைவிகம் ( தெய்வத்தால்- இடி 
- பூகம்பம் முதலியவற்றால் உருவாகும் துன்பம் ) என மூன்று 
ஆகும் . முத்துன்பமும் முக்குணம் உடையதென்றல் போக்கும் 
என்பது கருத்து . மகரந்தத்தால் தன்மை , நைவேத்தியத்தால் 
கூந்தல் 

மலர்களை அசைப்பதால் மென்னடையும் 
உடையதாகத் தென்றல் திகழ்கின்றது 

என்பது 

கவியின் 
கற்பனை . ) 

I - 73 


மணம் , 


பொதிகைத் தென்றல் இரவில் திருமால் கோயில் கொடிமரத் 
தின் பொன்மணிகளை ஒவ்வொரு சமயம் அசைக்கவும் கணீர் 
என்று ஒலிப்பவும் , ஆங்கு விண்முட்டும் பொற்பிராகாரத்திலுள்ள 
சம்பகமரக்கிளையிலுள்ள 

அவ்வொலி 

கேட்டு 
திடுக்கிட்டெழுந்து கலகலவென ஓசை எழுப்பவும் ,விடிந்ததென்று 
கருதி தம்பதியர் புலவி நீத்துக் கலவி கொண்டின் புறுவர் . 1-74 


பறவைகள் 


அந்நகரில் முற்றத்தில் செந்நெல் காயப் போட்டுக் காவ 
லிருக்கும் தமிழ் மங்கையர் , திருமால் கோயில் மான்கன்று 
நெல்லை அடிக்கடி தின்ன வரவும் , கொண்டையில் வைப்பதற் 
காக விற்க வந்த கிராமப் பெண்கள் இறக்கி வைத்த , பிரப்பங் 
கூடையிலுள்ள செங்கழுநீர்ப்பூந்தண்டினாலே ( நோகாதபடி ) 
விரட்டி விடுவார்கள் . 

I - 75 


50 


பாகவதுலு 


சீ . எது ரேகி சாஷ்டாங்க மெரகி பாத்யம்பிச்சி 

நாரிகேள் கடாசனமுல னுனிசி . 
நுனுபோக பொத்திகுட்டின தொப்பக மிதோட 

ரம்பா விஸால பர்ணமுலு வறிசி 
ஸால்யன்ன சூபாஜ்ய குல்யா பஹுவ்யன்ஐ 

ன ஷீர த து லர்பணம்பு , சேசி 
வார்சின பிதப சம்வாஹன மங்க் 

கொனரிசி தாம்பூல மொச கி . குஸல 


பருல 


தே . மடி கி 2 போயெத மன்ன தவ்வனிசி சி - ரிகி 

தகின சத்க்ருதி சேசி கேத முன மகிட்டி 
அர்ச காவிந்து ரெபுடு இட்லதிது ! லைன 
பாகவதுலகு அப்புரி பாகவலு 


I - 76 


விஷ்ணு சித்துடு 2 


8 


ஸா . அந்துண்டுன் த் வயசத்ம பத்மவத னுன்ட 

த்வந்த் யுடஸ்ரந்தயோ 
கா’ந்தூ பத்த மதுத்வித் த்விரது டன் வர்தா பி 3 

தா னுண்டுஉருச் 
சந்தோசப்ருந்த ததந்தவாக பட னா சன் ஜாத தஜ்ஜன்யநிஷ் 
பந்தத்வைத சு ச ம்விதாலயுடு நிஷ்டன் 
விஷ்ணுசித்துண்ட னன் 

| -77 


எதிர்சென்று சாஷ்டாங்கமாக வணங்கி , கால் கழுவி , நீர்தந்து 
தென்னம்பாய் இருக்கையில் அமர்வித்து , மென்மையான கமுகம் 
பாளையில் 

செய்த தொன்னைகளோடு ( காய்கறிவைத்து ) 
அகன்ற வாழையிலை விரித்து , நெற்சோறு , பருப்பு , நிறைய நெய் 
பெய்து , பலவிதமான கறிகளோடு , பால் தயிர்வைத்து உண்பித்து 
கை கழுவிய பிறகு கால்களை ஒற்றி , தாம்பூலம் தந்து , நலம் 
விசாரித்து போகிறோம் என்று கூறின் , அவர்பின் சிறிது தூரம் 
சென்று , தம் செல்வநிலைக்கேற்ப மரியாதை செய்து விடை 
கொடுத்தனுப்பி , ( பிரிந்ததால் ) வருத்தமுடன் இல்லம் மீண்டு 
வருவர் . இவ்விதம் எப்போது அதிதிகளாகிய பாகவதர்களை 
உபசரிப்பது அவ்வூர் பாகவதர்களின் பண்பாகும் . 

| --- 76 


விட்டு சித்தன் 


துவயம் ( இருமை ) எனும் வைணவதிருமந்திரத்திற்கு இல்லம் 
( உறைவிடம் ) ஆனவனும் , தாமரை போன்ற முகமுடையவனும் 
சுகதுக்கங்களாகிய இருமையைச் சமமாகக் கருதுபவனும் , இடை 
யறாத தியான யோகமென்னும் சங்கிலியால் திருமால் என்னும் 
யானையைக் கட்டியவனும் , படிக்காமலேயே வேத வேதாங்க 
ஞானங்களைத் தெளிந்த துவைதமறிந்த ஞானியும் , பொருத்த 
மான பெயரையுடையவனுமாகிய விஷ்ணு சித்தன் என்னும் 
ஆசார சீலன் அவ்வூரில் ( ஸ்ரீவில்லிபுத்தூரில் ) இருந்தான் . 1-77 


52 


வ . அம்மஹீசுருண்டு 2 ப்ரக்ரு திகண்டெ பருண்ட கு ? தன்னுனு . 

தனகண்டெ பருண்ட கு . பரமேஸ்வருன் , பரமேஸ்வர ப்ரசாத 
பஹுஜனனக்ருத சுக்ருதபாலரூபயகு ? ஆசார்யக்ருப குப்த 
தா " னம்பு : நிதானம்பு தெலிபின கதின் தெலுபகா , ஆத்மீய 
ததீயஸேஷ ஸேஷித்வ சம்பந்தம்பனாத்யம் புகா 2 தெலிஸி 
ஆ தெலிவி கலிகி அகண்ட நிர்வ்ருதின் காஞ்சி சு கிஞ்சு 
பரமயோகி- கி பஹுக்லேஸ தம்பு லகு சது வுலன் பனியேமி ? 
ஈ விவேகம்பு : லேனிவானி ஹேதுவாதசம்பு , தா துவாதசம்பு , 
காணாதம்பு ப்ராணாத ம்பு , காபிலம்பு சாபலம்பு , மீமாம்ச ? 
ஹிம்ச , வ்யாகரணம்பு அஸரணம்பு ; அடுகாக சது வ தொர 
கொனின நருனகு காலம்பு நாலம்பு . 

விக்னம்புலு 
சகலோத்ய மக்னம்புல் , அந்து லகு சா மக்ரி கிடகிடேன ; 
கொந்தெறுங்க னகு 

கனகு மதம்பு புடபுடன ; துத முட்டன் 
சதி வெனேனீயு ச முத்பன்ன விக்ஞானுண்டை த்ரைகுண்ய 
விஷயம்பு லகு வானி ஆனீத தான்யுண்டு நிஷ்பலம்பைன 
பலாலம்பு னு ஆலப்த மது ண்டு சிக்த கம்பு னு விடு சு 
வடு வுன விடு வவலயு காவுன ஸாந்தி தாந்தி பரதந்த்ரத் 
பரமைகாங்கினைன நாகு மொதலனிவி அதிக மிம்பன் துத 
விச ர்ஜிம்பன் ஏமி ப்ரயோஜனம்பு ; வாதிபன்ஜனம்பு : ராஜரன் 
ஜனம்பு னு சேயுசு புணர்ஜனனம்பு லகு விசு வனி ஜனம்பு லகு 
கானிம்மு , மாத்ரு ஸுலகு ததீயக் யாதி யீதி , லாபம்பு: 
க்ஷோபம்பு , பூஜனம்புத் வேஜனம் பனி விதர்கிஞ்சி உர்வர 
பூர்வம்பும் சௌ வீரபூரமணுனகு கௌரவம்பங்கீ கரிஞ்சி , 
போதி ஞ்சி முக்தி கனிசின பாரத பூமிசுரவதம்சம்பு னு 
போலெ துர்விபாவ்ய போது ண்டை பரமபதம்பு னனு 
பாகவதுல கப்ராக்ருதம்புலகு ப - ஹபத்ர மூர்துலு 
பரியிஞ்சிபகவத்பரிசர்ய சேயுடயு பரமபுருஷார் தம்ப கு ட 
எறிகி அசடி ரத சரண பாணிமாலிகா கரண கைங்கர்யம்புன 
கங்குரித கௌதூ ஹலுண்டை - சேயுசுண்டெ , மறியுனு . 1-78 


க . ந்யார்ஜித வித்தம்புனை 

ஆயோகீ ஸ்வருடு ? வெட்டு அன்னம்பா ப்ரா 
லேய படீராசல பத் 
யாயாதாயாத வைஷ்ணவாவலி கெல்லன் 


2 


| -79 


53 


அவ்வந்தணன் , பிரகிருதியைவிட வேறுபட்ட தன் ( ஆன்மா ) 
னையும் , தன்னைவிட வேறுபட்ட பரம்பொருளை ( ஈஸ்வரன் ) 
யும் , பரமேசுவரனின் அருளால் பல பிறவிகளின் நற்பயனாய் 
கிட்டிய குருவருளால் மறைத்து வைத்த புதையல் கிடைத்தது 
போல ஞானம் உணர்ந்து , தான் ( ஜீவன் ) அடிமை , அவன் 
( ஈஸ்வரன் ) உடையவன் என்பது ஆனாதியான தொடர்பென் 
றுணர்ந்து , முழுமையான பேரின்பத்தில் திளைத்து இருக்கும் 
பரமயோகிக்கு ( உத்தம பக்தனுக்கு ) வருத்தந் தருகின்ற கல்வி 
யாற் பயன் என்ன ? என்று சிந்தித்து , இந்த ஞானம் இல்லாதவன் 
பகுத்தறிவு பாழாகும் . தருக்க அறிவு உருக்குலைக்கும் . சாங்கியம் 
சபலமுடையது . மீமாம்சை இம்சையாகும் . இலக்கணம் தலைக் 
கனம் . அதுமட்டுமின்றி படிக்க முயன்றால் காலம் சாலாது . 
இடையூறுகள் தடையாகும் . கொஞ்சம் படித்ததும் செருக்கை 
யுண்டாக்கும் . முற்ற முடியக் 
முற்ற முடியக் கற்றறிந்தாலும் 

கற்றறிந்தாலும் அதனால் 
கிடைத்த தெளிந்த அறிவை , முக்குன விஷயத்தை தக்க 
வைத்துக் கொண்டு , தானியம் கிடைத்தவன் பதர் நீக்குவது 
போலவும் , தேனடை பெற்றவன் தேன் கொண்டு மெழுகை 
நீக்குவது போலவும் ( விஷயஞானத்தை ) 

( தத்துவ 
ஞானத்தை ) ப் பெற்று உய்தல் வேண்டும் . ஆதலின் சாந்தி ( புறப் 
புலன்களை ஒடுக்குதல் ) தாந்தி ( அகப்புலன்களை ஒடுக்குதல் ) 
களையுடைய பற்றற்ற எனக்கு முதலில் , படித்து முடிவில் 
விடுவானேன் ? அதனால் பயன் என்ன ? எதிரிகளை வாதத்தில் 
மடக்கவும் , அரசர்களை மகிழ்விக்கவும் ஆன அக்கல்வி மீண்டும் 
பிறத்தற்கஞ்சாதவர்களுக்காகுக . எம்மைப் போல்வார்க்கு , 
வேதங்கற்றதால் உண்டாகும் புகழ் , பரிசில் , குழப்பம் , 
இழப்புகள் எவையும் வேண்டாம் , என்று ஆராய்ந்து முன்பு 
சிந்து தேசாதிபதிக்கு ஜடபரதமுனி உபதேசம் செய்து முக்தி 
நெறி காட்டியவாறு பாகவதர்கட்கு 

பிறவிகளிலும் 
கைங்கரியம் செய்து , பகவான் திருமாலுக்குப் பணிவிடை 
செய்வதே பிறவிப் பயன் என்று ஓர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் 
திருமால் கோயிலில் பூமாலை தொடுத்தளிக்கும் தொண்டில் 
ஈடுபாடு கொண்டிருந்தான் . 


விட்டு 


பல 


[ -78 


மேலும் , நியாயமாகச் சம்பாதித்த பொருளைக் கொண்டு 
அந்த யோகீஸ்வரன் , இமயமலைக்கும் , பொதிகை மலைக்கும் 
இடையே வந்து போய்க் கொண்டிருக்கும் வைணவ அடியார்கட் 
கெல்லாம் அன்ன மளித்து விருந்தோம் பினார் . 

I - 79 


5+ 


ச . ககனமு நீடிபுக்க கெனகா ? ஐடி பட்டின நாள்ளு பார்யகன் 
ரொக ? சொரகுண்ட நாரிகெட பும் பொறியல் தகிலிஞ்சி 

வண்ட 2 னய் 
யக பல முஞ்சிபெட்டு கலமான்னமு ஒல்சினப்ரப்பு நாலுகேன் 
பொக பின கூரலுன் வடி யமுல் வருகுல் பெருகு ன் ருத 

ப்லுதின் 

1--80 


ச . தெலினுலி வெச்ச யோகி ரமு திய்யனி சாஞலு திம்மனம்பு லுன் 

பலுசனியம்ப ளுல் செறகுபாலெட 2 நீள்ளுரசா ? வளுல்பலம் 
புலுனு சுகந்தி ஸீதஜலமுல் வட 2 பின்தெலு நீருசல்லயுன் 
வெலயக 2 பெட்டு போஜனமு வேச விசந்தன சர்ச 

முன்னுகன் 

I - 81 


புனுகுன் தாவி நவோதயம்பு 2 மிரியம்பும் பொள்ளதோ 

சட்டிசுய் 
யனு நாதாறனிகூரகும்பு . முகுமந்தை ஏர்சுநாவம் ஜிகு ர் 
கொனுபச்சள்ளுனு , பாயசா ன்னமுலு , ஊருங்காயலுன் , 

சேசுறுக் 
கனு நேயுன் சிறுபாலு வெல்லுவுக " ஆஹாரம் பிட்டு " ன் 

சீது னன் 1-82 


55 


வானம் மலையூற்றெனப் பொங்கிய அடைமழைக் காலத்தில் 
மனைவியின் கண்களில் 

புகை நுழையாதபடி , தேங்காய்ச் 
சிரட்டைகள் போட்டெரிந்து சமையல் ஆக்கவும் , சிரட்டை 
அகப்பைகளால் முகந்தெடுத்த செந்நெற்சோறு , தோல் நீக்கிய 
பருப்பு , நான்கைந்து தாளித்த கறி வகைகளுடன் , நெய் வெள்ள 
மெனப் 

வடகம் 

வற்றல்களுடன் தயிர் வைத்து 
உணவருந்தச் செய்தபின் . 

I - 80 


பெய்து , 


முதலில் சந்தனப் பூச்சு தந்து , இதமான சூடுள்ள ( இளஞ் 
சூடான ) வெண்சோறும் , இனிய சாறு ( ரசம் ) களும் , மோர்க் 
குழம்பும் , மென்மையான கூழும் , கருப்பஞ்சாறு , இளநீர் , சுவைப் 
பண்டங்கள் , இன்கனிகள் மணம் ( வெட்டிவேர் ) ஊட்டிய 
குளிர்ந்த தண்ணீர் , ஊறுகாய் , நீர் மோர் , முதலியவற்றோடு 
கோடைக் காலத்தில் உணவிடுவான் , 

I - 81 


புனுகு மணங்கமழும் செஞ்சாலிப் புத்தன்னம் , மிளகுப் 
பொடியோடு , சட்டி சுர் ரென்று ஓசை எழ , ( அப்போதே 
இறக்கிய ) சுடச்சுட கறி வகைகளுடன் , மூக்குக்கு மருந்தான 
கடுகுப்பொடியோடு கலந்த பச்சடிகள் , பாயசமும் , ஊறுகாய்கள் , 
கை சுறுக்கெனும்படியான புத்துருக்கு நெய் , வற்றக் காய்ச்சிய 
பால் , முதலியன மிகுதியாக குளிர்காலத்தில்உணவிடுவான் . I - 82 


56 


2 


பை 


கதளீக ? பீர புஷ்பகாச்சட சேதுல இப்ப பிண்டி 
குதுருக ? நில்பி , ஓபுக- தி கூனல நூனிய நிஞ்சி த்ராடமுன் 
னுதிகின ஸாடிவ்ரேலனதி ஒக்கட க்ருங்கிடி 

வத்து ரெந்த றே 
வதலக ஆதனிண்ட ஸனிவாரமுனன் 

பரதேஸிவைஷ்ணவுல் 1-83 


ஸா . ஆநிஷ்டா நிதி கே ஹசீ ம நடு ரேயாலிஞ்சினன் 

ம்ரோயு எந் 
தே நாகேந்த்ரஸயா சு புண்யகத லுன் 2 

திவ்யப்ரபந்தா னுசந் 
தா னத் வானமு நாச் திஸாகப ஹுதா நாச் த்யுஷ்ண தா , 

நாச் 2 த்யபூ 
போ , நாச்த்யோதன சொஷ்ட வஞ்ச , க்ருபயா 

போ க்தவ்யமன்மாடலுன் | --84 


தே . இத்தெறங்குன அவ்வைஷ்ண வோத்தமுண்டு 2 

ஜாக ரூகத தைர்திக ! பாகவதுல 
கிதர மெறுக க எவ்வ ரேமேமி வேடி 
ரலயகவி பெட்டி சந்துஷ்டி சலுபுசுண்டெ 


2 


I - 85 


57 


சனிக்கிழமையன்று , ஆழமான வாழைப்பூமடல் தொன்னை 
யைக்கையில் இலுப்பைமாவில் பொருத்தமாக வைத்துக்கொண்டு 
வேண்டிய மட்டும் நல்லெண்ணயை நிறைய ஊற்றிக் கொண்டு 
சென்று , கயிற்றில் துவைத்த வேட்டி தொங்க நதியில் குளித்து 
விட்டு பிறநாட்டு வைணவர்கள் பலரும் அவர் இல்லத்திற்கு 
விருந்தென வருவார்கள் , 

-83 


அந்த நல்லொழுக்கச் செல்வரின் இல்லத்தில் நடு இரவில் 
சென்று கேட்பின் , திருமால் திரு அவதாரக் கதைகளும் , திவ்வியப் 
பிரபந்த அனுசந்தானமும் கேட்கும் . அந்நேரந்தில் " கறிகள் 
அதிகம் இல்லை . சூடு இல்லை , அப்பளம் இல்லை , அன்னம் 
சிறப்பாக இல்லை என்று அடக்கத்தின் காரணமாக விஷ்ணு 
சித்தன் கூறும் சொற்கள் காதில் விழும் . 

| -84 


அந்த வைணவோத்தமராகிய விஷ்ணு சித்தன் , இவ்வித 
மாக விழிப்புடன் தீர்த்த யாத்திரை வரும் 

யாத்திரை வரும் பாகவ தர்கட்கு 
சிரமம் கருதாமல் யார் எது வேண்டினும் அவர்கட்கு மனம் 
நிறைவுறுமாறு ஈந்து விருந்தோம்பி வந்தான் . 

1-85 


58 


ஆஸ்வாசார்ந்த பத்யமுனு 


ஸா . பாலார்காம்ஸு விஜ்ரும்பி தாமலஸரத்பத் மாக்ஷபத்மாக்ஷமா 

நீளாஜாம்ப வதீஸ . ஈஸ பலபின்னீரேருஹோத்த பூத்திக் 
பாலாமூல்ய ஸிரோமணித்யுதிகனத் பாதாப்ஜ பா ! 
லாலங்காரகசாவலீ மகரதீப்யத்குண்ட லா 
லாஞ்சன் 

முகா 1-86 


க . 


ஜலசர கிடி ஹரிவடு ப்ருகும் 
குல ரகு குல சீரிபுத்த கோடி ப்ரமுகோ ஜ் 
வல ஜனிக்ருத ரக்ஷா 
அலமேல் மங்கா பி 3 தே ந்தி ராலயவக்ஷா 


1-87 


பலத்விட் விநிர்தி ஷ்ட பா தோதரோரு 
பலாசா ரதா ரா தபத்ரீக்ருதாத் ரீ 
பலன் மூர்த சாணூர பங்கோக்ர பா ஹா 
கலா க்ருத்த கம்சா ஸிக ண்டா வதம்சா ? 


1-88 


கணவ ! 


இளஞாயிற்றின் கதிர்பட்டு விரிந்த சரத்காலத் தாமரை 
போன்ற கண்கள் உடையவனே ! தாமரைமலராள் , நிலமகள் , 
நீளாதேவி , ஜாம்பவதி எனும் நங்கயைர் 

சிவன் , 
தாமரையிற் பிறந்த பிரம்மன் , இந்திரன் முதலியவர்களின் மணி 
மகுடங்கள் ஒளிபட்டு விளங்கும் பாதங்களையுடையவனே ! 
நான்காம் நாள் பிறைச் சந்திரன் போன்ற நெற்றியில் 
அழகொளிரும் : சுருள் முடியுடையவனே ! மகர குண்டலங்கள் 
அணிந்தவனே ! 

1--86 


மீன் , ஆமை எனும் நீர்வாழ்வன, பன்றி , சிங்கம் , பிரம்மச் 
சாரி , ( வாமனன் ) பரசுராமன் , ரகு குல ராமன் , பலராமன் , 
புத்தன் , குதிரையையுடைய கல்கி ஆகிய 

அவதாரங்களால் 
மக்களைக் காப்பாற்றுபவனே , அலர்மேல் மங்கை எனும் 
பெயருடைய திருமகளை மார்பில் ஏற்றவனே ! 

I - 87 


இந்திரனால் ஏவப்பட்ட மழைமுகில்களின் கல்மாரியை 
தடுக்கு மலையைக் குடையாக ஏந்தியவனே ! சாணூரமல்லனை 
மாய்த்தவனே ! ஒரேநிமிடத்தில் கம்சனைக் கொன்றவனே ! மயிற் 
பீலியணிந்தவனே ! * 

I - 88 


60 


ம .. இதி கர்ணாடத ராத் ருதிச்திரபு ஜா ஹேவாக 

லப் 2தேபரா 
டு தயோர்வீதர தத்பித்ருவ்யக்ருத நவ்யோபாய 

னோஷ்ணீஷரத் 
னத்ருகஞ்சத்பத " க்ருஷ்ணராய வசு ”தாத்யக்ஷோ 

தி யமுக்தமால் 
யத " ஆஸ்வாச மு ஹ்ருத்ய பத் யமுல நாத்யம்பை 

மஹின் பொல்பகுன் I - 89 


61 


என்று அடுத்த அத்தியாயத்தில் வினை 


[ கேட்பாயாக ! 
முடிவு வரும் . ] 


இது , கர்ணாடக ( கன்னட ) நாட்டின் ( சாம்ராஜ்யத்தை ) 
தாங்கிய தோள்களையுடைய , உதயகிரி கோட்டையில் மன்னன் 
( பிரதாப கஜபதியின் ) சிற்றப்பன் ( பிரஹரேஸ்வரபாத்ரனை ) 
காணிக்கை தந்த மகுடத்தின் மணிக்கண்களின் ஒளிபடும் பாதங் 
களையுடைய , கிருஷ்ணதேவராய மாமன்னனால் சொல்லப்பட்ட 
ஆமுக்தமால்யத ( சூடிக்கொடுத்தவள் ) எனும் காவியத்தில் 
இனிய செய்யுட்களால் இயன்ற முதல் அத்தியாயமாகத் திகழ் 

1-89 


கின்றது . 


முதல் அத்தியாயம் முடிவுற்றது 


* கிருஷ்ண தேவராயர் திக்வி ஜயயாத்திரையில் கட்டாக் 
( ஒரிசா ) சென்ற கஜபதி மன்னர்களை வென்ற காலத்தில் 
உதயகிரி கோட்டையில் இருந்து கொண்டு கஜபதி மன்னனின் 
சிற்றப்பன் “ பிரகரேஸ்வர பாத்ரா என்பவன் கடும் 
போரிட்டான் . முற்றுகையிட்ட மன்னன் கிருஷ்ண தேவராயர் 
‘ பிரகரேஸ்வரன் தலையை மிதிக்காமல் குளிக்க மாட்டேன் 
என்று சபதம் (வஞ்சினம் ) கூறி போரிட்டபோது அது தெரிந்த 
பிரகரேஸவரன் அஞ்சி தனது மகுடத்தை தோல்வியை ஒப்புக் 
கொண்டு அனுப்பிவைத்தான் . மாமன்னனும் அதனை மீதித்து 
வஞ்சினம் தீர்ந்து நண்பகலில் குளித்தான் என்ற சரித் திரம் 
இந்தச் செய்யுளில் குறிப்பிடப்படுகிறது . 


ஆமுக்த மால்யத 


. 


த்விதீயாஸ்வாசமு 


க . 


ஸ்ரீ நயன குவலயுகளோ 
னூன ஜ்யோத்ச்னாயி தச்மி தோஜ்வல முக ! தைத் 
யா நீத சுரே ஸ்ரீ புன 
ரா நயன க்ரமண வேங்கடாசல ரமணா 


II - 1 


வ . அவதரிம்புமுமா ச மயம்புன பாண்ட்ய மண்டலம்புன II - 2 


மதுராபுர வர்ணன 


சீ . ஏவீட சது பாலிண்ட்லபை கம்பூரே 

நவஹாரமுல சிப்பகவுசு மான்பு . 
மலயஜம்பே வீட தொலு செக்கடு ? லிசி மே 

டலைகிட்ட 2 மிகு லு பூமுலகு டிக்கு , 
கலசு நேவீடி சிம்ஹன க ஜம்பு ல காலி 

சைத்ர வேள னுதக் தி ஸா கஜம்பு . 
தால் துரேவீடி ப்ராக்தன பூபே நிர்மால்ய 

மரகதம்பு லு பெற தறணி பதுலு , 


தே . கபிவர நியுக்த கிரி சத்ருக்க ஹன நிலய 

காத்ர கா ஹித கனக முக்தா கவாட 
கோ 2 புரா வே ’ திதோச்சதா க்ஷோப்ய வப்ர 
தனரு தக்ஷிண மதுர சாந்த்ர த்ருமதுர 


II -- 3 


ஆமுக்த மால்யத் 
சூடிக்கொடுத்தவள் 
இரண்டாம் அத்தியாயம் 


திருமகள் கண்கள் என்னும் குவளைமலர்கட்கு , நிலவாகிய 
புன்னகை சிந்தும் ஒளி பொருந்திய முகத்தையுடையவனே , 
அசுரர்களால் கவரப்பட்ட தேவர்களின் செல்வத்தை மீட்டித் 
தந்தவனே ! திருவேங்கடவா ! 

II - 1 


கேட்பாயாக ! அவ்வமயம் பாண்டிய மண்டலத்தில் 


II - 2 


எந்த நகரில் , நங்கையர் முலைத்தடத்தில் கற்பூரம் , புது 
முத்துமானையின் சிப்பிகளின் புலவு நாற்றத்தைப் போக்குமோ , 
எந்த நகரில் , சந்தன மரக் கட்டைகள் முதலில் வீட்டு உத்தரங் 
களாகப் போடப்பட்டு மிகுந்தவை பிற நாடுகட்கு ஏற்றுமதி 
செய்யப்படுமோ . 

எந்த நகரில் , ஈழநாட்டின் வேழங்கள் (சிங்கள 
தேசயானைகள் ) வடதிசையானைகளை வசந்த காலத்தென்றல் 
வீசி மருளச் செய்யுமோ , எந்த நகரில் , முன்னைய மன்னர்கள் 
அணிந்து எறிந்த மரகத மணிகளை பிற நாட்டரசர்கள் 
சூடுவரோ . 

குரக்கரசனால் ( சுக்கிரீவனா 
னால் ) பாராட்டப்பட்டுக் 
கூறப்பட்ட மலை போன்ற பொன்னும் முத்துக்களும் உடைய 
கதவுகளையுடைய ( இராமயாணத்தில் கவாடபுரம் 

என்று 
சிறப்பிக்கப்பட்ட ) வாசலைக் கொண்ட உயர்ந்த கோட்டையை 
உடையது மரங்கள் செறிந்துள்ள 

தென் மதுரை 
சிறப்புற்றிலங்கியது . 

II - 3 


மான 


64 


ஸமனரிபுத்ரி புரபி தோ த் 
யமவத்தோர்வர்ஜய வலயித ச்வர்ண கிரிப் 
ரமதம்பை காஞ்சன வப் 
ரமு தீப்ரம் ப குசு அப்புரம்புன னொப்புன் 


II - 4 


தே . சொ ரிதி : கனுபட்டு ஹேமரஸ்முலு செலங்கள் 

பொடவு கதமுன சூக்ஷ்மமை பொல்பு சூட 
பட்டணமு கோட கொம்மல பங்க்தி கக ன 
மண்டல ஸ்ரீகி சம்பங்கி தண்ட வோலெ 


II - 5 


ம , பரிகான் தத்புர காமினீ ஜனமுலம்பஃ கேளி சல்பங்கள் . தத் 

குரு வக்ஷேரருஹலிப்த சங்குமத கச் 2 தூரீ மிளச்சந்தனா 
குரு பங்கம்பு ல சௌரபம்புல சுமீ கும்பீன சா’வாச நிர் 
ஜாகல்லோலினி கந்து ” போ க ” வதினா சன்சன்ஜன கல்ெ ன் 

II - 6 


தகன் 


தே . காத்தரவேயுலு பூ மியு கைகொனங்க 3 

உரக லோகம்பு 2 வெடலி தத்பரிக நீட 
எக சி 2 தோட னெ க்ருங்கு - துர்நிலுவலேக 
தத்தடா பத்த கா ருத்மதமுல குலிகி 


II - 7 


65 


காலனைக் காய்ந்தவனாகிய சிவன் முப்புரம் எரித்தபோது 
மேருமலையை வளைத்து வில்லாக்கிய பின் விட்டுச் சென்ற 
பொன்மயமான மலையோ எனும்படியாக அந்நகரினைச் 
சுற்றிலும் பொற்கோட்டை திகழ்ந்தது . 

II - 4 


அந்நகரின் கோட்டை மதிற்சிகரங்களின் வரிசை பொன் 
கதிர்கள் திகழ உராய்வினால் நுண்ணியதாகத் தென்படுவது , 
வானத் திருமகள் சூட்டிய வண்ணச்சம்பங்கிப் பூமாவை போலத் 
தோன்றும் . 

II - 5 


அகழியில் இந்நகர்ப்பெண்டிர் புனல் விளையாட்டின் போது , 
அவர்களது பேரெழிற் கொங்கையிற் பூசிய குங்குமமும் அகிலும் 
கஸ் தூரியும் சந்தனமும் ஆகிய சேற்றின் மணம் நீரில் கலந்ததால் , 
பாதாள உலகத்திலுள்ள தேவநதிக்கும் போகவதி என்ற பெயர் 
பொருத்தமாக ஏற்பட்டது . 


( மணம் போகப் பொருளாதலின் அது பெற்றமையால் 
போகவதி என்ற பெயர் பொருத்தம் என்பது கருத்து ) II - 6 


பாம்புகள் ( நாகம் ) பாதாளத்திலிருந்து வந்து பூமியையும் 
கைப்பற்ற நினைத்து அந்த அகழி நீரில் எகிறி மேல்வர முயலவும் , 
ஆங்குள்ள கருடபச்சைகற்களால் ஆனபடித் துறைகளைக் 
கண்டதும் பயந்து நிற்காமல் உடனே மூழ்கிவிடும் . 


( பாம்புக்கு கருடன் எதிரியாதலின் என்பது கருத்து ) 


II -- 1 


ஆ.- 5 


66 


தே . தருண ஸைவால ஜல பத்ரமுலு பொதுவ 

மரகதச்சாய பொல்சு தத்பரிக ! ஜலமு 
கோட பங்காரு சேயுட கொறகு முன்னு 
ப்ரஹ்ம பிடி சின மந்தாகு பசரேனங்க 3 


Il - 8 


- 


ச . .. அடு கு னனுண்டி யுன் பதிலமை சத லண்டெடு ? கோட 

னொப்புப்ரோல் 
செட னிகட ங்க தஞ்சனபு சேதுல கங்க னு காசெ தூறகா ? 
நடு " மனயுன்கி சேசி 2 

அலநாகபுரின் ச ரிகை பெனங்கி லா 
வெட லக பட்டி வ்ரேயுடகுனெத்தெனனன் சனு மல்லு 

போரிலோன் II - 9 


தே . உ துடுகு ப்பலு கலதல்புடுரமு சூசி 
கந்த பட்டெலுசூசி பங்காரு சூசி 
வீடிவாகிடி சோடனே விடு வகெபுடு 
சுட்லு வெட்டுசுனுந்து " ரு சோம ரவுலு 


II - 10 


. 


ம . ச்திர சௌ தாக்ர விஹா ரியௌவதரசிச்சின்னாச்ச ஹாரச் 

பு ரத் 
குருமுக்தாவளி சேடிகல் விருலதோ கூட " ங்க த்ரோயன் 

நிஜோ 
தரலக்னம்ப கு தா உனி , நெம்மொகி " லதச் தம்பை 

தறின்ரால்ப , நா 
கரமப்ரம்ப னி யண்ட் உருகா ? குததி தக்கன் புட்டுனே 

முத்தெமுல் 11-11 


57 


இளம் பாசியும் . தாமரை இலைகளும் மிடைந்து மரகத 
வண்ணத்திற் பொலியும் அந்த அகழி நீர் , முன் பிரம்மதேவன் 
கோட்டையை பொன்னாக்குவதற்காகப் பிழிந்த மருந்திலை 
களின் சாறு போலத்தோன்றும் . 

II - 8 


உறுதியான கால்கோள் ( அஸ்திவாரம் ) உடைய அந்த நகர்க் 
கோட்டை என்னும் மல்லன் , தன் கைகளாகிய பீரங்கிகளால் 
சுவர்க்கம் எனும் மல்லனைப் போருக்கழைத்து 
ஆகாய 
கங்கையாகிய கச்சையிடையே பிணங்கி தூக்கிப்போட முயன்றது 
போலச் சிறப்புற்றிலங்கும் . 

II - 9 


நிமிர்ந்த கொங்கைபோன்ற இரும்புப் பூண்களையுடைய 
மார்பு போன்ற கதவினைக் கொண்ட சந்தனக் கட்டை 
( தாழ்ப்பாள் ) பொன் ( தகடு ) களையுடைய நகரம் ஆகிய நங்கை 
யின் எழில்கண்டு , வாசலிலேயே விடாமல் எப்போதும் சூரிய 
சந்திரர்களாகிய ( விடர் ) கள் சுற்றித்திரிவார்கள் . 

II - 10 


மாளிகையின் மேல் உப்பரிகைகளில் மகிழ்ந்திருக்கும் 
இளநங்கையர் கலவி வேகத்தில் அறுந்து வீழ்ந்த தூயமுத்துமாலை 
யின் பெரியமுத்துக்கள் சிதறி விழ , காலையில் பணிமகளிர் 
சூடிக்களைந்த பூக்களுடன் சேர்த்து , பெருக்கி எறியவும் , அவை 
கீழே உள்ள முகில்களின் வயிற்றிலடங்கியிருந்து சமயம் வரும் 
போது மழையுடன் கீழே விழுவதால் தான் முகிலிலும் முத்துக்கள் 
பிறக்கும் என்பதன்றி , கடலில் அன்றி வேறெவ்விடத்தாவது 
முத்துக்கள் பிறக்குமா ? 

II - 11 


68 


. 


ம . கனசௌ -தா ளி வியுத்து னீ ஐலதி வீகன் நாவலை நீட தோ 
பநெலந்தல் வணிகாக்ருதின் ச ரகு மார்பன் கோலலன் 

கட்டியிச் 
சுநிஜத்வீப விசித்ர பட்ட வச னச் தோமம்புனா பொல்சு 

பெல் 
லநிலான் யோன்ய விமர்ஸிதன்னக ர நாகானேக கேதுச்ச டல் 

II - 12 


சோரண கண்ட்லேரா கொதம சுக்கலு பட்ட ச துல் 

கவாடமுல் 
சேருப மௌக்திகம்புலனி சில்லுலு வுத்துரு தம்மடஞ்சு பொல் 
பாரு விதான ஹாரமுலயன் தொ கி ஹாரத வ்ரேலி ப்ரொத்து 

வோ 
கா ரதி டச்சி - காட்புல குகா தெறவன் சனுவிச்சி 

மேடலன் II - 13 


உ . ஆபுரி செளத வீதி நதரோநரபூ முல கர்ஜ முன்னுகா? 

ஆபயிகின் வினன் பட னியட்லுக வராலு கனோளி தால்சிலீ 
லாபரதன் க டிம்புது ரு லாச்யமு சேயக மேகரேன்ஜனா 
லாபமு சே சி போஷிதகலாபி கலாபி கலாப குந்தலல் || -14 


69 


( கடலில் கப்பல்களில் செல்லும் வணிகர்கள் , நடுக்கடலில் 
தத்தமது புதிய சரக்குகளின் மாதிரி ( சாம்பிள் ) களை துணியில் 
முடிந்து ஒரு மூங்கிற்கழியில் முடிச்சினை வைத்து எதிரேயுள்ள 
கப்பலில் உள்ளவர்கட்கு நீட்டித்தருவர் . அவர்களும் அவ்வாறே 
இவர்கள் பக்கம் கழியிற்கட்டிய மாதிரியைத் தருவர் . இவ்விதம் 
பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது கடல் வணிகர்களின் பழங்கால 
வழக்கம் ( அதுபோலவே . ) 


உயர்ந்த மேடைகள் , ஆகாய கங்கை என்னும் கடலில் 
பிரதிபலித்து கப்பல்கள் போலவும் , ( மேடையிலுள்ள ) மகளிர்கள் 
வணிகர்கள் போலவும் , அந்நகரக் கொடிக்கம்பங்களில் கட்டிய 
கொடி ( பதாகை ) கள் காற்றில் அசைந்து தத்தமது கழிகளில் 
முடிந்துவைத்த தமது தீவில் ( நாட்டில் ) உள்ள புதிய சரக்குகளின் 
மாதிரிகள் பொதிந்த பட்டுத்துணிகள் போலவும் , சுவர்க்க 
மும் மதுராபுரியும் பரஸ்பரம் வணிகம் செய்வது போலத் 
தோன்றும் . 

11-12 


என 


மேடைகளில் உள்ள காலதர் ( ஜன்னல் ) களில் இளம் 
விண்மீன் (நட்சத்திரம் ) கள் ( வழிதவறிப் ) புகவும் , அங்குள்ள 
மகளிர் அதைப்பிடிக்க கதவினை மூடவும் , ( அவ்விண்மீன்கள் ) 
தம்மை முத்துக்கள் என நினைத்து துளையிடுவார்கள் . 
அஞ்சி , அழகிய விதான ( மேல்கட்டு ) த்தில் தொங்கும் முத்து 
மாலைகளோடு தாமும் ஒரு முத்து மாலையாக ஒளிந்திருந்து 
விட்டு , பொழுதானதும் , கலவியிற்களைத்த மகளிர் ( காற்று 
வரட்டும் என ) கதவுகளைத் திறந்ததுமே விடுபட்டு 
வெளியேறும் . 

I [ - 13 


மயிற் பீலியொத்த கூந்தலையுடைய மகளிர்கள் அந்தகர 
மாளிகைகளின் கீழே முழக்கத்துடன் திரியும் முகில்களை , 
மாளிகையில் உள்ள தமது மயில்கட்கு நடனம் கற்பிக்க வேண்டி 
‘ மேகரஞ்சனி ராகம் பாடி முகில்களை மேலே வரவழைப்பார்கள் . 


( மேகரஞ்ஜனி ராகம் பாடினால் முகில்கள் ஒன்று திரண்டு 
வந்து மழை பொழியும் என்பது மரபு . இந்தராகம் பதினைந்தாவது 
மெளகர்த்தா ராகமாகும் . சரிகம நிப - பநிமகரிசி 

என்பது 
இந்த ராகம் . ) 

II - 14 


70 


ச . அநிமிஷ பட்டணம்பு புரஹர்ம்ய யதாகலு முவ்வம் ரோததோ 

தனக்ருஹ பங்க்திபை கலஸதாமரசம்பு ல கப்ப க்ரிந்த னுண் 
டு னு நிஜலக்ஷ்மி சேசரிபணுல் மொரயங்க ? ததீயலக்ஷ்மிஸங் 
கனு மொக மெத்தி சூசுதறி கன்னுலுகேளிகி மூயகா ப லென் 

II - 15 


க னக தஸம்ப கஞ்சமிடி 2 காடுக தீர்சி புனுங்கி னோஷ்ம தட் 
டினதியலந்தி கைஸிகமு டேவ ப்ரபா தஸஸாங்குமோப விச் 
சின நவஹல்லகாளி கயிசே சி ச துல்பதிதோ ரமிந்து ரம் 
முனிஜாடாங்க னல் கலஹமுல்க்ருபனேட் வுரு தீர்ப மேடலன் 

II - 16 


ரவியனு திவ்வெ கேதுவு செரங்கு ன மூசி த்ரு தோர்த் 

வயந்த்ரவா 
ரவிரளகர்மயை கலரவால் பரவோக்துல வாந்ததூ பரா 
ஜிவரனிஸன் கனன்மதன சேதுல சாதுரி நெய்யபுன் குருன் 
ஜுவிதலு தார்ப விஷ்ணுபத மொத்து புரீக்ருஹலக்ஷ்மி 

நூத்னகான் II - 17 


71 


45 


மதுரைத் திருமகளின் கரங்களில் மிளிரும் தங்கச் சங்கிளியின் 
ஒலி கேட்டு , சுவர்க்கத் திருமகள் என்னவென்று தன் முகத்தை 
மேல்நோக்கிப் பார்க்கவும்ம துரைமகள் சுவர்க்கமகளின் கண்களை 

ளையாட்டாகப் பொத்தியது போல , மதுரை நகர் மாளிகைகளில் 
உள்ள கொடிகள் கிண்கிணி ஒலிப்ப சுவர்க்க மாளிகைச் சிகரங் 
களின் தாமரை மொட்டுகள் போன்ற கலசங்களை மூடும் II - 15 


மேடைகளில் உள்ள குலமகளிர் , ஏழு முனிவர் ( சப்தரிஷிகள் ) 
களின் மனைவியர் அருளோடு புலவி நீக்கி ( இரவு வறிதே கழிந்த 
தாலும் விடியல் நேரமாயதாலும் ) அறிவுறுத்தவும் விரைந்து 
மேகங்களிலுள்ள மின்னற்சுடரில் வட்டில் வைத்து அதன் அடியில் 
படிந்த கண்மையால் அஞ்சனம் தீட்டியும் , இளஞாயிற்றின் 
சூட்டில் கரைந்த புனுகைப் பூசிக்கொண்டு , உதய சந்திரனில் 
படச்செய்து செங்குவளை மலர்களைவிரியச் செய்து கூந்தலில் 
அணிந்து கொண்டு கணவனைக் கூடியின் புறுவார்கள் . 


( மகளிர் என்ற பன்மைக்கு கணவர்கள் என்ற பன்மைச் 
சொற் கூறுவது சிறப்பின்மையால் கணவன் என்ற 

ஒருமை 
மூலமே விளக்கிய நயம் கவனித்தற்குரியது ) 

-16 


ஞாயிறு என்னும் விளக்கை கொடித்துகில் முனையால் 
மறைத்து , நீரூற்று யந்திரங்களாகிய வியர்வை யோடு கூடி , 
புறாக்களின் மெல்லொலிச் சொல்லினால் 

பேசி , 

சுவர்க்க 
நாயகனை மதுரைத் திருமகள் புதுமணப்பெண்போல , மணப் 
புகையாகிய இரவில் , கூரை முகடாகிய தோழியர் 

உய்ப்ப 
கலத்தின் புறுவாள் . 

11-17 


72 


ச . கீறிகொனு கோபுராக் " ர பரிகீலித பங்கஜராக " ரஸ்மி கட் 
டெறயகு சாய பொல்சு திவ சேந்த்ருடு சக்கன மிண்ட 

போவுசோ 
மறசிவிதாத பாடலில் மத்யம சந்த்யேகு சேயலேனி யா 
கொறதயு தீர்சுகோ தொக ரு கொல்பின கைவடி - பட்டணம் 

புனன் 

1- ! 8 


புஷ்பலா விகலு 


! 


சீ . வெல - தி யீநீ தண்ட வெலயெந்த ? நாதண்ட 

குனு வெலபெட்ட னெவ்வனி தரம்பு ? 
கலுவ தாவுலு கான மலிகதம்பக வேணி ? 

கலுவ தாவுலு வாடகய கலுகு னெ ? 
கடி வோது நாகிம்மு பட தி யீ கேதங்கி 

னன கடி 2 வோமி முந்த றிகி சூடு 
ஜாதுலே வம்பு ஜேக்ஷண ? பத்மினுலு சை த 

முனுனுன்னயெட ஐாதுலுனிகி யருதெ ? 


தே . அனுசு தொலி நுடி 2 அபிலாஷ லெனய மூகி 

பலுகு தோட னெ நர்மகர்பம்பு காக 
உத்தரமு பல்லவஸ்ரேணி கொச கு " சலரு 
லம்முது ரு புஷ்பலாவிக லப்புரமுன 


I - 19 


2 


ச ரசுல நர்ம மிம்புலனொசங்க கதம்பபு தண்ட 

கட்டுசேர 
கரகு ட தெல்பு த்ருக்தரள காந்துலு உத்தர மிச்சுனந்தரயந் 
தரமுல நவ்வுலுன் கலுவதண்டமு மொல்லலுனஞ்சு மின்னுக்ருச் 
சிரஹினிரித்த தூலொச கி சிக்கு வஹிந்துரு புஷ்பலாவிகஸ் 

II - 20 


73 


மதுரைப்பட்டினத்திற்குமேல் நேராகச் சூரியன் செல்லும் 
போது நடுப்பகலில் ( உச்கிவேளையில் ) பிரம்மதேவன் ( காலை,, 
மாலைச் சந்திகளுக்கு செம்மை வைத்தாற்போல மத்தியான 
வேளைக்கு 

செம்மை வைக்க ) மறந்துபோன குறையைத் 
தீர்ப்பதற்காக , செம்மை சேர்த்தாற்போல நகர 

மாளிகைக் 
கோபுரங்களில் செதுக்கப்பட்ட பதுமராக ( செம்மணி ) க்கதிர்கள் 
பட்டு மிகுந்த சிகப்பாகத் திகழ்வான் , 

1-18 


" மங்காய் ! உன் பூ மாலைக்கு விலை என்ன ? 

" என் ( இடம் சேர்தற்குரிய ) மாலை ( நேரத்திற்கு ) 
விலை மதிக்க யாரால் இயலும் ? " 

" அங்குவளை எங்கே ? மலர்க் கூந்தலோய் ? . 
இங்கு " வளை கழன்ற தியல்புதான் . 

" கடிமிக்க தாழம்பூ தருக ! நங்காய் 
கடிமிக்க தென்பதை பின்னர் பார்ப்போம் ” 

சாதி உள்ளவோ ? தாமரைக் கண்ணாய் 
சாதிகள் இருப்பது அரிதாகுமே ? . 


இவ்விதம் முற்கூறிய சொல்லில் உள்ள காமக்குறிப்புடைய 
சொற்கேற்ப சாதுரியமாகப் பதிலளித்து பூக்களை அந்நகரப் 
பூக்காரிகள் விற்பனை செய்வர் . 


II- 19 


சுவைஞர் ( ரசிகர் ) களின் காதற்குறிப்புடைய சொற்கள் 
ன்பம் ஊட்ட , கதம்பமாலை தொடுக்கும் போது தமது மனம் 
உருகுதலைக்காட்டும் கடைக் கண்பார்வைகளும் , பதில் தரும் 
தமது இடை இடையே நகைக்கும் நகை களும் கழுநீர்ப்பூக்களும் 
மல்லிகைப் பூக்களும் என மயங்கி வெற்றிடம் தொடுத்து வெறும் 
நூலை மட்டும் ( மாலை என்று ) தந்து ( பின் தம் பிழையுணர்ந்து 
நாணத்துடன் பூக்காரிகள் இருப்பார்கள் . 

II - 20 


கடி 


மணம் , 


வளை 


கடித்தல் , 

வளையல் , 

குவளை 

குவளைமலர் 
சாதிமல்லிகை பத்மினி, சங்கிளி முதலிய பெண்டிர் 

வகைகள் 


சாதி 


74 


சீ 2 . பத்மாச்ய , புரினனும் விதகு நீவ யெத் 

துலு வெட்டெ தனக ” ராவலசெனிடகு . 
தெலுபுமா , ஜாமுண்டு னலரிம்பொ க டிகாத்வ 

யம்பு ண்டு னலரிம்பொ கம்புகண்டி ? 
ஏவேடு டகு நீவுருது வேல செப்பெத ? 

வுவித , மேமந்தாக ஓர்வ கலமெ ? 
சேரகாராதெ ’ பாசிகமு கேல்சோ? கின . 

யந்தனே செடு னெ யேணாயதாக்ஷி ? 


தே . அனுசு , பரிபாஷ போலெ தம்மாச ? தொ ரல 

ஆட , மோவி செறங்கிடி யாகு 2 நவ்வு 
கண்ட நிகு ட - விருல் நான்சுகரணி , சல்லு 
ச ரச பு ஜலம்பெ ஜாணல மருலு கொல்பு 


II - 21 


சீ 2 . இந்த மன் தறி தந்தகும்தாப கூடி 2 நிச் 

சலபு சூபுலு முன்ன சம்பரமிம்ப , 
வெலயொப்ப கவல போவிறுசு மோவியு கோப 

மொத வெடு சூபு மோமோட த்ரிப்ப ; 
திரிகின சச் மிதோக்தியு சூபுடொய்யார 

முலுனகு காத னு பலுகுலுடு ப . 
அவி கானிகாவொ நீகனு பரசா பத்ன்ய 

சம்பாத னம் பு ” ப்பு னிம்பு பெனுப , 


தே . சதுர வசனவிலாசா ங்க 2 .சௌஷ்டவமுல 

பசிடி 2 தானிச்சினட்டி யப்பணதி மறவ , 
பதிகி கைது வு லந்திச்சு ரதி வித முன 
விடுல கித்துரு மறி வாரு விருலு புரினி 


4-22 


75 


" தாமரை முகத்தவளே ! இந்நகரில் நீயே கெட்டிக்காரி 
( பூத்தொடுப்பதில் காதல் களியாட்டில் என்பது கருத்து ) என்று 
தெரிந்து இங்கே வரவேண்டியதாயிற்று 


நங்காய் ! யாமம் " வரைக்கும் இருக்கும் கடிமணம் ( மகிழ்ச்சி ) 
வாசனைமலர் நன்றா ? நாழிகை வரையிருக்கும் மலர் நன்றா ? 


" நாங்கள் கேட்டால் நீ * ருது ( பருவ ) வேனையச் 
சொல்கிறாயே ? அது வரை காத்திருக்க முடியுமா ? 

" பக்கத்தில் வரக் கூடாதா பந்தில் கைப்பட்டால் வாடிப் 
போகுமா என்ன ! மான் விழியாய் : என்றிவ்வாறு பரிபாடையாக 
( குறிப்பு மொழியில்விடர்கள் ) பேச , முந்தானையால் வாயிதழ் 
களைமூடி அடக்கிய சிரிப்பு கண்கள் மூலமாக வெளிப்பட்டுப் 
பொங்கிவர பூக்களை நனைப்பது போல தண்ணீர் தெளிக்கவும் 
அந்த சரசமான ( காதற் சுவைமிக்க ) தண்ணீரே அந்த 
விடலைகளை மோகங் கொள்ளச் செய்யும் . 

II - 21 


தோ ! என்று சொல்லும்போது முல்லைப்பல் வரிசை 
ஒளியோடு கூடிய அசையாத கூரிய பார்வையால் முன்பே ( உளம் ) 
தடுமாறவும் 


விலை ஒப்பாது அப்புறம் சென்றால் , இதழ் ( உதடு ) மடித்து 
சினங்கலந்த பார்வை வீசிட ( முகங்கோணக்கூடாதென்ற 
தாட்சண்யத்தினால் ) கண்ணோட்டமுடன் திரும்பிவரச் செய்து . 

திரும்பிவந்தவரைப் புன் முறுவல் பேசும் ஒய்யாரப் 
பார்வையால் உண்டு , இல்லை என்று எதுவும் பேச முடியாமல் 


செய்து . 


இவளது தான் ஆகுமோ ? எங்களது ஆகாதோ ? என்ற பிற 
பெண்டிரைச் சக்களத்திகளாக்கிப் பேசும் துடுக்கான பேச்சுக்கள் 
மனம் மகிழச் செய்ய , சாதுரியப்பேச்சு , ஒய்யாரம் , மேனியெழில் 
ஆகியவற்றால் கவர்ந்து , முன்பு பணம் தந்தமங்கையை மறந்து 
நிற்க , தான் மன்மதனுக்கு ( மலர் ) அம்புகளைத் தரும் இரதி 
தேவியைப்போல விடர்களுக்கு அவர்கள் ( பூக்காரிகள் ) விரை 
மலர்கள் தருவார்கள் . 

II - 22 


ருது 


வசந்தம் முதலிய பூக்கள் மலரும் பருவ காலம் 
பெண்களின் மாதவிடாய் நேரம் 
பூப்பந்து - பந்து போன்ற மென்மலைக்குவடு . 


பந்து 


73 


ச . தலமகு சந்த்ரகண்ட முலுதா ரலு . சாங்கவமொப்பு 

பாணிபர 
டல மகு தந்தபுன் கரவடம்பு ஸஸாங்குடு , குங்குமைன சீ 
ரலஜி கி கெம்பு , கா பயடிரத்யலனொப்புது ரிந்து காந்தவே 
து லபயி சந்த்யயே பஹுத தோசெனனன்புரிகட்டிவால் 

சதுல் II - 23 


சீ ?. உபரிச்த ! ஜனவாரணோக்திகி செவிதார்சி 

அம்மொகம்பை பயல்சிம்மி சிம்மி , 
கவனு வென்னொரய மின்னவிய தட்டிஞ்சு தோத் 

ரதரு பந்த பு தாண்ட்ல தறிமிதறிமி , 
சலுவசே த்வாரவேது லெறிங்கி நில்சி தஜ் 

ஜனஜிக் ருக்ஷகு கேலு சாசி சாசி , 
டிண்டி மம்பு ல குப்பி 2 கண்டால்பதான மே 

லுலுக தத் வஹறால றுவ்வி றுவ்வி , 


தே . வேணுகா ஹதுலகு வீடு ? வெடலி வெட - லி , 

பரபத கஜத்வனிகி போக திரிகி திரிகி , 
த்ருக்புடலு வைருலகு பம்பு க்ருத்யலனவ 
ஸானு க தி சேரு வெலி கருலக்க லிகல 


1-24 


பைனனிஸம்பு சல்லுகொனு பான்சு " வுபை 

க க துண்ட கண்டி தா 
லான மஹாமஹீருஹபாலச்யுத பீ 3 ஜமுலுத்க்ஷிபத்கராம் 
போ நிபிடோ ப்லுதின் மொலவ பொல்சு அகம்யத் தூலுசுண் 

புரோத் 
யானமுலன் மதேய முலுப்ராணமுதோடி ” நகம்புலோயனன் 

II- 25 


77 


நிறைந்த கற்பூரத்துண்டுகள் தாரகைகள் ஆகவும் , புனுகு 
ஜவ்வாது நிறைந்த மினுமினுக்கும் இளஞ்சிகப்பு ( பாடலம் ) நிற 
முடைய தந்தச் சிமிழ் , சந்திரனாகவும் , குங்குமம் தடவிய 
சேலையின் செம்மை படிந்து , ஒரு புதிய சந்தியாகாலம் போலத் 
தோன்றுமாறு அந்நகர வெளி வீதிகளில் சந்திரகாந்தக் கல் 
திண்ணைகளில் மணப்பொருள்கள் ( வாசனைப் பொடிகள் ) 
விற்கும் மகளிர் திகழ்வார்கள் . 

II - 23 


தன் மேலிருக்கும் மாவுத்தனின் கட்டளைகட்கு செவி 
கொடுத்து மேல்நோக்கி வெட்ட வெளியைச் சீறி சீறி , நகர வாசல் 
முதுகில் உராயச் சென்று விண்ணதிர அதட்டும் ( கீழே உள்ள ) 
ஈட்டிக்காரனை தளைப்பட்ட பாதங்களால் தாண்டி விரட்டி , 
விரட்டி , ஈரத்தை உணர்ந்து வீட்டு வாசல் இது எனத் தெரிந்து 
நின்று அங்குள்ள மக்களைப் பிடிக்க விரும்பி துதிக்கையை நீட்டி 
நீட்டி , தப்பட்டை ஒலிக்கு மதநீர் பெருக்கெடுக்கவும் , வாத்தியம் 
வாசிப்பவனை கற்களால் எறிந்து எறிந்து , மூங்கிற்கழி அடிகட்கு 
அஞ்சி ஊருக்கு வெளியே வந்து , பிற யானைகளின் பிளிறல் 
கேட்டுப் போகாமல் திரும்பி வந்து , கண்களால் எதிரிகளை 
வெல்ல அனுப்பும் சக்தியைப் போல் கூர்ந்து பார்த்து , பிடி 
( பெண்யானை ) 

யின் வசப்பட்டு ( பிடிப்பட்டு ) த்திரும்பி 
ஊருக்குள் வருவதாக மதயானை கம்பீரமாக இருக்கும் .. 11-24 


தன்மேல் எப்போதும் வாரி எறிந்த தூசியின் மேல் ( பறவை 
கள் கடித்து ) எறிந்த ( யானை கட்டும் ) கம்பமான மரத்தின் பழங் 
களிலிருந்து உதிர்ந்த விதைகள் , அதனுடைய ( யானையின் ) 
துதிக்கை நீரால் நனைந்து முளைக்கவும் , நெருங்க முடியாதபடி 
உயிருடைய மலைகளோ எனும்படியாக அந்நகர நந்தவனங்களில் 
மதயானைகள் திரியும் . 

11-25 


78 


ஸா . மௌனிக்ரோத விதூ தபத்ரமுல மெளமாதோ ச பத்ரல்கதா 
கானீரண்டனி கேகராக்ஷருசிமொக்கல்ப்ரக்கலன்சார்ங்க : தூ 
ணானல்பாஹிபகல்ப காண்ட த்துலன் தாரம்பு ரிம் பொல்சு நா 
ஜானேயம்பு லு போனஹாச - மிடி கைஜா மோரலல்லார்சுசுன் 

II - 26 


சலமுன சிங்கிணீதரகசம்புல கட்டகமானரம்பபென் 
செலக தி மாகதின் வெனுக சிக்கக மானது . தப்பிதா ரிவென் 
னொல 2 சின தாரு முன்னெறுக குண்டு டே ஒச்செழு 

சா - தி- கோடிகஞ் 
சலமின சிந்த த்ரவ்விகொனு அங்க ரிதுதன் புரிலோனி 

வாஹமுல் ti - 27 


அன்ஜ சமான வாயுகண மந்தயு க ன்ஜத சிக்க ஆஜவோஷ் 
மன்சனி உப்பி சிக்கனி ச மானபு வாயுவுலோ ஒகண்டு கல் 
மின் ஜனியிஞ்சு துர்யஸமு மேல்கனி லேஹன வேள 

வாஜுலூர் 
பன் செடு மாணிபந்த முகுரம்பு ல காளிமபேர கார்கொனுன் 

II -28 


79 


அந்நகர உயர்சாதிக் குதிரைகள் " முனிவன் சாபத்தால் 
எங்கள் இறக்கைகள் இற்றொழிந்தன ! நீங்கள் ( அம்பு ) இறகுகள் 
உள்ளவர்கள் தானே ! வாருங்கள் பார்க்கலாம் ( பந்தய ஓட்டத் 
துக்கு ) என்று வில்லோடு கூடிய பாம்புகளை ஒத்த அம்புகளைப் 
பார்த்து - கேட்பது போல 

பார்வையுடனும் , வாய் 
நுரையாகிய சிரிப்புடனும் கடிவாளமிட்ட முகத்தைத் தூக்கிப் 
பாய்வதுபோலத் தோன்றும் . 

அம்புகளைவிட விரைவாக குதிரைகள் செல்லும் என்பது 
கருத்து ) 

II - 26 


ஓரக்கண் 


அந்நகரக் குதிரைகள் " நம்மேலிருக்கும் வீரர்கள் பகைவரிடம் 
சினம் கொண்டு போரிடும் போது நம்மிடம் வில்லும் அம்புப் 
பொதிகளும் காட்டாமல் விடமாட்டார்கள் . அப்போது 
அம்பினைச் செலுத்தும்போது அம்பு நம் நடைக்குப் பின் 
வாங்காமல் இருக்காது . தவறுதலாக அந்த அம்பு நம் வீரர்கள் 
முதுகில் பட்டால் , புற முதுகிற் புண்பட்டறியாத அவர்கட்கு 
இழுக்கு ஏற்படுமோ ? என் செய்வது என்ற கவலையினால் 
போலும் தம் காற் குளம்புகளால் நிலத்தைக் கீறிக்கொண் 
டிருக்கும் . 

( கவலையுற்றவர்கள் கால்நகத்தால் நிலத்தைக்கீறுவது 
இயல்பு . குதிரைகள் குளம் பால் நிலம் கீறுவதும் இயல்பு . இவ்விரு 
தன்மைகளை இணைத்த கற்பனை இது . தாங்கள் விட்ட 
அம்பே தங்களைத் தைக்கும் அளவிற்கு குதிரைகள் விரைவாகப் 
போகும் என்பது கருத்து . ) 

II - 27 


தனக்குச் சமமான ( இணையான ) வாயுக் கூட்டத்தை ( பத்து 
வாயுக்களை ) ஒரே பாய்ச்சலில் பின் வாங்கச் செய்து வென்றா 
லும் , தன் வயிற்றில் உள்ள சமானன் ( இணையானவன் - சமான 
வாயு ) என்னும் வாயு ( காற்று ) மட்டும் தன்னோடு இருப்பதால் 
வெல்ல முடியவில்லை என்ற இகழ் என்னும் கருமை அக்குதிரை 
கட்கு இருந்தது . காலையில் தீனியுண்ணும் போது சுவாசக் 
காற்றினால் மணிபந்தம் என்னும் மலையிற் பிறந்த காண்ண 
டிப் பாளங்கள் போன்ற உப்புப் பாளங்களை நக்கும் போது 
அவை கருமையுறுவது அதனால் தான் என்று தோன்றுகிறது 

II - 28 


ா 


( பிராணன் ( இதயம் ) அபானம் ( குதம் ) சமானன் ( நாபி ) 
உதானன் ( கழுத்து ) வியானன் ( உடல் முழுவதும் ) என்று பஞ்ச 
வாயுக்களில் சமானன் என்றும் வாயு வயிற்றிலுள்ளது . 


1 


8 ) 


ம . இல பாதத்வயி ராயனல் கொச கு எந்தே பாறுசோ 

அங்கெவன் 
னெலு ரெண்டை லகுலைந்த கீர்தியிடு முன்னே யெக்குசோ 

இந்து எந் 
துல கேமெளது - மடஞ்சு சா து லலயன் , தூர்ணோச்சமுல் 

வாஜுலந் 
தலருன் பாஹ்லிக பாரசீக ஸகதட்டாரட்ட 

கோட்ட்டாணமுல் II - 29 


பண்ய யுவதுலு 


சீ . முடி விப்ப அடு கு 2 தம்முலனெ ல்ராலுட தேண்ட்லு 

நெறிகுருலகுட சந்தியமு கலதெ ? 
கன எந்தவானி லோகொனுட ஆதர்ஸம்பு 

நெம்மொகம்ப குட சந்தி யமு கலதெ ? 
இறிகௌனு மிண்டிபை மெறயுட சக்ரத் வி 

தயி சன்னுலகுட்ட சந்தி யமு கலதெ 
பொலசு 2 தொ ர்லக சூசு கலிகிசூபுல மீலு 

தெலி கன்னுலகுட சந்தி யமு கலதெ 2 


தே . பொல சினனெ தாவி புகு லுகோ அலரு தீக 

தின்னனி ஸரீர மகுட சந்தி யமு கலதெ 2 
அனக செலுவொந்தி சுரதவையாத்ய நிது லு 
பண்ய யுவதுலு பொலுது ரப்பட்டணமுன 


II - 30 


ம . 


ப்ரதத ப்ராந்த பிஸங்க குங்கும ஜடாபாளீ குரங்கீ மதா 
சித வீனாளிகலச் வனம்பு ” லெசகன் சென்னாரு கர்பூரபுன் 
ஜததுல் கண்டிகி நாரதத்வமுன மிஞ்சன் காமினீகாமி சந் 
ததிகேலா யெடத்ரெச்சு கந்து கலஹோன்மாத ” ம்பு 

லாப்ரோலுனன் || - 31 


பி 


----- 


81 


" பாய்ந்தோடும்போது ( குதிரையின் முதுகு வளைந்து ) கால் 
நிலத்திற்பட்டும் , ( குதிரையில் ) ஏறும்போது முன்பே இருதிவலயங் 
கள் வேண்டியிருப்பதாலும் ( உயரமாகையால் ) இருவிதத்திலும் 
இது நமக்கு இகழ் தருகிறது என்று கூறும்படியான பாரசீகம் , 
பாஹ்லிகம் சகம் , தாரா , ஆரட்ட , கோட்டாணம் முதலிய நாடு 
களின் உயர்ந்த சாதிக்குதிரைகள் அந்நகரில் மிகுதியாக உள்ளன . 

11-29 


முடியவிழ்த்தலுமே அடித்தாமரையில் படிதலால் தேனீக்கள் 
( தும்பிகள் ) தான் கூந்தல் என்பதில் ஐயமுண்டோ ? 


கண்டார் எப்படிப்பட்டவராயினும் தம் வசம் ஆக்கிக் 
கொள்வதால் கண்ணாடி 

அவர்கள் முகம் என்பதில் 
ஐயமுண்டோ ? 


தான் 


மெல்லிடை என்னும் ஆகாயத்தில் மிளிர்வதால் சக்கரவாக 
( அன்றில் ) இணை தான் முலைகள் என்பதில் ஐயமுண்டோ ? 


புலவு புரளும் பார்வையால் மீன்கள் தான் அவர்கள் கண்கள் 
என்பதில் ஐயமுண்டோ ? 


அருகணைந்ததுமே மணம் 

வீசுவதால் பூங்கொடிதான் 
அழகிய உடல் என்பதில் ஐயமுண்டோ ? என்று கூறும்படியாக 
அழகுமிக்க , மதனகலையில் சிறந்த விலைமகளிர் அந்நகரில் 
திகழ்வார்கள் . 

I [ -30 


பரந்து சிவந்த மஞ்சள் வண்ணமுடன் கூடிய குங்குமப் 
பூக்களோடும் , கரு வண்ணக் கஸ் தூரி வீணையில் தேனிசை முரல , 
கற்பூரக்குவையானது நாரத முனிவனைப்போல் திகழும் ஆதலின் 
அந்நகர காமுகர்கட்கு கலவிப்போர்கட்கு இடையூறு நேராமல் 
மிகுந்திருக்கும் . 

II - 31 
ஆ.- 6 


82 


தே . நிங்கிடு த்ரசங்கு கதன மாதங்க வாடி 


யய்யெனிக னுண்ட தக த னி அவனிகரிகி 


--னட்டி நக்ஷத்ர தாரா க்ரஹாலி யனக 
காந்த நவரத்ன ராசு லங்க ள்ள பொலுசு 


|| -32 


சிரச முபார்ஸிதாக்னி தடி செந்தி நஸிஞ்சுடைஞ்சுனோ , 

க்ருதா 


த் வரத தத க் னி மைனுனிகி தான னொகங்க மு தாசு 

சேதனோ 
புரத ரணீ சுருல் நிக ம பூ தரமுல்ஜபயஜ்ன ஸீலு ரா 
ஹரி தனதா தி கைன வலஹச் தமு சாபரு தானதா ரகுன் 

-33 


உரவடி போரிகை கவச மொல்லரு மந்த்ரமுலந்து தக்க , 
திரபு ஜஸக்தினைது பதி ? சேயரு தத்தின தக்க மண்டி கை 
பொரல ரதீசு டி 2 கமலபுத்தி களூரிக தக்க வஜ்ர தோ : 
பரிக வஸீக்ருதான்ய நரபாலகுலப்புரி ராகுமாரகுல் || -34 


83 


கூடாது 


வானமும் திரிசங்கு வினால் பறைச்சேரி 

யானது இங்கு 
இருக்கக் 

என்று பூமிக்கு இறங்கிவந்த தாரகைகள் , 
கிரகங்கள் என்னும்படியாக ஒளிமிக்க நவரத்தினங்கள் அந்நகரின் 
அங்காடிகளில் மிளிரும் . 

II - 32 


நெடுங்காலமாகப் பாதுகாத்து வந்த அக்னி ( யாகத்தீ ) 
நனைந்து கெடுமென்று அஞ்சியோ அல்லது தாமே வேள்வித்தீ 
உருவினராதலின் அந்தணர்கள் 

மறைமலைகளாகவு 
தவவேள்விச் சீடர்களாகவும் திகழ்ந்து இந்திர குபேரர் ஆனாலும் 
அவரிடம் தானம் ( கொடை ) பெறுவதற்காக வலது கையை நீட்ட 
மாட்டார்கள் . 


( தானம் பெறும் போது தாரை வார்த்தலின் கைநனையும் 
என்று தானம் பெறமாட்டார்கள் என்பது கருத்து ) 


உள்ளதாக 


( அந்தணர் வலக்கரத்தில் தீ 
வேதமரபு , வேள்வித் தீயாகவும் உவமிப்பர் . 


உருவகித்தல் , 

II- 33 


மந்திரக் கவசம் அணிவார்களே யன்றி போரில் கவசம் 
அணியார் கொடையின் போது ஐந்தைப் பந்தாக்குவார்களே 
யன்றி தங்கள் ஆற்றலைக் காட்டும் போது அவ்விதம் செய்ய 
மாட்டார்கள் . 


( முன்வைத்த கால் விரல் ஐந்தைப் பின் வாங்கி மற்ற ஒரு 
கால்விரலுடன் இணைத்துப் பத்தாக்க மாட்டார்கள் . 

அல்லது 
கைவிரல் ஐந்துடன் மற்றொரு கைவிரல் ஐந்தும் இணைத்து 
பத்தாக்கி எதிரியை வணங்க மாட்டார்கள் என்பது குறிப்பு 
கொடை தரும்போது ஐந்து பொன் கேட்டால் பத்துப் பொன் 
தருவர் என்பது கருத்து . மந்திர கவசம் என்பது கந்தர் சஷ்டி 
கவசம் போன்றவை ) 


விளையாடும் களத்தில் மண்ணிற்புரள்வார்களே யன்றி 
அரசன் தராமல் மண்ணிற் புரளார் . ( நிலம் வேண்டி கெஞ்ச 
மாட்டார்கள் என்பது கருத்து ) 


இடியேறுபோன்ற ( வஜ்ரம் போன்ற ) தம் தோள்களால் பிற 
மன்னர்களைத் தம் வயப்படுத்தும் ஆற்றலுடையவர்களாக 
அந்நகர அரசகுமாரர்கள் ( க்ஷத்திரியர்கள் ) இருந்தார்கள் . [ [ -34 


84 


ஸா . தம்பா பேத விதீர்ண தோயமுலு ரத்யம் தொட்டி 

ஹட்டச் தி தச் 2 
தம்பம்புல் சிகிரிஞ்சு சுன்னவி யனன் தர்மைக 

நித்யார்ஜனன் 
சம்பூ தம்ப கு பைடி 2 கோடி கொகடை நாநாடிகின் 

ஹெச்சு சய் 
யம்போ தாவளி கப்ப கேதுவுல வைஸ்யஸ்ரேணி 

பொல்சுன்புரின் || -35 


தே . ந்ருபுல பத ஹலரேக ல கெல்ல மாபு 

ஜாக் ரஹ ரேகலே மூலமனு சு கோடி 
கொண்ட லுக தான்ய ராசுலு பண்டு வீட 
சு ஜன பஜனைக விக் யாதி ஸுத்தர ஜாதி 


|| -36 


85 


செருக்கில்லாமல் , கொடுத்த தானம் வார்த்த நீர் தெருவில் 
பாய்ந்தோடி அங்காடியில் உள்ள கம்பங்களினை தளிர்க்கச் 
செய்கிறது என்று கூறும்படியாக , அறவழியிற் சம்பாதித்த பொன் 
கோடிக்கு ஒரு கொடியாக நட்டு , முகிலினை மறைக்கச் செய்யும் 
வளமுடையவர்களாக 

வணிகர் ( வைசியர் ) கள் 
திகழ்ந்தார்கள் . 

II -- 35 


மன்னர்கள் பாதங்களில் உள்ள ஏர் ஆகிய ரேகைக்கு ( சங்கு 
சக்கர ரேகை போல ஏர் ரேகை சிறப்பினைக் குறிக்கும் ) எங்கள் 
தோள்களில் உள்ள ஏர்தான் மூலகாரணம் என்று கூறி , கோடிக் 
கணக்கிலும் குன்றுகள் போலவும் நிறைவிக்கும் தானியக் குவை 
களைப் பயிர் செய்து விளைவித்து அந்நகர நான்காம் வருணத்தார் 
( சூத்திரர்கள் ) நல்லோர்களைப் போற்றிப் புகழ் பெற்றிலங்கு 
வார்கள் , 

II - 36 


86 


உமியக தன்ன நவ்வ னனநொச்செழு காஞ்சின கொன்னி 

ம்ராகுலா 


ப்ரமதல னப்பகி ம்புட னி ரன்ஜிலு சே- தலு கன்ன செட்லகுன் 
தமகளி ஸ்ருங்க லன் பெனசி நம்மக முட்டை புரம்பு கந்து 

சைன் 
யமு கொனி நாவெலின் ஸுகபிகாது " ல கேளிவனாளி 

பொல்பகு ன் II -- 37 


சீ . மதகந்த தாரதம்யமு யாம்யகரிகி தத் 

கருலகுன் கன பலெ கடமு லொரசி 
சு " ரத ஸ்ரமஜமௌட சூபோபகயு ப லெ 

காமினீம்ருது கண்ட கர்ம முடி பி . 
பரிமள வாஹேச்ச ப்ராணமீபலெ சிஞ்சு 

ம்ருக நாபி சர்ம பத்ரிகலு தூ றி 
அஹித பன்னக பே திலனிய லெ க்ருஹவிடங் 

கபு கலாபுல னொய்ய கறுலு நிமிரி 


தே . வீடிசாமக் ரி கனுகொ ன வேகபட க 

நடவ தனதிக்கு புஷ்ப தந்தத் விபம்பு 
எக்கெனோ யன ஐடக- தி எபுடு பொலயு 
அந்து சந்தன ஸிக ரி மந்தா னிலுண்டு 


II - 38 


-- 


87 


உமிழ்தல் , உதைத்தல் , உரைத்தல் , சிரித்தல் ஆகிய 
தூண்டுகோற் செயல்கள் செய்து தம்மை இகழ்ந்த நங்கையரை 
( நங்கைக்குப் ) பிடித்துத் தருக என்று சில மரங்கள் ( அணைத்தல் ; 
பார்த்தல் , தொடுதல் முதலிய தூண்டுகோற் செயல்கள் செய்யப் 
பட்ட ) மரங்களிடம் கூறி , வண்டுகளாகிய சங்கிலியாற் பிணித்து , 
நம் பிக்கையின்றி , மன்மதனின் படையாகிய கிளி , குயில்களை 
கூட்டிக்கொண்டு முற்றுகையிட்டனவோ எனும்படியாக பூங்கா 
வளங்கள் எழில் பெற்றிலங்கின . * 

II - 37 


தென்திசையானையின் மதத்துக்கும் மதுரை நகர யானை 
யின் மதத்துக்கும் உள்ள வேறுபாட்டைக் காண வேண்டும் என்று 
கருதியது போல கடாம் ( யானையின் கன்னம் ) உரசி , 

கலவியிற் களைத்தவர்பால் அருள் கொண்டாற் போல் 
காரிகையாரின் கன்ன வியர்வையைத் துடைத்து , கிழித்த 
நாபியுடன் கிடக்கும் கஸ்தூரிமான்கட்கு உயிர் கொடுக்கப் 
போவதுபோல அதன் உந்திப்பையில் நுழைந்து , 

தன் பகையான பாம்புகளைக் கொல்லும் என்பதால் இல்லக் 
கூரைகளில் உள்ள மயில்களின் இறகினை ( நேயமோடு ) தடவி , 

நகரின் செல்வச் செழிப்பினை விரைவின்றி மெல்லக் 
காண்பதுபோல , மேல் திசையானை மேல் ஏறி வந்தாற்போல 
மென்னடையில் எப்போதும் அந்த மதுரையில் சந்தன மலையி 
லிருந்த வந்த மந்த மாருதன் ( இளந்தென்றல் ) இன்புறுத்துவான் . 
( தென்றற்குரிய 

தண்மை , 

மென்னடைகட்கு 
காரணம் கற்பிக்கப்பட்ட நயம் காண்க ) 

I. - 38 


மணம் , 


( நந்தன மரங்கள் பூத்தலால் வண்டுகளாலும் , பழங்கள் 
மிகுந்ததால் கிளிகளாலும் , தளிர்கள் மிகலால் குயில்களாலும் 
நிறைந்து பொலிவுற்றன என்பது கருத்து ) 

( வட மொழி இலக்கிய மரபில் பெண்களின் சில செயல்கள் 
சில மரங்கட்டு எருவிட்டாற்போல தூண்டற்கிரியை ( தோசுதம் ) 
ஆற்றும் என்று கற்பிப்பர் . சூடாமணி நிகண்டு 12- 109 பாடல் 
இதனை விளக்கும் . 

“ ஏடவிழ் மகிழ் சுவைக்க , எழிற்பாலை நண்பு கூடப் 
பாடலம் நிந்திக்கத் தேம்படி முல்லை நகைக்கப் புன்னை 
ஆட , நீள் குரா அணைக்க , அசோகுதைத்திட , வாசந்தி 

பாட , மாப்பார்க்க வார்சண்பக நிழல்படத் தளிர்க்கும் ” 
இதற்குரிய வடமொழிக் காரிகை . 

“ அசோகஸ் சரணாஹத்யா வகுளோமுக சீதுனா , 
ஆலிங்கனாத் குரவகஸ் திலகோ வீக்ஷணேனச 
கரஸ்பர்ஸணே மாகந்தோ முகராகேன சம்பக ; 
ஸல்லாபத : கர்ணிகார ; சிந்துவாரோ முகானிலாத் 
கீத்யா ப்ரியாளுர் நிதராம் நமேரு ஹஸிதேன ச 


. 


மத்ச்யத்வஜுடு 


த்வத்யயோ பாய தீ வித் வத் வதம்சம்பு 

ஷாட் குண்ய சாதுரீ சக்ரவர்தி , 
க்ரீடா சலீக்ருத ஸ்ரீகண்ட கிரி ராஜு 

கனகாத்ரி முத்ரேண க்ரந்த கர்த 
யந்தூ நிபத்தாப்தப்ருந்த வேதண்டாளி 

வனநிதி ச் தம்ப நாதுனிக ரகு வு 
தாம்ரபர்ண்யமல பாதஃ கேளிஹம்சம்பு , 

லங்கேஸ மைத்ரீ ப்ரியங்கருண்டு ? 


தே . ச்வச் தி ச்ருத்வாச் துத்ய கச்திமக வ 

மகுட மோடன ஸரகோடி மந்த்ரப்ருத்ய 
பூத பூ தாத்த ஸாம்பவே பூமிகுண்டு 2 
தத்புரம் போலு பாண்ட்ய மத்ச்யத் வஜுடு ? 


II - 39 


இந்து குலாவதம்ச ? மதடேலறி னேதரிகா டரின் ப்ரஜல் 
கந்த கொனண்டொருண்டொருதலன் வினிபிஞ்சினமாட 

டெர்ந்த முன் 
செந்த முதம்பு ? தக்கி செட- சேயடொருன் வினதாச் 2 

யுடௌ நுதிம் 
பந்தனு பந்தனு கொறத பல்கடு ? ஸூரத தானுமிஞ்சியுன் 

II -40 


89 


மீனக்கொடியோன் 


சந்தி ( நட்பு ) விக்ரகங்களாகிய அறுகுணங்களில் ( அரச 
நீதியில் ) சிறந்த சக்கரவர்த்தியும் ஈரிரண்டு ( நான்கு - சாமதான. 
பேத தண்டங்கள் ) உபாயங்களாகிய அறிவில் சிறந்த பண்டித 
னும் , மலய ( பொதிகை ) மலையை விளையாடும் செய்குன்ற 
மாகத் கொண்டவும் , பொன்மலை ( மேரு ) யில் தன் பெயர் 
பொறித்த நூலாசிரியனும் சங்கிலியாற் கட்டப்பட்ட மேகங்கள் 
போன்ற யானைகள் உடையவனும் , கடலிற்கு அணைகோலிய 
தற்கால இராமனும் , தாமிரபரணி ( பொருனை ) நதியின் தூய 
நண்ணீரில் களிக்கும் அன்னப் பறவையானவனும் இலங்கைக்கு 
அரசனுடன் நட்புடையவனும் அகத்திய முனிவனுடைய ஆசி 
களைப் பெற்றவனும் , இந்திரனையும் வெல்லும் திறன் படைத்த 
வனும் பூதகணங்களை வசப்படுத்தும் சிவபெருமானின் தொடர் 
பான நிலத்துக்கதிபதியானவனும் ஆகிய மீனக்கொடியோன் 
ஆகிய பாண்டியன் அந்நகரை ஆண்டு வந்தான் . 

II - 39 


சந்திரகுலத்திற் சிறந்தவனாகிய அம்மன்னன் எப்போதும் 
நீதி வழுவாது இருப்பான் . மனம் வருந்துமாறு மக்களிடமிருந்து 
வரி ( இறை ) வசூலிக்க ( ஏற்க ) மாட்டான் . ஒருவர் கூறும் புறஞ் 
சொற்களைக் கேட்டு , மனத்துட்கொண்டு மகிழ்ச்சி கெடுமாறு 
பிறருக்குக் கெடுதல் செய்ய மாட்டான் . தன்னைப் புகழ்ந்தால் 
நாணத்தால் ) தலை குனிவான் . தான் வீரனாகினும் 
யைக் கூட குறை கூற மாட்டான் . 

l - 40 


கோழை 


90 


சீ .. பாடீர கிரிவனீ வாடி க்ரீடி 2 ஞ்சியு 

அஹிபயம் பெறுகடா வந்தயைன . 
அத்யந்த மிதபா ஷ னவிகத்த னுண்டய்யு 

பருல கேரட முன பங்க பறுசு 
ப்ரேம தாதாம்ர பர்ணிகி நாது டய்யுனு 

சத் கோஷ்டிசேனனன் ஜனதமெலகு 
மஹனீய மஹிமதா மது ராச் பதுண்டய்யு 

லாவண்ய கலன உல்லாச ? மொந்து 


2 


தே . விஷதி லஹரிபி தோ பதத்ப்ருஷத ஜடில 

வலது ருக்ரமதிமிவர வால பதன 
துலித பரபலகரி ஸிரச் தல ச முத்த 
ப ஹள முக்தா விமுக்தா சி பாதுட தடு 


1. 


[ [ - 41 


ஸா . தானத்யாக பதத்ரமை தொலுபதத்ரம்பு தா ரன் சதா 
நானன் தத்சித கீர்திஹம்சி 2 சனுமிண்டன் 

க்ரொத்தனா நேல நா 
நாநீரார்த்ர பதத்ர யய்யு வடி மிண்டன் பாறுதஜ்ஜாதி கே 
லா நில்சுன் க தியன்யபத்ரிக தி பத்ரைக ப்ரேதே ஸா 

ப்லுதின் II - 42 


91 


மலயமலைக் காடுகளில் விளையாடினும் , பாம்புகட்கு , 
கடுகளவும் அஞ்சமாட்டான் , மிகமிகக் குறைவாகப் பேசுபவனாக 
தற்புகழ்ச்சியற்றவனாக , பிறரைக் கேலிப் பேச்சி லேயே அடக்கு 
பவனாக ( சேர மன்னர்களை டுக்குபவனாக ) இருந்தான் . 
தாமிரபரணிக்கு ( தென்திசை பெண் யானையின் பெயர் ) த் 
தலைவனாக இருந்தாலும் நல்லோர் ( சங்கத்தார் ) உறவினால் 
இகழ் ( அஞ்சனம் - மை ) இல்லாதவனாகவும் இருந்தான் . 


( அஞ்சனம் எனும் யானை தாமிரபரணி எனும் பிடியின் 
கணவன் ஆதலின் இக்கற்பனை செய்யப்பட்டது ) 


மதுர 


சிறந்த பெருமையினால் 

( மதுரை நகர் -இனிப்பு ) 
முடையவனாயினும் , லாவணியம் ( அழகு . உப்பு ) கூடியிருந்தும் 
சிறப்புற்றான் . 


கடல் அலைகள் முறிந்து வீழச் சிதறிய நீர்த்துளிகளை 
உண்டாக்கித் திரியும் திமிங்கலத்தின் வால் வீச்சுப்போல , ( அலை 
போன்ற ) பகைமன்னர் யானைகளின் கும்பங்களில் இருந்து 
{ நீர்த்துளி போன்ற ) முத்துக்கள் சிதறி விழும்படிச் செய்யும் 
( வால் போன்ற ) வாள் வீச்சினையுடைய ( திமிங்கலம் போன்ற ) 
தோள்களை உடையவனாக அந்த மன்னன் இருந்தான் . II - 41 


தானம் ( பிறர் கேட்ப தாரை வார்த்துத் தருவது ) தியாகம் 
( பிறர் கேளாமலேயே தாமாகவே அளிப்பது ) என்னும் இரண்டு 
இறக்கைகளையுடைய அம்மன்னனுடைய புகழ் என்னும் அன்னப் 
பறவை , தானமாகிய இறகு நனைந்தாலும் , பிற பறவை 
போலன்றி ஈரிறகுகள் நனைந்தாலும் பறக்கும் தன்மையுடைய 
தாதலின் வானத்தில் பறந்து திரியும் . 


[ அன்னம் இரு சிறகுகள் நனைந்தாலும் பறக்கும் என்பது 
மரபு ) 

II - 42 


92 


2 


சீ 2 . ஸுககதம்ப மு கொலுசுலசே நிபத்தமை 

வாராங்க னாகார கார படக 2 , 
கிரிகா நிகாயம்புலரிஸூன்ய ப ஹூபுர 

ஹர்ம்ய வாடிகல செண்டாட்டு சுண்ட 
க்ரந்து கா னிதரேதரம்பு ராயிடி 2 சேயு 

ராஜுலு தன நூபுரமுன ஒதுக? 
நெகடு அனாவ்ருஷ்டி நிஜப லேப ச்பர்தி ! 

சமதான்ய கரடி கண்ட முல சேர 


தே . தா னவேளல அதிவ்ருஷ்டி தனகு ஹச்த 

க தமுகாக ப்ரதாபாக்னி க்ராகி போவு 
கண்டகுல யந்து ஸலப த கலயனடக்க ? 
ஏலு ஆபாண்ட் யுடு 2 மஹி நிரீதி காக 


II - 43 


வ . அம்மஹீ வல்லபுண்டி வ்விதம்புன சாம்ராஜ்ய வைப 

வம்பு லு அனுப விஞ்சு சுண்ட கொந்த காலம்பு ன II - 44 


க்ரீஷ்மமு 


தே . பாடல வசுந்தராருஹ பாக தேயே 

மாதத மரீசிகாம்பு பர்ஷாக மம்பு : 
தரணி பொட சூபெ அந்த நிதா? க ச மய 
மதடுதோ ஸால்மலீப் ல வித " ளனம்பு : 


II - 45 


13 


கிளிக் கூட்டம் சங்கிலிகளால் கணிகையர் இல்லங்களில் 
சிறைப்படுத்தப்பட்டும் , சிற்றெலிகளின் கூட்டம் பகைவரின் 
சூனியமாகிய மாளிகைகளில் செண்டாடிக் கொண்டிருக்கவும் , 
தன் வீரக்கழலில் பிரதிமைகளாக உள்ள சிற்றரசர்கள் மட்டுமே 
உரசிக் கொண்டு அடங்கிக் கிடப்ப , தன் படையிலுள்ள யானை 
கட்கு போட்டியான் எதிரி யானைகளின் கன்னங்களில் ( மதம் 
இன்றி ) அனாவிருட்டி ( மழையின்மை ) சேர்ந்து கொள்ள , தானம் 
( கொடை ) தரும்போது தனது கையில் அதிவிருட்டி ( மிகுமழை ) 
அமைந்துவிட , தன் பிரதாபம் ( ஆற்றல் ) என்னும் தீயில் எதிரிகள் 
பொசுங்கிய விட்டில்கள் ஆகவும் அப்பாண்டிய மன்னன் 
இவ்விதம் இவ்வுலகை ஆட்சி புரிந்து வந்தான் . 


சுகா : 


( அதி விருஷ்டி அநாவிருஷ்டிர் மூஷிகாஸ் ஸபலர் 
அத்யாபன்னாஸ்ச ராஜான : ஷடேதே ஈதய : ஸ்ம்ருதா . 


எனும் சுலோகப்படி ஒரு நாட்டின் துன்பங்களான மழை 
யின்மை , மிகுமழை , எலி , விட்டில் , கிளிகள் பயிர் , தானியங் 
களை அழித்தல் , எதிரி மன்னர்கள் படை எடுப்பு ஆகியவற்றைக் 
கடந்து நலமான வளமுடன் ஆட்சி செய்தான் என்பது கருத்து . ) 

II -- 43 


அவ்வரசன் இவ்விதமாக 

சாம்ராஜிய வைபவங்களை 
அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சில காலம் கடந்ததும் . 

II - 44 


முது வேனில் 


பாதிரி மரம் பாக்கியம் பெற்றது போலப் பூக்கவும் , கானல் 
நீர் தோன்றும் காலமும் , இலவம் பழங்களை உடைக்கச் செய்வது 
மாகிய கோடைக் ( முதுவேனிற் ) காலம் பூமியில் வந்தது . 11 - .45 


94 


சீ . நிர்ஜாரப்ரபல வேணிக லிங்க சட்ரால் 

பேரின ப்ராசி பெண்பீட்ட லெக செ 
நெறுகுலு படி " ய நீரிவுர குவ்வல பட்ட 

போயு நீராடாட்ட பொலமு நெறசெ 
சு -ரகா லி த வதக்த தருபர்ணத்தி ரேப 

பாவுராலனி டேக பதுவு தூ றெ 
நித்ரிதத் ருச்சாய நிலுவக ஜருக வெம் 

பட்டின யத் வக ? பங்க்தி பொரலுபெட்டெ 


தே . க்ஷேத்ர பாலுன குதி கின சீரலாறு 

சாகிரேவுல க ” முலய்யெ சகலதி ஸலு 
தெலுபுலுக தோசு எண்ட மாவுல பயள்ள 
கந்தெனிவி யெண்டனன திங்முக முலு ராஜெ 


[ [ -46 


ச . ச ரியகுனிட்டி வெட்டனிவி சர்வமுனஞ்சட மீதி ச்ருஷ்டிகை 

ஸரதி பதி ங்மருஜ்வலித் தசண்ட தராதப வஹ்னி காலகா 
கருவுலஜுண்டு வீனிபயிகட்டென்னன் கனுபட்டெ வெச்சலன் 
கிரிகிரிகாச ராங்க முல கப்பின றொம்புலு அந்த 

ஆறகன் 

II - 47 


| 


ம . தவதூமம்பு தமம்புலோ தமரச த்ரவ்யம்பு பங்கேஜபாந் 
தவுபானு ப்ரத்துல் ஹரிம்ப குயிவெண்டன் வெள்ளு 

ஸுன்யோருகூ 
பவிதானம்பன சூட- சூட புட மின் பாடில்லிபை விப்புலை 
யவசம் பஞ்சுலனாடகா எக செ வாத்யாளின் 

ரஜஸ்சக்ரமுல் II - 48 


95 


அருவி வெள்ளம் வற்றியதும் பாறைகளில் தேங்கிய பாசி 
வரண்டு பெரும் பிளவுகளாக எழுந்தன . குறவர்கள் , குழிகளில் 
நீர் வற்றியதால் குருவிகளைப் பிடிப்பதற்காக ஆங்காங்கு 
கொண்டுவந்து ஊற்றிய நீர் தெரிந்தது . 


காட்டுத்தீயால் பொசுங்கிய மர இலைகளை சூறாவளிக் 
காற்று மேலே கிளப்பவும் , புறாக்கள் எனக் கருதி வல்லூறுகள் 
ஊடே பாய்ந்தன . மரத்தடி நிழலில் தூங்கிய வழிப்போக்கர்கள் 
நிழல் நகர நகர தாமும் அதைத் தொடர்ந்து புரண்டு புரண்டு 
படுத்தனர் . திகம்பரர் ( திசையே உடையானவர் ) ஆன வைரவ 
( பைரவர் ) ருக்குத் துவைத்த உடைகள் காயப்போட்ட 
வண்ணாந்துறை 

போல 

எல்லா திசைகளும் ( வெளுத்து ) 
இருந்தன . பேய்த்தேர் ( கானல் நீர் ) களால் வெளியிடங்கள் 
வெளுத்து வெயிலில் கன்றியது போல திசைகள் புகைப்படிந்து 
காணப்பட்டன . 

11-46 


வேனிலில் யானை , பன்றி , காட்டெருமை , முதலியவற்றின் 
உடலில் மூடிக்கிடக்கும் சேறு காய்ந்து ஆறிய பிறகு ; இந்த 
வெக்கையில் எல்லா உயிர்களும் அழிந்துவிடும் என்றஞ்சிய 
பிரம்மதேவன் இனிவரும் சிருஷ்டிக் ( படைப்புக் ) காக மேலக் 
காற்றினால் ஒளிரும் கொடும் வெயில் எனும் தீயில் வேக வைத்து 
அச்சுவார்க்க வைத்த மூசைகளோ எனும்படியாக இருந்தது . 


அச்சு வார்த்தல்- மோல்டிங் ( Moalding ) 


11-47 


காட்டுத் தீயின் புகை என்னும் இருட்டில் தங்களது தண்ணீர் 
திரவியத்தை 

யத்தை ( பொருளை ) தாமரை கேள்வனின் 
( சூரியனின் ) கதிர்கள் ( எனும் ஆட்கள் ) கவர்ந்து சென்று விடவும் 
( இந்த அனியாயத்தை சூரியனிடம் ) முறையிடுவதற்காக வானத் 
திற்குச் செல்லும் பாழும் உறை கிணறுகளோ எனும்படியாக , 
பார்க்கம் போதே பூமியில் உருவாகி மேலே 

அகன்றுள்ள , 
வைக்கோல் சுற்றியும் 

சூறாவளிக்காற்றில் 

பூழ்தி 
வட்டங்கள் மேலே பறந்து சென்றன . 


( புகை கருநீல நிறமாதலின் இருட்டெனக் கூறப்பட்டது . 
சூறாவளிகள் கிணறுகளாக உவமிக்கப்பட்டன. சூரியன் தாமரை 
கேள்வன் ஆதலின் , தாமரை நீர் இன்றி வாழாதாதலின் முறை 
யிட்டதும் நீர்மீண்டும் கிடைக்கும் என்று கருதியதாகக் கருத்து . 
சூரியன் கதிரால் நீர் நீராவியாகி முகிலாகி மீண்டும் மழையாக 
திரும்பி வருவது இயற்கை . அதை 

நினைவிற்கொண்டு 
இக்கற்பனை செய்யப்பட்டுள்ளது . ) 

II --- 48 


96 


ம . 


பட மரவெட்டனய்யுடு குப்ராஸன மொல்லக கூடி பேதனை 
பட்ட லிகனூடு னச்சிலுவ ப்ரக்க முலன் ரவியாஜ்ஞ மாடிகின் 
முடி யிடம் பிச்சுகுண்டு ரத முன் நிலுவன் பயனம்பு சாக மின் 
ஜட னு வஹிஞ்செ நாக தி வசம்பு லு தீர்க முலய்யெ 

அத்தறின் II -- 49 


க . 


தரணிகார கிரணஸிகி ஐக 2 
மெரியிம்பக ? பொட 2 மி காலி எக சி ன பசி தோத் 


கரமனக ஸால் மலீதரு 


பரிணதபல தூலமர்க பத முன னெக சென் 


II - 50 


ச . பரிதநிஜாம்பு பிம்பி தவிபாகர பிம்ப விஜ்ரும்பி தப்ரபாங் 
குரமுலன த் வனீன க்ருத க்ஷபக பங்க்துலு வெங்செ 

அப் 2திராட் 
விரஹபரம்பு னன் பொட மு வெச்சகு ஸாந்தியொனர்ப 

வாஹினீ 
தருணுலு மேனதட்டமுக தால்சினமுத்தெபு பேருலோயனன் 

II - 51 


97 


விட்டதால் , 


சூரியனின் தேர்க்கயிறாகிய பாம்புகள் , மேல் காற்று ஆகிய 
சுடுகாற்றினை ( உணவு ஆதலின் ) உண்ண முடியாமல் , வேறுண 
வின்றி பட்டினி கிடந்து களைத்துப்போகவே , பிடி நழுவி 
முடவனாகிய 

அருணன் 

ஆகிய தேரோட்டி 
சூரியனின் ஆணையால் , பாம்புக் கயிற்றினை முடிச்சுப்போட 
அடிக்கடி தேரை நிறுத்தியதால் , பயணம் தடைபட்டுத் தாமதம் 
ஆனதென பகல் நீண்டதாக வேனிற்காலம் இருந்தது . 

( ர தஸ்யேகம் சக்ரம் புஜங்கயமிதா : சப்த துரகர் நிராலம்போ 
மார்க்கஸ் சரணவிகல : சாரதிரபி ரவிர் யாத்யே வாஸ்தம் 
ப்ரதிதினமபாரஸ்ய நபாஸ : க்ரிய சித்தி : சத்வே பவதி மஹதர்ம 
நோபகரனே 

- போஜபிரபந்தம் . 


தேர்ச்சக்கரம் ஒன்று . பாம்புகள் கயிறு , ஏழு குதிரைகள் . 
ஆதாரமில்லா வழி . முடவன் சாரதி . ( இப்படி இருந்தும் ) சூரியன் 
தினந்தோறும் எல்லையற்ற வானத்தைக் கடந்து அத்தம் 
புகுகின்றான் . பெரியோர்க்கட்கு தம்மன உறுதியால் தான் 
செயலில் வெற்றி பெறுகின்றார்களே ஒழிய துணைக் கருவி 
களால் அன்று . 


இந்த சுலோகப்படி ஒன்றையாழியானாகிய சூரியனுக்கு 
பாம்பக்கயிறும் முடவனாகிய சாரதியும் இருப்பதால் பகல் நீண்ட 
தெனக் கற்பிக்கப்பட்டது . ) 

II - 49 


சூரியனின் கதிர்க்கற்றைகள் என்னும் நெருப்பில் வெந்த 
பூமியின் நீறு ( சாம்பல் ) காற்றால் பறந்தது போல இலவமரத்தின் 
பழுத்த பழங்கள் உடைந்து சிதறிய பஞ்சு வானில் பரந்தது . 

II - 50 


வழிப்போக்கர்களால் தோண்டப்பட்ட ஊற்றுக் குழிகளில் 
நிறைந்த நீரில் பிரதிபலித்த சூரிய பிம்பங்கள் , கடலரசனைப் 
பிரிந்த விரக தாபத்தை நீக்குவதற்காக நதி நங்கையர் தம் மேனி 
யில் அணிந்த முத்து வடங்களோ எனும்படியாக இருந்தன . 


( நதிகளாகிய நங்கையர் வேனிலில் நீர்ப்பெருக்கின்மையால் 
கடலினைத் தழுவ முடியாத பிரிவுத் 

துயரால் ஏற்பட்ட 
வெம்மையைப் போக்க குளிர்ந்த முத்து மாலையணிந்தது போலக் 
கற்பனை . ) 

II - 51 
ஆ . - 7 


98 


ம . 


அதிவ்ருஷ்டின் முனுவார்தி கூர்சுனெட காடௌ டன் 

தமின்கூர்சுனன் 
மதிலஞ்சம்பு க ஹேமடங்கமுலு மிண்டன் பொல்சு 

பர்ஜன்யதே 
வதகீ நெத்தின கேலனா பொலிசெ நிர்வாரிச்ரவந்தின் பயஸ் 
சுதிநம்ரச்ச தத்ருஸ்ய கர்ணிகமுலை யுன்னாள 

நாளீகமுல் I - 52 


சீ . நுலிவாடு நாசுவல்புல கொந்தொகபர்சிலே 

பொலவல் சுகாலி வேபோக எறிகி ? 
கடகு வெள்ளக " ஒக்ககடனுண்டி " த்ரொக்குசு 

உலுசலு சிறுத குல்லல கமலுசு 
எண்ட் ரிகாலிறிகின எக சி யொக்கிஞ்சுக 

தொலகி ஸிதத்ரோடி தூடி தினுசு 
தடி யிங்குனில் சேமமடி வோனி தம்மிகும் 

புலுனு ஜீலுகுல எண்டலு க ட புசு 


தே . தனருப க பங்க்துலகு ஜானுதனே மய்யெ 

செருவுக மி யுடு முலன ரேல் திரிகெ 2 குக்க 
வசி கி பாவுல படு டகு பசு லயெருவு 
டெறலகு மொச ள்ளு மலுகு மீன்பொறிய தூ றெ 


| -53 


2 


உ . மீடகு மீலனெல்ல முனும்ரிங்கி க்ரமம்புன நைன 

எண்ட பென் 
பீடிகவெண்ட தோசுதொக ” வேருபட்டின் கொட்டு " பை 

செலங்கக்கா 
த்ரோடிக கர் தமத்ரவமுதோ எனயிஞ்சின 

பொம்மிடா யடா த் 
கூ ... குலம்பு லேஜென ப கோடகுலம் புஜல 

ஹ்ரத ம்புலன் I - 54 


99 


வருணதேவன் மிகுமழை பெய்வித்து அதனால் முன் நாட் 
களில் கடலோடு கூட்டுவிப்பவனாக இருந்தமையால் , அதுபோல 
இந்நாளிலும் செய்வித்தருள வேண்டுமென்று 

இலஞ்சம் 
காணிக்கை ) ஆக , பொற்காசுகளை , நதி வானத்திலுள்ள வருண 
தேவனுக்கு தன்கையால் கொடுப்பதுபோல நீரற்ற நதியில் 
வெள்ளம் இன்மையால் வணங்கிய 

இதழ்களோடு கூடிய 
பொகுட்டினையுடைய 

மேல் நிவந்ததாமரைத் தண்டுகள் 
தோன்றின . 


( மேலே தூக்கிய தாமரைத் தண்டு கரங்கள் , 

பொகுட்டு 
உள்ளங்கை . அதிலுள்ள மஞ்சள் வண்ண விதைகள் பொற் 
காசுகள் என்று உவமிக்கப்பட்டுள்ளது . ) 

II - 52 


சிறிதே வாடிய பாசிகளைத் தின்றதால் கழுத்தில் துவர்ப்பு 
அடைந்து , இளம் புலால் மணம் கலந்த காற்று வீசுவதால் 
விரைந்து செல்லாமல் மெல்ல ஒதுங்கி , முடிவாக சென்று , ஒரு 
பக்கமாக இருந்து மிதித்தவாறு அயிரை மீன்களையும் , சிறு 
நத்தைச்சிப்பிகளையும் மென்றவாறு , நண்டு தன் காலைக் 
கவ்விடவும் சிறிது விலகி அலகால் குத்தித் தின்றும் , ஈரம்புலர்ந்த 
நிலத்தில் சேம்புத் தோட்டம் போல உள்ள தாமரைத் தண்டுகளுக் 
கிடையே வெயிலைக் கழித்தும் , இருக்கிற கொக்குகட்கு குளங்கள் 
முழங்கால் அளவானது . 


உடும்புகள் போல முதலைகள் நாய்கட் கஞ்சி கிணற்றில் 
வீழ்ந்தும் , பசுஞ்சாணத்திலுள்ள புழுக்களைத் தின்பதற்காகவும் 
இரவில் திரியலாயின . விலாங்கு ( பாம்பு போன்ற மீன் ) மீன்கள் 
பொந்துகளில் புகுந்தன . 

II - 53 


ஆழமான குட்டங்களில் நீர் வற்றவும் அங்குள்ள பெரு 
நாரைகள் முதலில் பெரிய மீன்களை எல்லாம் விழுங்கி , வெயிலிற் 
காய்ந்த பிளவுகளின் வழியே தோன்றும் அல்லி வேரினைத் 
தொடர்ந்து உள்ள சேற்றின் சாற்றோடு கலந்து சின்னஞ்சிறு 
மீன்களையும் அதன் சினைகளையும் குடித்தன . 

II -- 54 


100 


ஸா . ப்ராதர்வேளல னட்டி வெட்ட சொகசை பாடில்லெ 

கும்போ ம்பனோ 
த்பூ தாம்பு த்வனி வாத்யமை மருத த 3 . புன்ஜீபவத் பாடல 
வ்ராதாம்ரேடித சிக்தபூ சுரே பிளாராமாம்பு குல்யா ஹுச் 
ரோதச ந்து லனந்து யந்த்ரன திக்ருத் ப்ரோத் கீத 

கே யௌக முல் 

I - 55 


தே . மெண்டு மீறின பக டி பீ றெண்ட தாகி 

யொல்ல போயின லேபொ ண்டு 2 மல்லெ பொதல 
துத ல சப்படலை கடு தொட்ட லகுசு 
பொடமெ மொக்கலகமு லக்கி பொ ப்பலட்லு 


[ -56 


ம . 


நுடி நாபி ச்சலனன் ச ரோஜமுலு சக்ஷஃ ப்ரக்ரியன் 

நாசுக்ரொ 
ம்முடி தம்பம்புன சக்ரபோன படலம்புல் சன்னுலுன் 

நவ்வுகா 2 
அடரேன் சேசி நிதாக பீதி சலிலம் பா காமி பீஜார்த மை 
கடவம் பெட்டின வாரி தேவதலு நாகாந்தாளி யொப்புன் 

ப்ரபன் | --57 


விடியலில் அந்த வேனிற்காலத்தில் பாதிரிப் பூக்களின் 
மகரந்தம் நனைந்த பூந்தோட்டத்தின் மணமிக்க தென்றல் வீசும் 
போது அம்மரங்கட்கு நீர் பாய்ச்சும் ஏற்றக்காரர்கள் பாடும் 
உரத்த குரலிலான பாட்டுக்கு , ஏற்றப்பானை நீர் மொண்ட 
போது ஏற்படும் ஒலி மிருதங்க வாத்தியமாக அமைய 
மகிழ்விப்பதாக இருந்தது . 

II - 55 


மனம் 


மிகக் கொடுமையான உச்சி வெயிலில் வாடிய இளம் குண்டு 
மல்லிகைப் புதர்களின் முனையில் வேனற்கொப்புளங்கள் போல 
பெரிய மொட்டுக்கள் உருவாகின . 

I [ -56 


நீர்ச்சுழி உந்தியாகவும் , தாமரை மலர்கள் கண்களாகவும் 
பாசி கூந்தலாகவும் சக்கரவாகம் ( அன்றில் ) பறவை முலைகளாக 
வும் , நுரை நகையாகவும் தம்முன் அமைத்துக் கொண்டு , 
கோடைக்குப் பயந்து ( நீர் அற்று விடுமென அஞ்சி ) எதிர் 
காலத்துக்கே வேண்டுமென்று கருதி விதை எடுத்து வைத்தாற் 
போல தண்ணீரைக் குடங்களில் வைத்து பாதுகாத்து உதவும் 
நீரரமகளிர் ( ஜலதேவை ) கள் என்னும்படியாக வேனிற்பந்தலில் 
இள நங்கையர் இருந்தனர் . 


( சுழி தாமரை முதலியவற்றைத் தம் அவயவங்களில் தாங்கிய 
ஜலதேவதைகள் வரம் ஈந்தாற்போல வருவோர்க்கு தண்ணீர் 
தந்து உயிர் தரும் நங்கையர் வேனிற்காலத்து தேவதைகளாகவே 
தோன்றுவர் என்பது கருத்து . ) 

II - 57 


102 


சீ 2 . செக குல்கி மறுகு சொச்சின ஜஹ்னுரவிஜல 

சரணி மல்லெல தோடி ஜட லு மெறய , 
வலிசன்னு கொமரு ம்ருச்சிலின திம்மனு தெறங் 

குன முஞ்சு கரிக காகுல முனுங்க . 
தா ரலோ தோசு கன்த ளுகுலு வாசிதோத் 

பலபத்ர பதன சம்ப்ராந்தி ஒச - க ? 
தெலிமோமு பச மெச்சி தலயூசுடெறிகிமா 

னக நவ்வு நேர்பு டெந்த முல கரப , 


தே . தெறவலிடு நீரு வோயு பந்தி ரிய சேரி 

யவல கொறகாக பிச்சு குண்டை யனங்கு 
டனுபுகொண சொச்செ கல்லகுட்டமர வாரி 
கத் வகு லு லாசியிடு விடி யமுல பேர 


| -58 


ச . தொடி பட்ட 2 அம்மலக்கலனி தூலுசு தீனத 

தோ யிலொக்கு சுன் 
வடமறி தேர தேரே அலவாக்யமு லென்னக , மோமு குப்பலுன் 
கடு கொணுகக்ஷ் தீப்துலு எகா தி க கன்கொ னு 

சிட்டகம்பு த்ரா 
குடு கனி சன்னலன்னகிரி க்ரோல்பக பாந்து 

ப்ரபாப்ரபாலிகல் | --59 


103 


வெம்மைக்காற்றாது மறைவிடம் தேடிய கங்கையும் யமுனை 
போல மல்லிகைப் பூச்சூடிய சடை ( கூந்தல் ) கள் தோன்றவும் . 
வட்டமுலை 

அழகினைத் திருடியது ( முலைகட்கு குடம் 
உவமையாதலின் ) அதனை மீண்டும் தருக என்று சோதித்திடல் 
போல பெரிய பானைகளில் ( நீர் மொண்டு தரும் ) அகப்பைகள் 
( துழாவிய படி ) உள்ளே மூழ்கினவாகவும் . 

நீரின் தாரையில் தோன்றும் கண்களின் பளபளப்பு , 
வாசனைக்காக இட்ட ஆம்பல் மலரிதழ்கள் , வீழ்ந்துள்ளனவோ 
என்று மயங்கச் செய்யவும் ஒளிமிக்க முகத்தழகை மெச்சி தலை 
யசைக்கும் ) நீர் குடிக்கும் வழிப்போக்கர்கள் ஊற்றுகின்ற நீர் 
போதும் என்று குறிப்பிடுவதற்கான சைகையாகக் கருதாமல் 
தலையசைப்பினை தம் அழகினை மெச்சித்தான் என்றுணர்ந்து ) 
நிலையறிந்து ( நீர் ஊற்றுதலை ) நிறுத்தாமல் , நகை புரியும் சாது 
ரியத்துக்கு 

மனங்கரையவும் ஆக உள்ள நங்கையர்கள் உள்ள 
வேனிற் பந்தலில் , மன்மதன் வேறிடங்கள் செல்ல இயலாத 
வனாகி போலி அதிகாரங்காட்டி வழிப்போக்கர்கள் அந்நங்கையர் 
அழகில் ஈடுபட்டு அன்புடன் தரும் தாம்பூலம் என்கின்ற சுங்கம் 
வரி ) பெற்றவனாக இருந்தான் . 

II - 59 


( முதலில் தாகத்தால் களைத்துத் ) தள்ளாடியவாறு வந்து 
அம்மா அக்கா ! என்று கிறங்கியவாறு பரிதாபமாக வந்து கை 
குவித்து ( நீர் ஊற்றியதும் ) தாகம் தீர்ந்து களைப்பு தீர்ந்து 
விடவும் , தாம் முனபு கூறிய ( அம்மா , அக்க என்ற ) சொற்களைத் 
கணிக்காமல் , முகமும் , முலையும் , கக்கங்களும் ஏற இறங்க 
பார்த்தபடி குடிப்பதுபோல பாவனை செய்யும் 

ஒரு வரிப் 
போக்கனைப் 

நீர்வார்ப்பது போல 
நீரொழுகுமாறு தந்தபடி தமக்குள் குறிப்பாக சைகைகள் மூலம் 
சிரித்துக் கொண்டார்கள் 

II - 59 


பார்த்து , 


சன்னமாக 


காதா சப்த சதி பாடலின் சாயல் இதில் 

உள்ளது 
இப்பாடலைத் தழுவிய அப்பய தட்சிதரின் அலங்கார மேற்கொள் 
சுலோகம் . 

யதோ ஊர்த் வாக்ஷ பிபத்யம்பு . 
பதி கோ விரலாங்குலி : 
த தா ப்ரபா பாலி காபி தாராம் 
விதனுதேதனும் . 

மேலே பார்த்தவாறு தண்ணீர் குடிக்கும் வழிப்போக்கன் 
விரல்கள் நெகிழவிட்டு நீர் குடிப்பதுபோல இருப்ப , வேனிற் 
பந்தல் நங்கை கூட நீர் ஒழுக்கினை மெல்லிய தாக்கி இன்னும் 
மெலிதாக்கி ஊற்றினாள் . 
( இருவரும் பிறர் அழகினை 

கூடக் கொஞ்ச நேரம் 
இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தண்ணீரைச் சிந்தவிட்டு 
நேரம் கடத்தினான் . அவளும் தண்ணீர் சிறிது சிறிதாக ஊற்றி 
நேரம் மிகுவித்தாள் என்பது கருத்து . ) 


காண 


104 


எண்ட 2 


தே . எசகு? கட்டாவி க்ரிய ஆவிரெகயை பகடி 

உடு காறகுண்டு ? பூமண்டலமுன 
பொலிசெ மாபட பண்டு ? வென்னெல சகோர 
போதவிததிகி சூபட்டு வோசி னட்டு 


II - 60 


சீ . பவலெல்ல தீர்கி கரம்புவு சல்லு போராட 

னலசி , ம்ருணாளிகா ஜட முலைன 
பா ஹூவுல் தமது கூர்பரமுல கெது ருகா ? 

மலசி மூபுல கரதலமு லுனிசி , 
ப்ரால்மாலி மிகுல ஆர்பனி கம்ம க்ரொம்முடி ? 

தனிமொக்க விரவாதி தண்ட விரிய , 
தௌ த கந்தா மோதி 3 ஸீதல ச் தனமுலு 

வொந்த கௌகிள்ளதோ போரைகில்லி , 


தே . நாரிகேளாச வபு தீபுடூரு பொலய , 

வலிபெயொண்டொல் லெதோ உரச் த லுல கூர்கு 
ப்ரியல வேகுவ தொட - எச்சரிஞ்சி கலசி 
ரெலமி தன்யுலு தற்பி வென்னல பயள்ள 


II - 61 


ச . ஹ்ருதயமு லெப்புடுன் க தியகேதறசௌ 

வெட கௌகி லிந்தலுன் 
கதிரெடு ? மேலு கார்யமுல கல்கக மாடலயந்தெ கல்கு பென் 
சது ” ருலு வட்டிஸைத்யமுலு சாலக னம்பயி மண்டுவேச வின் 
பொத லக ’ நில்செ தம்பதுல பொந்து லனார்யுல பொந்து 

கைவடி " ன் II - 62 


105 


தோசைக்கல்லில் மாவு ஊற்றியதும் கிளர்ந்த ஆவிபோல 
நீராவிப்புகை எழவும் , பகல் வெயில் ஆறாத பொழுதே காய்ந்த 
கல்போல உள்ள பூ மண்டலத்தில் இரவில் நிலவு பொழிவது 
சகோரப்பறவைக் குஞ்சுகட்டு மெல்லியதாக தோசை சுட்டுத் 
தந்தது போல இருந்தது . 

II - 60 


பகல் முழுதும் வாவியில் புனல் விளையாட்டில் பொழுதைக் 
கழித்துக் களைத்தும் , தாமரைத் தண்டு போலக் குளிர்ந்துவிட்ட 
தோள்களை முழுங்கைகட்கெதிராக வளைத்து கைகளைத் 
தழுவியவாறு , சோம்பலினால் நன்கு ஆறலிடாத மணம்மிக்க 
கூந்தலில் மல்லிகைப் பூக்கள் மலர . கழுவியும் சந்தன மணம் 
மிகுந்துள்ள குளிர் முலைகள் பொருந்த தழுவியும் , புரண்டும் , 
தென்னங்கள்ளின் இனியநெட்டுயிர்ப்புகள் உண்டாக , மெல்லிய 
ஒற்றைத் துகில் அணிந்து மார்பில் துயிலும் தம் நங்கையரை 
விடியலில் தொடை நெகிழ்த்தி எச்சரித்து பால் வெண்ணிலாவில் 
பாக்கிய சாலிகளான இளைஞர்கள் நிலா முற்றங்களில் கலந்து 
மகிழ்ந்தார்கள் , 

| [ -61 


நெஞ்சம் ( வெம்மையின் உருக்கத்தால் ) இணைபாராமல் 
வெட்டி அரவணைப்புகளுடன் , மேலான செயலில் ( கலவியில் ) 
ஈடுபடாமல் வீண் பேச்சுக்களிலே பொழுதைப் போக்கி , வெறும் 
தன்மை மிக்க உபசாரங்களாலும் கொடும் வேனிற்காலத்தில் 
பண்பாடில்லாதவர்களின் கூட்டுறவு போல தம்பதியர்கள் 
கூடினர் . 


( நெஞ்சமிணையாத செயலற்ற பேச்சுக்கள் உடைய நட்பு 
பண்பாடிலார் நட்பு ஆதலின் வேனிற்காலக் கலவிக்கு உவமிக்கப் 
பட்டுள்ளது , ) 

II - 62 


106 


உ 
. 


தீலகுகந்து வெம்படி னெ தெம்மெரலுன் ரவி தீப்தி கல்கி பா 
தாளமு பட்டுசுண்ட தமதாவுலு ம்ருச்சில பட்டியோஷதீ 3 
பாலுன கப்பகிஞ்செனன பைசு ? ரபி 3 ஸ்வசன 

னம்பு 

நிஞ்செ . காந் 
தாலச வக்த்ரசீ ம விடுலார்சுனு ஸீரபு தாளவ்ரிந்தமுல் II - 63 


ச மசி கதா வ ஸிஷ்டமகு ? சந்தன ஸைல ச மீரணம்பு க்ருத் 
ரிமக தி இந்த் ரஜாலமுன தே தொட கெ " ன்பு விதாள 

வ்ருந்தஜா 
ல மூலதி மாயயௌடகு தலம்ப ததீய மயூரபிஞ்சி கர 
ப்ரமணமெகா- ஜிகாதெ நக ரம்பு ன அட்டிகடி ந்தி 

வேச வின் II - 64 


3 


தே . அட்டி வேச வி பெட்டி தம்பு வெட்ட கதன 

ஹச் தமு செமர் சி சாரெகு லச் தகம்பு 
து : சி - கிலக காதெ சவரிம்ப வஸமுகாக 
புஷ்பபா ணுனி செறகுவில்புட - மி படி யெ 


II - 65 


107 


வேனிற்காலத்தில் 

அடங்கிக் 

கிடக்கும் மன்மதனைத் 
தொடர்ந்து தென்றலும் , வெயிலுக்காற்றாது பாதாளம் புக 
முனையவும் , ( இளைஞர் தம் காதலியர்கட்கு ) வெட்டிவேர் 
கட்டிய பனையோலை விசிறிகளால் வீசும் காற்று பெண்டிர் 
முகத்தில் படுவது 

எப்படியிருந்ததென்றால் ( வெட்டிவேர் 
மருந்தாதலின் , மருந்துக் கதிபதி சந்திரன் ஆதலாலும் ) வெட்டி 
வேர் தன் மணத்தைத் திருடிய காற்றினை தம் தலைவனாகிய 
சந்திரன் ( பெண்டிர்முகம் ) பால் ஒப்படைத்தது போலத் 
தோன்றுகிறது . 

II - 63 


. 


நகரில் அத்தகைய கடுமையான வேனிலில் சந்தனமலைத் 
தென்றல் அழிந்து புகழ் ( கதை ) மட்டும் மிஞ்சியதாகி விட , அதை 
செயற்கையாக இந்திரஜாலமந்திரவாதி கொண்டுவந்தாற்போல 
விசிறிகள் காற்றைக்கொணர்ந்தன . விசிறி மாந்திரிகம் செய்கிறது 
என்பதற்கு அதில் மயிற்பீலி சூட்டியிருப்பதுவே சாட்சியாகும் 
அல்லவா ? 

II - 64 


( மந்திரவாதி மயிற்பீலி வைத்திருப்பது மரபு . ஆதலின் 
விசிறிக்கு மயிற்பீலி வைத்ததை 

உவமிக்கப் 

வ் விதம் 
பட்டுள்ளது . ) 


அத்தகு கொடுமையான வெக்கையால் மன்மதனின் கைகள் 
வியர்வைமிகுதலால் பிடிநழுவி அடிக்கடி பூமியில் வீழ்ந்த 
கருப்புவில் எனும்படியாக அக்காலத்தில் கரும்பு பக்குவத்திற்கு 
வந்தது . 

II - 65 


108 


ம . தருணுல் தல்லியொறன் குசம்பு லுனுபன் தச்சை 

த்யமுல்தீ முலை 
பெரரேபன் சனுதெஞ்செ காக ! ரவி தீப்தின் க்ருங்கி 

பாதாளக 
ஹ்வரமுல் தூறின வாரி நீயது கு த்ராள்ளா தெச்சு ? 

நாதீர்க தச் 
சிரக்ருஷ்டின் கனுநட்டி ஸைத்யமலரிஞ்சென் நூதுலந்த த்தறின் 

II - 66 


ம . 


ச்வநிதானோக்ர நிதாக3 வைக ரினெ யூஷ்மன் 

மல்லிகல் காமினீ 
கனதா ? நீலகசாக்ரபங்க்தி நெறியல்கா ? பாபகா பாடலல் 
கனதன் தேனிய சோன கூர்செ , அதியௌகா நாபயுன் 

நிர்னிஷம் 
புனு தோபுட்டுவுலய்யு வேர்பட குணம்புல் சூபகா? 

சூட மே II - 67 


ஸா . தாருண்யாதிக சூத தூத்ன பலயுக்தை லாபிகாரச்வனத் 
தாராதூ பித ஸுஷ்யதம்பு” ஹ்ருத மாத்ச்யச்சே த பாகோத் 

க தோத் 
காரம்புன் கனரார் சுபோ குலைகு சந்த்யா வேளலன் 

கேளிகாந் 
தாராப்யந்தர வாலுகாச் தி த ஹிமாந்தர் நாரிகேளாம்பு வுல் 

II - 68 


109 


இளமங்கையர் கைப்பிடிச்சுவல் முலை வைத்து ( குனிந்து ) 
நீர் இறைக்கவும் , கதிரவனின் வெயிலுக்கு அஞ்சி பாதாள குகை 
களில் ஒளிந்து கொண்ட குளுமை . 


( வேட்டைக்காரன் பழக்கிய விலங்கு , பறவைகள் மூலம் 
அதன் இனத்தைப் பிடித்து விடுவதுபோல ) இந்த முலையின் 
குளுமைதான் மேலே கொணர்ந்தது அல்லாமல் முடிச்சுப்போட்ட 
கயிறுகளா கொண்டு வரமுடியும் ? எனுமாறு மிகுந்த முயற்சியால் 
காணப்பட்ட தண்ணீரின் குளுமை கிணறுகளில் அக்காலத்தில் 
மகிழ்வூட்டியது . 


" கூபோதகம் வடச்சாயா தாம்பூலம் தரூணிகுசௌசீத்தாலே 
பவத்யுஷ்ண முஷ்ணகாலேது சீதல என்ற சுலோகப்படி கிணற்று 
நீர் , ஆலமர நிழல் தாம்பூலம் , களிர் முலைகள் , குளிர்காலத்தில் 
வெம்மையும் , கோடை காலத்தில் குளுமையும் தருமாதலின் 
முலைகளின் குளுமை தான் கிணற்றின் குளுமையை மேலே 
கொண்டுவந்ததாகக் கற்பனை . ] 

11--66 


தனக்குக் காரணமாகிய கோடையைப் போலவே சூடுடைய 
மல்லிகை மலர்கள் இளநங்கையரின் கருங்கூந்தலை பிளவுகளாகப் 
பிரித்து விடவும் , பாதிரிப் பூக்கள் மிகுதியினால் பூந்தேன் 
சாரலாகிச் சிந்தி அக்கூந்தலை இணைவித்தது ( ஒரே காலத்து 
உதித்த மலர்களில் வேறுபாடுண்டாகுமோ என்றால் ) அது சரித் 
தான் . ஒரே கடலில் பிறந்த நஞ்சுவும் அமுதமும் வேறு வேறு 
பண்பு களைக் காட்டக் காண்கிறோம் அல்லவா ? 

11--67 


( மல்லிகை , பாதிரிப் பூக்கள் கோடையில் மலர்வன . ) 


மாவின் ( பிஞ்சு , காய் , செங்காய்- பழம் ) இளமை 

ளமை கடந்த 
( குழந்தைமை , இ ளமை , வாலிபன் , முதுமை எனும் நான்கு மனி 

த 
நிலைக்குவமை ) புதிய பழங்களோடு நன்கு எண்ணெய் 

ஊற்றி , 
ற ஒலியுடன் தாளிதம் செய்து , வற்றிய நீரோடு கூடிய 
மீன் துண்டங்களும் நடுப்பகலில் உண்டு அது சீரணிக்கும்போது 
உண்டாகும் ஏப்பம் வரவே அதன் துவர்ப்பு அட 

அதன் துவர்ப்பு அடங்குவதற்காக 
மாலை நேரத்தில் பூந்தோட்டத்தில் மணலில் 

வைக்கப்பட்ட 
தேங்காய்களின் இளநீர் பருகி , அங்குள்ள மக்கள் இன்பம் 
அனுபவித்தனர் . 

II - 68 


110 


க . க்ரோமக் ராமம்புன ஒக 

சா மந்துனகிடின சலுவ சப்பரமுலுதன் 
பைமேதினி கும்படிலோ 
தாமரலுன் போலெ அட்டிதறி ஒப்பாரென் 


II - 69 


தே . தோட பக லுண்டி மல்லெலு துறிமி ,காவு 

லமர மாபைன இக்ஷ யந்த்ரமுலு கொய்ய 
சேருப்ரஜ வொல்செபாவி வ்ருஷ்டிகிளி க்ருட்டு 
தோ மதுரிமேச்ச டிகு எர்ர சீமலனக ? 


II -- 70 


பரதேஸி விப்ருடு 


க . அப்பெனு வேச வி விப வழு 

விப்புகள் தன்னகர நிகட வ்ருஷகிரி ஹரிகின் 
தெப்ப திருநாள்ளுரா முத 
மொப்பன் பரதே ஸி விப்ருடொ க்கடு பக்தின் 


II - 71 


க . 


1 


சே "விஞ்சி போவுதறி மது 
ராவிப் வழு சூட வச்சி ஸ்ராந்திமெயின் மா 
பாவைக நீட க்ருத சம்த் 
யாவிதியை ந்ருப் புரோஹிதா வாச முனன் 


II - 72 


- 


ஊ 


ஊரூர்க்கு குறுநில மன்னர்கட்கிட்ட வேனிற் பந்தல்கள் , 
குளிர்மைதந்து , உலகம் என்னும் 

அடுப்பில் பூத்த தாமரை 
மலர்கள் போல அக்காலத்தில் திகழ்ந்தன . 

11-69 


பகலெல்லாம் தோட்டத்தில் இருந்துவிட்டு , 

மாலையில் 
மல்லிகைப் பூக்களைச் சூடியவாறு காவியுடையுடுத்திய குடியான 
வர்கள் கரும்பாலைக்கு ( கருப்பஞ்சாறு பருகுவதற்காக ) 
வருவதைக் காணின் , இனிவரும் மழைக்கு அஞ்சி முட்டைகளோடு 
இனிப்பை நாடும் செவ்வெறும்புகள் போலத் தோற்றும் . || -70 


அயல் நாட்டந்தணன் 


அந்த கொடும் வேனிற்காலத்தில் வைபவத்தோடு அந்நகருக்கு 
அருகே உள்ள ( அழகர்கோவில் ) சுந்தரத்தோளுடையார்கோவில் 
தெப்ப உற்சவத்திற்கு வந்த அயல் நாட்டு அந்தணன் ஒருவன் 
பக்தியோடு . 

|| -71 


சேவித்து செல்லும் போது மதுரை நகரின் செல்வச் செழிப் 
பினைக் காணும் வேட்கையுடன் திரிந்து களைப்பு நீங்க வைகை 
நதியிற் குளித்து மாலைச் சந்தியாவந்தனம் முடித்துவிட்டு 
மன்னனின் புரோகி தனுடைய ல்லத்திற்கு முன்பு || -72 


112 


சீ 2 . பரிபக்வ சுரபி ரம்பா பாலம்புல தோட , 

தளமெக்கு பனச பென்தொ லல தோட 
க்ருத பிண்ட நிய கர்கரீகண்ட முல தோட , 

பலுதெறங்குல மாவிபண்ட் - ல தோட . 
கோச் தனீ ம்ருது கு ளுச்ச ச்தோமமுல தோட , 

கப்புலேறின வட - ப்ரப்பு தோடம் , 
சு மதுர ச்தூ ல தா டிம பீ ஜமுல தோட , 

தனுபாரு ரச தா டி க நெலதோட , 


தே . பானம்ப திது லகிட்ட தானு க்ரோலி , 

அர்சனாத த்த சந்தன சர்ச தேலி 
விருலுசி க 2 தால்சி கர்பூர வீடி சௌரு 
கொட்டுசு த்விஜுண்டு வென்னெல பிட்டுகாய 


II - 73 


தே . மாத்ரச " ஞ்சி தலாடலா? மார்க வேதி , 

ஒக்க டார்யலு , கீ தலொண் டொ கடு தரசு 
பா ஷிதம்பு லுகா , தோடி ப்ராஹ் மணௌக ? 
முடிபு போககு ச துவ , பருன்ன வேள 


11-74 


ராஜு போ கிசனி கடகு போவுட 


சீ . பன்னீடிதோ கதம்ப மு சேசி 2 பூசின 

ம்ருக நாபிபேச ராசநக ரு தெலும் , 
பாடலாநிலமு லார்பக தபாரபு ஜுங்கு ? 

லலருதாவிகி மூகு அளுல ஜோப , 
கர்ண டோலா மௌக்தி கச்சாய லெக ப்ராகு 

உருஹார ருசுல த்ரச் தரிகி தன்ன 
ஸஸிகாந்தி செங்கா விதஸிலி மலஞ்சின கேல 

ச் வர்ணத்ச ருவு வாடி வாலு மெறய , 


தே , மெலதயட பழுதே சரண்மேருவனக , 
தலவருலு கொந்த றொலசி முங்கல ஜனங்க , 
அர்தி ரத்யாந்த ராந்த ஃ புராந்தரமுன 
போகினீ சங்க திகி ராஜு போவுசுண்டி 


2 


|| --75 


113 


பரிபக்குவமான மணம்மிக்க வாழைப்பழங்களுடனும் , பருத்த 
பலாவின் பெரியசுளைகளோடும் , கட்டி நெய்த்துண்டுகள் போன்ற 
கண்டசக்கரையுடனும் , 

பல்வகையான மாம்பழங்களோடும் , 
திராட்சை , மென்குலைகளோடும் , தோல் நீக்கிய பாசிப்பயி 
றுடனும் , இனிய மாதுளை விதைகளுடனும் , அன்னமிட்டு 
பானகந்தரவும் விருந்தினரோடு தானும் 

உண்டுகளித்து , 
சந்தனம் பூசிக்கொண்டு தலையில் பூச்சூடி , வெற்றிலைக் கற்பூர 
முடன் மென்று அந்த அந்தணன் நிலாக்காயும் நேரத்தில் || - 73 


( தான் கொணர்ந்த ) பையை தலையணையாக வைத்து வழித் 
திண்ணையில் படுத்து , ஒருவன் பாட்டும் ஒருவன் கீதையும் பாட 
தான் சில நீதி சுலோகங்களைக் கூறிக்கொண்டு பொழுதைக் 
கழித்தவாறு இருக்கும்வேளையில் . 

11--74 


அரசன் கணிகையிடம் செல்லல் 

{ 


பன்னீரோடு பரிமளதிரவியங்கள் கலந்து பூசிய கஸ்தூரியின் 
மணம் , அரண்மனையைச் சார்ந்தவன் என்று தெரிவிக்க , 


பாதிரிப் பூமணத்தென்றல் அசைப்ப தலைப்பாகையில் உள்ள 
குஞ்சங்கள் அசைந்து பூ மணம் நாடிவந்த வண்டுகளை ஓச்ச , 


காதில் ஊஞ்சலாடும் முத்துக்களின் ஒளி , மார்பணியான 
முத்துமாலையின் மேலேறும் ஒளியை கீழே தள்ளிவிட , 
சந்திரனின் நிலவொத்த செங்காவி 

உருமாலையுடைய 
கையில் தங்கக் கைப்பிடி போட்ட கூர்வாள் ஒளிர , 

பெண் அடைப்பைதர , முன்னும் பின்னும் மெய்க் 
காவலர்கள் வர , நடமாடும் மேரு மலைபோல நடுவழியில் 
ரண்டாவது அந்தப்புரம் போன்ற மாளிகைக்கு தனது காமக் 
கிழத்தியிடம் கலந்தின் புறச் சென்று கொண்டிருந்த அந்த 
பாண்டிய மன்னன் 

II - 75 
8 


114 


. 


வினியெ நெலல் சதுர்த் வயினி வ்ருஷ்டி தினாளிகி . 

ராத்ரிகைதிவம் 
பு ன , ஜரகை வயச்சுனனு , பூனி , பரம்பு ன கிப்புடு த்யமம் 
பனுவுக சேயகா வலயு னஞ்சு புரோஹித தர்ம மாத்ம கீல் 
கொன அலவிப்ரு டாத் விஜுல லோன சுபாஷிதமுன் 

படிம்பகன் || -76 


. 


வினி , தத்க்ரந்தாசர்தமு நெம் 
மனமுன ஊஹிஞ்சு , தெலிசி , ம்ரான்படி 2 , கட குன் 
தன மோச முனகு பயபடி ?. 
ஜனபதி அடுசனக நிலிசி . சந்தாபமுனன் 


|| -77 


உ . எக்கடி ராஜ்ய வைபவமுலெக்கடி போ க மு லேடிசம்ப்ரமம் 

பக்கட ! புத்புத ப்ரதிமமைன ஸரீரமு நம்மி மோக்ஷபுன் 
சக்கிக ணிம்பகுண்டி , யுகசந்துல நில்சியு , காலுசேதிபல் 
த்ரொக்குல நம்மனு ப்ரப்ருதுலுன் துத 2 ரூபறகுண்டம் 

நேர்சிரே ? 

|| -78 


115 


ழைக்காலமாகிய நான்கு மாதங்கட்கு மற்ற எட்டு மாத 
காலத்திலும் , இரவுக்காக பகலிலும் , முதுமைக்காக இளமை 
யிலும் , பரலோகத்துக்காக இக லோகத்திலும் ( எச்சரிக்கையாக 
இருந்து வேண்டியவற்றை ) முயற்சித்தல் வேண்டும் என்ற 
பொன்மொழியை ( சுலோகத்தை ) அந்த அந்தணன் எதிர்கால 
நலன் கருதும் நீதியை மற்ற அந்தணர்கள் மனம் கொள்ளும்படி 
சொன்னதைக் கேட்டான் . 


[ " வர்ஷர்த்தமஷ்டௌப்ரயதேத மாஸான் 
நிசார்த்தம் அர்த்தம் திவஸே யதேத 
வார்த்க்ய ஹே தோர் வயஸா நவேந 
பரத்ர ஹேதோரிஹஜன்மனாச 


என்ற வடமொழிச் சுலோகத்தை அந்தணன் கூற பாண்டிய 
மன்னன் கேட்டான் என்பது கருத்து . ] 

II - 76 


கேட்டு , அச்செய்யுளின் பொருளை மனத்தில் நினைந்து 
புரிந்து , மயங்கி , முடிவில் தன் அறியாமைக்கு அஞ்சி , மன்னன் 
( காமக்கிழத்தியின் மனையின் ( அப்) பக்கம் செல்லாமல் நின்று 
வருத்தத்துடன் 

II - 77 


என்ன 

அரசவைபவங்கள் ? என்ன போகங்கள் ? என்ன 
விரைவு ? அந்தோ ! நீர்க்குமிழி போன்ற இவ்வுடம்பினை நம்பி , 
மோட்சத்தை ( வீடுபேற்றை ) எண்ணாமலிருந்தேன் ! யுகங்கள் 
முழுதும் இருந்த மனு முதலானவர்கள் கூட இறுதியில் காலனின் 
கைப்பட்டு அழிவதிலிருந்து தப்பிக்க முடிந்ததா ? 

II - 78 


116 


க . 


உன்னட்ல யுண்ட அத்தரி 
கின்னருலனு நாவ சேர்சுக்ரிய வெச தாபோ 
குன்னட்ல யுண்டி காலம் 
புன்னருலகு வயசு 2 புச்சி மோச- மு தெச்சுன் 


|| -79 


ச . ச கருநலுன் புரூரவு த்ரிஸங்குசு- துன் புருகுத்சு " கார்தவீர் 
யுக யு ப்ருது ன் பகீரது சு ஹோத்ரு ஸிபின் பரதுன் ; 

திலீபுனின் 
ப்ருகு குலு யௌவனாஸ்வு ஸஸிபிந்து அனங்குனி 

அம்பரீஷு , பூ 
ருகு ருனி ரந்தி ராகவு மருத்துனி காலமு கோலு 

புச்சதே 

|| -80 


. 


கானதடிச்சல மகு ராஜ் 
யானந்த மு மரகி 2 இந்த்ரியா ராமுடனை 
போனிந்த னுண்டி பரலோ 
கானந்தம் புனகெ யத்ன மாபாதிந்துன் 


|| -81 


. 


வர்க த்ரயபரத முஹுச்3 
ச்வர்க 2 க்ஷமா மத்யமாத்வ ஜங்கா லகதா 
துர்க" தியு ஒல்ல ; மறி அப 
வர்க - து டே - வேல் பெறிகி வானிப் ஜிந்துன் 


|| - 82 


* 117 


போகாதது 


இருந்தாற்போலிருந்து அக்கரைக்குச் சேர்க்கும் நாவாய் 
( படகு ) போல 

மனிதர்களை விரைந்துதான் 
போலிருந்து காலம் ஆயுளைக் கழித்து மோசம் ( மரணத்தை ) 
செய்விக்கும் 

II - 79 


சகரன் , நளன் , புரூரவன் , அரிச்சந்திரன் , புருகூதன் , கார்த்த 
வீரியார்ச்சுணன் , கயன் , பிருது , பகீரதன் , சுகோத்திரன் , சிபி , 
பரதன் , திலீபன் , பரசுராமன் , யௌவனாஸ்வன் , 

சசிபிந்து , 
அசங்கன் , அம்பரீடன் , யயாதி , ரந்திதேவன் , இராகவன் மருத்து 
முதலிய மன்னன் மன்னர்களை எல்லாம் காலம் தன் பால் ஆக்கிக் 
கொள்ளவில்லையா ? 

- 80 


ஆதலினால் , மின்னல் போன்ற நிலையற்ற அரசபோகங்களில் 
மூழ்கி புலனின்பங்களில் திளைக்க மாட்டேன் . இனிமேலாவது 
மறுமை இன்பத்திற்காக முயல்வேன் .. 

- 81 


( அறம்பொருள் இன்பம் ஆகிய ) முப்பால் தன்னில் முயன்று 
சுவர்க்க நகரங்களில் உழலாமல் , வீடுபேற்றை எந்த தெய்வம் 
தருமோ அவனை அறிந்து வழிபடுவேன் ". 

II - 82 


118 


அனிதலசிமெச்சி , அவ்விப் 
ருனிகின் வீடிகரண்ட முன முத்ரிதமை 
யுனிசின ஒகமுடு பார 
க்ஷனிசே இப்பிஞ்சிநகரு சொச்சி நிஸிசனன் 


|| -83 


க . கொலுவை பஹூச மயம்புல 

மெலகெ டு கோவிதுல கூர்சி மீமீ ஸாச்த்ரம் 
புலலோ எவ்வடு மோக்ஷம் 
பெலயிஞ்சுனோ சூசி நிஸ்சயிம்பு ட டஞ்சுண் 


II - 84 


தே . வாத மொனரிஞ்சி கெ " லிசிதத்வம்பு தெலுபு 

வானிகனி பீரபுவ்வுல போனி டங்க 
சா லவாடுலு நிஞ்சி ஆச் தானி கட்ட 
காலசர்பமு க தி வ்ரேலு ஜாலெசூசி 


|| - 85 


ஹருனொகடன, உமனொகட ன . 
ஹரினொகட ன , ஸிகி னொகட ன , அர்குனொகட னன் 
கரிமுகு னொகட ன , ரஜநீஸ் 
வருனொகடன னஜுனொகடன வாதைன தறின் 


|| -86 


119 


என 


நினைந்து , மெச்சி , அவ்வந்தணனுக்குத் தாம்பூலத் 
தட்டோடு பொற்கிழி ஒன்றை காவலர் மூலம் கொடுக்கச் செய்து , 
பின் நகரை யடைந்து இரவு கழிந்ததும் 

II - 83 


கொலுவிருந்து , பல்வேறு சமயவாதிகளையும் சித்தாந்த 
பண்டிதர்களையும் ஒன்றுகூட்டி " உங்கள் உங்கள் சாத்திரங்களில் 
யார் மோட்சத்தை 

அடைவிப்பான் 

என்பதை 

ஆராய்ந்து 
நிச்சயிப்பீர்களாக " என்றான் 

II - 84 


வாதம் செய்து ( பிறன் மதம் மறுத்துத் தன்மதம் நிறுவி ) 
வென்றவர்கட்கு என்று பீர்க்கம்பூவைப் போன்ற பொற்காசு 
களை நிறைத்து ஆஸ்தான மண்டபத்தில் பொற்கிழியைக் கட்டித் 
தொங்கவிடவும் கருநாகம் போன்று தொங்கும் கிழியைக் 
கண்டு 

II - 85 


ஒருவன் சிவன் எனவும் 

எனவும் ஒருவன் உமை எனவும் ஒருவன் 
இந்திரன் எனவும் ஒருவன் அக்னி எனவும் , ஒருவன் சூரியன் 
எனவும் ஒருவன் சந்திரன் எனவும் , ஒருவன் கணபதி எனவும் 
ஒருவன் பிரம்மன் எனவும் விவாதமானது அச்சமயத்தில் II - 86 


120 


தே . வில்லிபுத்தூரிலோ அல்ல விஷ்ணுசித்து 

ட - துல துலசீ சுகந்தி மால்யமுனு மூல 
மந்த்ரமுன அக்கு சேர்பபோ மன்னனாரு 
தா ரமது ரோக்தி அவ்வித மானதிச்சி 


II - 87 


உ . நேடு , மஹாமதி , மது ர நீவுரயம்புன சொச்சி , அந்து பாண் 
டீ டு தி வாண முன்னெறய நிஞ்சின ப்ரேலெடு ? 

துர்மதா ந்து லன் 
போடி மிமான்சி , மன்மஹிமமுன் ப்ரகடிஞ்சி ஹரிம்பு 

ஸுல்கமுன் 
வாடு னு ரோசினாடி ஹமு வைஷ்ணவுகா ஒனர்பு 

சத்க்ருபன் II - 88 


தே . அனின வட வட வட கி சாஷ்டாங்க மெறகி 

சம்மதா ஸ்ருலு புலகலு மும்மரிம்ப , 
வினய வினமித கா த்ருடை விப்ரவருடு ? 
வென்னுனகு பக்தி இட்லனி வின்னவிஞ்செ 


II - 89 


ஸா . ச்வாமீ , நன்னு இதஃ புராபடி ! தஸாச்த்ரக்ரந்த 

ஜாத்யந்து , ஆ 
ராம க்ஷமாக னன க்ரியா கரக னித்ர க்ராஹி தோத் யத்கிணச் 
தோமா ச்னிக் த கருன் பவத்ப வனதா சு ன் வாதிகா 

பம்பு சேர 
பூ மீப்ருத்சபா ஓடமைன அயஸம்புல் மீகு காகுண்டு னே ? 

II -- 90 


121 


திருவில்லிபுத்தூரில் உள்ள விஷ்ணு சித்தர் ( பெரியாழ்வார் ) 
துளசிமாலையும் மூல மந்திரமும் மார்பில் அணிவிக்கப் போகும் 
போது மன்னார் ( திருமால் ) இன் மொழிகளில் ( மதுரை சம்பந்த 
மான செய்திகளை ) விவரித்து இவ்விதம் ஆணையிட்டார் II - 87 


பேரறிவுடையோய் ! இன்று நீ மதுரைக்கு விரைந்து சென்று 
அங்கு பாண்டியன் அவையில் நிறைந்து ஏதேதோ பேசுகின்ற 
செருக்குற்ற குருடர்களின் திறல் அடக்கி , எனது பெருமையை 
வெளிப்படுத்தி , பொற்கிழியை அறுத்துக்கொண்டு வருக அவனும் 
( மன்னனும் ) இவ்வுலக இன்பங்களை வெறுத்துள்ளான் . அவனை 
அருளோடு வைணவனாக்குயாக 

11--88 


எனவும் , கடகடவென நடுநடுங்கி சாட்டாங்கமாக வணங்கி , 
ஆனந்தக் கண்ணீர் பெருகிட , புளகமுற , அடக்கத்துடன் , 
அவ்வந்தணன் (விட்டுசித்தன் ) 

திருமாலிடம் 

பக்தியுடன் 
இவ்விதம் விண்ணப்பித்தான் 

|| - 89 


" சுவாமி இதற்கு முன்பு படித்தறியாத , சாத்திர நூல்களைக் 
கற்றறியாத என்னை , பூந்தோட்டத்தில் மண்ணைத்தோண்டி 
கடப்பாரை , மண்வெட்டிகளைப் பிடித்து காய்த்துப்போன கைகள் 
உடையவனும் , தங்கள் கோவிலில் வாழ்பவனுமாகிய என்னை 
வாதம் செய்ய அனுப்புவீர்களேயானால் , மன்னரவையில் நான் 
தோற்றால் அதனால் 

வரும் இகழ் தங்களைச் 
சாராதிருக்குமா ? 

II - 90 


122 


ம . க்ருஹ சம்மார்ஜனமோ . ஜலாஹரணமோ . ஸ்ருங்கார 

பல்யங்கிகா 
வஹனம்போ , வனமாலிகா கரணமோ, வால்லப்ய 

லப்யேத்வஜ 
க்ரைஹணம்போ , வ்யஜனாதபத்ர த்ருதியோ , 

த்ராக் தீ 2 பிகரரோபமோ , 
ந்ருஹரீ வாத மு நாகு ? லேரெ இதருல் நீலீலகுன் பாத்ரமுல் ? 

II - 91 


மன்னனாரு விஷ்ணு சித்துனனுக் கருஹிஞ்சுட 


தே . அனின தத்பக்திகெத மெச்சி அச்யுதுண்டு 
மொலக நக வொப்ப ஸ்ரீதேவி மோமுசூசி 
வாதி தனி சேநே கெலிபிந்து நாது மஹிம 
முவித " கனு மனி ப்ராபவம் பொப்பு பலிகி 


II - 92 


க . 


• நீ இச்சயெ ? மின்னக போ 
வோயி ; முனிப்ரவர , நின்னு ஒப்பிந்துனுபூ 
நாயகு சபா ; இந்து லகை 
ஏயட்ட மு வலவத வல நேனுன்னாட " ன் 


II - 93 


ஆ . அனின , மாறுபலுக அலிகி அய்யாளுவா 

ரிய்ய கொனியெ போவ இந்தலோன 
பத்மநயனுட தனி பயனம்பு தூகிம்பு 
மனுசு நம்பி தோட 2 ஆனதிச்செ 


II - 94 


123 


கோயில் மெழுகல் , தண்ணீர் கொண்டு வருதல் சிங்காரப் 
பல்லக்கை சுமத்தல் , துளசி மாலை கோத்தல் , கொடி பிடித்தல் , 
விசிறுதல் , குடை பிடித்தல் தீப்பந்தம் ஏந்துதல் முதலிய 
வேலைகளா ? நரசிம்மனே ! வாதமாடல் இது போன்ற தல்லவே ! 
நின் திருவிளையாட்டிற்குப் பாத்திரமானவர்கள் வேறு யாரு 
மில்லையா ? 

|| - 91 


திருமால் பெரியாழ்வார்க் கருளல் 


என்று கூறவும் அவனது பக்திக்கு மெச்சி அச்சுதன் (திருமால் ) 
புன்முறுவல் பூத்து திருமகள் முகத்தைப் பார்த்து " இவன் 
மூலமாகவே வாதத்தில் வெற்றி பெறச் செய்வேன் . 
பெருமையை மடந்தாய் ! 

காண்கா 

என்று தனது வைபவம் 
தோன்றச் சொல்லி 

|| -92 


எனது 


விருப்பமா ? சும்மா போ அப்பா ! வரமுனிவனே ! 
மன்னன் அவையில் 

உன்னை ஏற்கும்படி செய்கிறேன் . 
மறுப்பொன்றும் கூற வேண்டாம் . அதன் பிறகு நான் பார்த்துக் 
கொள்கிறேன் . ” 

|| -93 


எனவும் , பதில் சொல்ல அஞ்சி , அந்த ஆழ்வார் போவதற்கு 
ஒப்புக் கொண்டார் . அதற்குள் தாமரைக் கண்ணனாகிய 
திருமால் பயண ஏற்பாடுகளைச் செய்யுமாறு நம்பி ( பூசாரி) க்கு 
கட்டளை இட்டார் 

|| -94 


124 


விஷ்ணுசித்துடு மது ர கேகு ட 


ஆனதி படி ஸ்ரீ பண்டா ? 
ரானன் சம்பட்ட மு தனது ப்ராதந்தலெமுன் 
ச் 2 தா னிகு டொ சங்கி பனுபங் 
கா , ஆனதிபடின நிமிதகாண்ட் உரு வஹிம்பன் 


II - 95 


லாவு கல அத்தெ குர்ரபு 
சாவட முல மீத ? மாத்ர ச ஞ்சுலு தூலன் , 
க்ரேவல ஏகாங்கு லு ரா . 
வீவத முல னறிசெலவனி விபுனகு கொனுசுன் 


II - 96 


சீ . பக்தி த்ரோவகு சாத்வி பரிகரம்பு லு வெட்டி 

கட்டின பொரிவிளங்கா ய க மியு . 
எ ஸடி போதலு காக ஏர்பரஞ்சின சிரந் 

தனபு ஸாலிக்ஷேம தண்டு லமுலு 
வடி பெட்டி லோசெறகட 2 முசா பாலூன்ப 

செலகு அம்பாரம்பு சிந்தபண்டு ? 
பெல்லு லோஹண்டி காவள்ள கொம்முல வ்ரேலு 

கிட்டி மொத்தபு நேதிலட்டி 2க லுனு 


தே . பெருகு வடி யம்பு லுனு , பச்சி வருகு ? பேட்ட 2 

லுருதராச்யுத பூஜோபகரண பேடி 
கலுனு , சாத் தின சாத்தனிகுலமு பாலசி 
விதி நிஷேத மு லெறிகிதே மது ரகரிகெ 


|| -97 


125 


பெரியாழ்வார் மதுரைக் கேகுதல் 


கட்டளைப்படியே , கோயில் நிர்வாகிகள் பழைய பல்லக்கும் , 
சுமப்பவர்களையும் ஏற்பாடு செய்து கோயில் கொட்டாரத்தி 
லிருந்து பயணப்படி தந்து அனுப்பி வைத்தான் 

| ! -- 95 


வலிய குதிரைகள் மேல் பயணப்பைகள் தொங்க , பக்கத்தில் 
ஏகாங்கிகள் வரவும் மன்னனுக்கு 

கோயில் பிரசாதங்கள் 
( அதிரசம் ) எடுத்துக்கொண்டு சென்றான் . 

|| -96 


இல்லாள் பக்தியுடன் வழிப்பயணத்திற்காக 

வேண்டிய 
பொருட்களோடு , பொரிவிளங்காய் வைத்து அனுப்பவும் , 
உலையில் அப்படியே போடுவதற்கேற்ற ( கல் பொறுக்கி சுத்தம் 
செய்த ) பழைய நெல்லரிசியும் , வெல்லம் ( பலசரக்கு சாமான்கள் ) 
கூடிய புளி , சமையல் பாத்திரங்கள் ( அடிசிற்கலங்கள் ) உள்ள 
காவடியின் நுனியில் கட்டிய நெய்ச்செம்புகளும் , தயிர் வடகம் , 
பச்சை வடகம் , பருப்பு , பூசைக்கான பெட்டி , முதலியவற்றை 
சாத்தினவர்களும் சாத்தாதவர்களும் முறையறிந்து கொண்டு 
வர மதுரைக்குச் சென்றான் . 

II - 97 


சாத்தினவர் ! பூணூல் சாற்றிய + மேற்குலத்தவர் . 
சாத்தாதவர் : பூணூல் இல்லாத பிறகுலத்தவர் . 
தாசம் : 

என்னும் சொல் பிறழ்ந்து தாசானி என்பது 
சாதானி என்று ஆயிற்று என்பது சிலர் கருத்து . 


126 


ஆஸ்வாசா ந்தமு 


யமநியமாதி லப்ய , த்ருஹிணாதி - ஜான்மருதிப்யே . 

சம்ச்ருதி 
ஸ்ரம ஹரநாம கீர்தன , முரப்ரவிகர்தன , பாதகாவலீ 
தமண , ரமாங்க நாகமண , தாமரசா யதநேத்ர , பக்தஹ்ரு 
த்ப்ருமத்ருணதா த்ர , பூ யுவதி ரன்ஜன , வர்ண 

ஜீதாப்ர க ன்ஜனா 

||-98 


க . தோர்தூர்த்ருத துர்தரகோ 

வர்தன, ராதா னுராக வர்தன, லீலா 
வார்து ஷிகா , யிஷிகாக்ருத 
வார்த ஸ்ரவசை க நேத்ர வைக்ருதிநிபுணா 


II - 99 


. 


மா . த்ருஹிணஜமுக மௌனிச் தோம நிச்-தந்த்ர பாச்வத் 

த ஹரவிஹர மாணாதாம்ர பாதாம்பு : ஜாதா 
பஹிரப ஹிரபார ப்ராணிகோடி ப்ரபூர்ணா 
மஹிமவினுத வாணீமாது ரீ வேத்யபர்ணா 

II - 100 


ம . இதி பூ மண்டன கொண்ட வீடு தரணீப்ருத்துர்க 

பூர்வாத்ரிபா 
ச்வதி பே ஸாத்ம ஜவீரபத்ப ஜனஜீவ க்ராஹராஹுயமா 
ணத் ருடா ஞ்சத்பு ஜக்ருஷ்ணராய மஹிப்ன்னாமாச்ம 

தா முக்த மால் 
யத 2 ஆஸ்வாச மு ஹ்ருத்ய பத்யமுத்விதீயம்பை ? 

மஹன் பொல்பகு ன் II - 101 


த விதீயாஸ்வாச மு சமாப்தமு 


127 


யமம் , நியமம் , ( அடக்கம் ) முதலிய யோகத்தினால் அடையப் 
படுபவனே ! பீரம்மா முதலிய தேவர்கட்குத் தலைவனே ! பிறவித் 
துயர் கெடுக்கும் நாமசுங்கர்த்தனையுடையவனே ! முரன் என்னும் 
( முரண்பட்ட ) அசுரனைக் கொன்றவனே ! பாவங்களை அழிப் 
பவனே ! திருமகள் காதலனே ! தாமரைக் கண்ண ! அடியார் 
மனத்திலுள்ள அறியாமை என்னும் புல்லைச் செதுக்கும் வாள் 
போன்றவனே ! நிலமகள் கேள்வனே ! முகிலையும் கரிக்குருவி 
யையும் வென்ற வண்ணமுடையவனே 

II - 98 


நுகம் போன்ற தோள்களால் ஆற்றற்கரிய கோவர்த்தன 
கிரியைத் தாங்கியவனே ! இராதையின்பால் அன்பு பூண்டவனே ! 
விசாயாட்டாக வட்டி (திருப்பதி வெங்கடேசப் பெருமான் வட்டி 
வாங்குவதற்காக புராணம் ) வாங்குபவனே ! இந்திரன் மகன் 
( சயந்தன் ) கண்களை ( காகமாக வந்து சீதையை அவமானப் 
படுத்தியபோது இராமனாக ) விகாரம் படுத்தியவனே 11-99 


பிரம்மபுத்திரனாகிய நாரதனின் மனத்தில் வசிக்கும் சிவந்த 
பாதங்களையுடையவனே ! எல்லா உயிர்களிலும் உள்ளும் புறமும் 
நிறைந்திருப்பவனே ! பார்வதி தேவியால் துதிக்கப்படும் 
சிறப்பினையுடையவனே ! 

II - 100 


உலகுக்கணியாகக் கொண்ட வீடு என்னும் கோட்டையிலும் 
உதயகிரியிலும் கஜபதி மன்னன் மகன் வீரபத்திர பாத்திரனின் 
படை மக்களின் உயிரைக் கவரும் இராகுவான வீரமிக்க கிருஷ்ண 
தேவராயர் எனும் பெயருடைய என்னுடைய ஆமுக்த மால்யத 
எனும் காவியத்தில் இனிய செய்யுட்களோடு கூடிய இரண்டாவது 
அத்தியாயம் இதுவாகும் . 

II - 101 


இப்பாடல் 

டல்கள் திருமாலை நோக்கி விளிப்பதாக அமைந்த 
சமர்ப்பண பாடல்கள் . 


ஆமுக்தமால்யத 


த்ருதீயாஸ்வாச மு 


க . ஸ்ரீ க்ஷிதி நீளா வர தனு 

ஜோக்ஷ ப்ராணஹர தன்ஷ்ட்ரி கோத்க்ருத்தஹிரண் 
யாக்ஷ க்ஷபாசர , க்ருபா 
வீக்ஷாத் ருத பா " ஹுலேய வேங்கடரமணா. 


III - 1 


வ . அவதரிம்பு . அட்லறிகி விஷ்ணு சித்துண்டு ? 


III - 2 


விஷ்ணுசித்துண்டு ராஜச கேகு ட 


ஸா . நித்யம்புன் ப்ரதிஹாரி வாத- மகுடன் விஜ்ஞப்தி 

லேகம்ய , தா 
னத்யூர் ஜச் வலுடொட பூ பதியு சப் யவ்ராதமுன் ஸங்கமை 
ப்ரத்யுத்தானமுன் சேசி நில்வக ச பா பா கம்பு ? 

சொத்தெஞ்சி யௌன் 
னத்யப்ரோஜ்வல ராஜத த்த வரரத்னச்வர்ண பீடச்-துடை 

III - 3 


2 


க . ஆதித்யமு கொனி , ஹரி தன 

சேதோக தி ஒலய ரந்து சேயனி வித் வத் 
வ்ராதம்பு சூசி லாதுல 
மாதரவா யுடு க ? மாட லாடு ண்ட னுசுன் 


III --- 4 


ஆமுக்த மால்யத 


மூன்றாம் அத்தியாயம் 


திருமகள் , நிலமகள் , நப்பின்னை ( நீளா தேவி ) யர்க்குக் 
கணவ ! எருதாகி வந்த இராக்கதனைக் கொன்றழித்தவனே ! 
வராக அவதாரத்தின் தன் கோரைப் பற்களால் இரணியாட் 
சனைக் கொன்றவனே ! குமரனை பார்வையால் அருள்பவனே ! 
வெங்கடேசனே ! 

III - 1 


கேட்பாயாக . 


அவ்விதம் சென்று விஷ்ணு சித்தன் ( பெரியாழ்வார் ) III - 2 


தான் 


நாள்தோறும் விவாதங்கள் நடந்து கொண்டிருந்ததால் 
முன்னறிவிப்பின்றியே காவலர்கள் 

அனுமதிக்கவும் 
செல்லவே , மன்னனும் அறிஞர் குழுவும் , ஐயமுடன் 

உடன் 
எழுந்து மரியாதை செய்யவும் , அவைக்களம் புகுந்து , மன்னனால் 
தரப்பட்ட உன்னதமான இருக்கையில் அமர்ந்து 

III - 3 


விருந்தாளியாக மரியாதை செய்யப்பட்டு ,திருமால் தன் மனத் 
தமர்ந்திருக்க , அமைதியாக இருந்த அறிஞர் குழுவை நோக்கி , 
" அன்னியமா 

தொடங்கியதை நிறுத்துவானேன் ? 
பேசுங்கள் என்று சொன்னான் . 

Ill - 4 


நான் ? 


ஆ . - 9 


130 


தே . கதிபயோக்துல லோனெ தத்ப்ரதிப் தெலிபி 

நக வு தளுகொத்த ராஜு நெம்மொக மு சூசி 
ஈவு மாத யச் த முன உன்ன ஏழுகொன்னி 
நுடி வெதமு மாட லனி தத னுஜ்ஞ பட சி 2 


III - 5 


விஷ்ணுசித்துல வாதமு 


சீ . அந்து லோ ஒகமேடி க பிமுகு ண்டை- ஆத 

டனின வன்னியுனு முன்னனுவதி ஞ்சி . 
தொட கி யன்னிடி கன்னி தூஷணமுலு வேக 

படக தத்ச யொட படக்க பல்கி , 
ப்ரக்கமாடல னென்ன கொக்கொக மாடனெ 

நிக்ரேஹச் தான மனு க்ர ஹிஞ்சி , 
க்ரந்து கா ரேகினன்கலக கந்தறே தீர்சி 

நிலிபி , யம்மொத லி வானிகினெ மகிடி , 


தே . மறிஸ்ருதிச் ம்ருதி சூத்ர ச மாஜமுனகு 

ஐக்யகண்ட மு கல்பிஞ்சி , யாத்மமதமு 
ஜக மெறுங்கக ராத்தா ந்தமுக ஒனர்சி 
விஜிது காவிஞ்சி தயவானி விடி சிபெட்டி 


II - 6 


க . நீவேமண்டிவி ர ம்மஞ் 

சாவலி வானிகினி மகிடி யட்லனெ வானின் 
காவிஞ்சி ஒகடொ கடுரோ 
நாவிப்ருடு ? வாத சரணி அந்தற கெலி சென் 


III - 7 


131 


சில சொற்களிலேயே அவர்களது திறமையைப் புரிந்து 
கொண்டு , புன்முறுவலோடு அரசன் முகம் நோக்கி “ நீ நடுவராக 
இருப்பின் யாமும் சில பேசுகிறோம் என்று கூறி அவன் அனுமதி 
பெற்று , 

III_5 


பெரியாழ்வார் வாதம் 


ெ 


அவர்களுள் ஒரு அறிஞனைப் பார்த்து அவன் கூறிய வாதங் 
களையே தானும் மீண்டும் கூறி அவன் கருத்தை நிச்சயப்படுத்திக் 
காண்டு பின் அவன் வாதங்களைக் கண்டிக்கத் தொடங்கி 
சொன்ன கருத்துக்களில் உள்ள குற்றங்களை மெல்ல எடுத்துக் 
காட்டிப் ( விரைவுபட்டால் தன் வாதமே கெடலாம் . பொறாமை 
ஏற்படலாம் ) பின்னர் , அவ் அவையோர் உடன்படப் பேசி , 
இடையே பேசும் வாதங்களுக்கு ஒவ்வொன்றாக பதில் கூறி , 
எல்லாரும் இடைமறித்துப் பேசும்போதும் , கலவரமடையாமல் , 
எல்லோரையும் சமாதானம் அடையச் செய்து , முதலில் பேசியவ 
னிடமே திரும்பி , மற்றும் சுருதி சுமிருதி , சூத்திரம் ( வேதம் 
மனுதர்மசாஸ்திரம் , பிரம்ம சூத்திரம் ) முதலியவற்றால் ஒரே 
கருத்தை உருவாக்கி , தனது சித்தாந்தத்தை அனைவரும் 
ஏற்கச் செய்து , எதிரியை முறியடித்து அருளோடு அவனை 
விடுத்து 

III - 6 


9 


நீ என்ன சொன்னாய் ? வருக என்று அடுத்தவனை 
அணுகி , அவனையும் தோற்றோடச் செய்து , அவ்வந்தணன் 
( பெரியாழ்வார் ) அனைவரையும் வென்றான் 

III - 7 


132 


அன்யமத கண்டன 


சீ . ஜக து த் க திகினி பீ ஜமுப்ர தா ன மன நீ 

க்ஷத்யாதி வீஸுனஸப் தவாதி , 
பொரி • ஈஸுடேன நாபோ க மாத்ரேத் யாத் யு 

தா ஹ்ருதிச் பூர்தி மாயாவி வாதி 
பாலியிஞ்சு க்ரியய நா பாலமத யித்யாதி 

சர்வேஸு கொனனி யபூர்வவாதி 
ஸாச்த்ர யோனித்வா தி ச - ரணி ஈஸ்வருனிதெல் 

பெடு அனுமான மன் பீலுவாதி , 


தே . • நித்யுலந்தெல்ல நித்யு டன்ஸ்ருத்யுரூக்தி 
க்ஷணிக சர்வஜ்ஞதேஷி சௌ க த விவாதி ? 
அனுபவத்தேர்ன யனு சூத்ர மாதி யைன 
வாணிந்ருப்தீஸு ப்ரத்ய க்ஷவாதி கெலிசெ 


III - 8 


ஸா . வித்வத்வந்தி து டா தடி " ட்லு சு கசம்வித்தத்வ 

போதை கசுந் 
சுத்வைபாயன சூத்ரசத்ஸ்ருதுல ஈஸுன் முன் நிரூபிஞ்சி , பை 
தத்விஷ்ணுத்வமு தா னிகன்யத் விஷத்வ்யாவர்தனம் 

புன்விஸிஷ் 
டாத்வைதம்பு னு தேடகா தெலுப மாடாடென் 

ப்ரமாணம்புலன் III - 9 


133 


பிறர்மதம் மறுத்தல் 


உலகப் 

படைப்புக்கு பிரகிருதி ( பிரதானம் ) யே மூல 
காரணம் என்னும் சாங்கிய வாதியை 

வாதியை ஈக்ஷதேர் நாசப்தம் 
முதலிய பிரம்ம சூத்திரங்களைக் கொண்டும் , 


மாயா 


" ஈசன் ( பிரம்மம் ) நானே என்னும் ஜீவாத்மா , பரமாத்மா 
ஒன்றே என்கிற ) வேதாந்தியின் ( அத்வைதிகளின் ) 
வாதத்தை போக மாத்ர சாம்யலிங்காச்ச " எனும் சூத்திரங் 
களைக் கொண்டும் , 


" கருமமே ( வேள்வி முதலியவை ) பலன் தரும் எனும் 
பூர்வமீமாம்சா வாதியாகிய கடவுளை ஏற்காதவர்களை பேலம் 
அத : உபபத்தே என்றும் சூத்திரத்தின் மூலமும் இறைவனை 
அனுமானம் மூலமே பெறமுடியும் ( சப்த பிரமாணத்தாலன்று ) 
எனும் பரமாணுவாதி , யாகிய வைசேடிகரை , " சாஸ்த்ர 
யோனித்வாத் எனும் சூத்திரம் மூலமும் , 


நித்தியங்களில் எல்லாம் நித்தியமானது எனும் ( நித்யோ 
நித்யானாம் எனும் கடோபநிடத ) சுருதி மூலமாக 

உலகம் 
க்ஷணிகம் ( அநித்தியம் ) எனும் பௌத்தமத வாதியையும் , 


மன்னனே இறைவன் எனும் பிரத்தியட்சவாதியாகிய 
சார்வாகனை அனுப்பத்தேர் நசாரீரக:) எனும் சூத்திரம் 
மூலமும் வாதிட்டு வென்றான் . 

III - 8 


அறிஞர்களால் புகழப்பட்ட விஷ்ணு சித்தன் ( பெரியாழ்வார் ) 
இவ்விதம் சத்.சித் . ஆனந்தமயமான பரப்பிரம்ம தத்துவத்தை 
வியாசபகவானால் அருளப்பட்ட பிரம்மசூத்திரம் , மற்றும் 
உபநிடதங்கள் மூலம் நிறுவி , பின்னர் அப்பரப்பிரம்மதத்துவம் 
விஷ்ணுவே ( திருமால் ) என்று விசிஷ்டாத்வைத தத்துவத்தை தெளி 
வாக தக்க பிரமாணங்களுடன் எடுத்துச் சொன்னான் , III - 9 


134 


சீ . ஆதிநாராயணுண்டா யெ ஒக்கட - ப்ரஹ்ம 

லேடு மஹேசு உண்டு ? லேடு , லேது " 
ரோத சி , லேடு சூர்யுடு , லேடு சந்த்ருடு 

லேவு நக்ஷத்ரமு.ல்லேவு நீள்ளு , 
லேதக்னி , யட்லுண்ட 2 . லீல ஏகாகித 

சனது ” பெக்கய்யெத னனுசு அய்யெ , 
சித -சித்வயம்பு சொச்சி யனி சாந்தோக்யம்பு 

தெலிபெடு அந்தராதித்ய வித்ய 


2 


தே . அர்குலோ புண்டரீகாக்ஷ ட தட யகு ட 

கக்ஷிணீயனி அஷ்ட த்ருக்த்ர்ய க்ஷத ஸஸ 
தாக்ஷ விதி ருத்ர ஸக்ராது லந்து ஒகடு 
காமிகாஸ்ருதியே விலக்ஷணத தெலிபெ 


III - 10 


ம . துலலேகுண்டு ச்வரூபரூப குணபூ துல் தோசு ஏதத்ஸ்ருதின் 
தலமை லோவெலி தானெயுன்கி தெலிபென் நாராயணம் 

பா ருணம் 
புலசாமான்ய விஸேஷரீதி நிகிலம்பு " ன்ஸப்த ஜாலம்பு நிர் 
மலநாராயண ஸப்த மந்து னெதுதன் பர்யாப்தமய்யென் 

ஸ்ருதின் III -- 11 


க . வா தபஹத பாப்மாதி ? 

வ்யோ தேவ யனங்க பரகு சூக்துலமீத " ன் 
பாத கு ? நாராயண பத 
மே தே வாந்தரமு லேமிகீஸ்ருதி தீர்சென் 


JI -- 12 


135 


ஆதியில் 

( படைப்பின் தொடக்கத்தில் ) நாராயணன் 
ஒருவனே இருந்தான் . பிரம்மா இல்லை . மகேசன் இல்லை . 
ஆகாயம் இல்லை . சூரியன் இல்லை .. சந்திரன் இல்லை . 
நட்சத்திரங்கள் இல்லை . நீர் இல்லை . தீ இல்லை . அப்படியிருக்கும் 
போது " விளையாட்டாக தனித்திருப்பது தகாது : பலவாகிறேன் 
என நினைந்து சித் - அசித் இரண்டிற் புகுந்து , என்று சாந்தோக்கிய 
உபநிடதம் தெரிவிக்சிறது . அந்தராதித்யவித்யையில் சூரியனில் 
இருக்கும் தாமரைக் கண்ணன் அவனே என்று கூறுகிறது . 


எட்டுக் கண்களையுடைய பிரம்மாவும் , முக்கண் உடைய 
சிவனும் , ஆயிரங்கண்ணுடைய இந்திரனும் அன்றி இரு கண்கள் 
உடைய (திருமால் ) தெய்வமே கூறப்படுதலின் அச்சுருதியே 
தெளிவாகக் கூறியுள்ளது . 

III - 10 


இந்தச் சுருதியில் ( சாந்தோக்கியத்தில் ) இணையற்றுள்ள 
சொரூபமும் , குணங்களும் , செல்வங்களும் உள்ளும் புறமும் 
நிறைந்திருப்பது நாராயணனே என்றும் , நாராயணீய யக்ஷி 
கோப நிஷத்திலும் வேதத்தில் அருணம் எனும் பாகத்திலும் 
நாராயணனே பரம் பொருள் என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது . 

II -- 11 


இந்த சுருதியில் " அபஹதபாப்மாதி திவ்யோ தேவ ஏதோ 
நாராயண என்று கூறப்பட்டுள்ளபடி வேதவாக்கியங்களில் 
நிலையற்றுள்ள நாராயணபதமே . வேறு தெய்வம் இல்லை 
என்னும் உண்மையை 

சொல்லி வாதத்தைத் தீர்த்து 
வைத்துள்ளது . 

III - 12 


* ( சாந்தோக்கிய உபநிடதத்தில் அந்தராதித்ய வித்தையில் , 


ய ஏஷோ ன்தராதித்யே ஹிரண்மய ... 
ஸர்வ ஏவ ஸுவர்ணஸ் தஸ்ய யாதா , 
கப்யாசாம் புண்டரீகமேவ ம Va 

தஸ்யோதிதி நாம " 
எனும் மந்திரம் ஈண்டு குறிப்பிடப்படுகிறது ) 


136 


வாம் 


2 


வ . தொல்லி ஜாமதக்ன்ய பயம்பு ன பரித்யக்த ராஜ்யுண்டை 

வைராக்யம்புன . தி வோதாசாத்ம ஜுண்ட கு ? ப்ரதர்த 
னுண்டு . ஜனார்தனு எறுங்கக அபவர்க காங்க்ஷ இந்த் ருன் 
ஆராதிஞ்சின அதண்டுசன்னிஹிதுண்டை 2 மாமுபாச் வ 
யனுடயு ; முந்து கர்ப முனந்து ண்டி யு அக ண்டி த 
தபச் துலித 

தே வுண்ட கு வாம தேவுண்டு 
சூர்யோஹம் மனுரஹம் கஜீவானஹ ம்மனி ஸரீர வாசக 
ஸப் தம்பு ஸரீரபர்யந்தம்பு போவுடன் சேசி சித சித்ஸரீர 
குண்ட கு அப்பரமாத்முன்கூர்சி அனுசந்தி ஞ்செனனியு 
தெலிபி , சேதனண்டை னதா ஜகத்காரணம்பு காமி 
விபுது லந்தெல்ல விஜ்ஞான வ்ருத்து ண்ட - கு ஆவ்ருத்த 
ஸ்ரவுண்டு ? தத னுசந்தான ந்யாயம்புன உபதேசி ஞ்செ 
னனி ஸ்ருதி சூத்ரமுகம்புல நிகமாந்த ஸாச்த்ர பாக்கிகசால 
வக்கானிம்பன்படு ; ஆத்மயு அவனியு அனல பவன ககன 
காலம்ருத்யு ப்ரப்ருத்யகில சித சித்ப்ரபஞ்சம்புல் அதனி 
ஸரீரம்பு லனியு அந்தெ வினன்படு ; அட்லகு ட அஸேஷ 
தி 2விஷத் ஸரீரம்புல் அந்நாராயண ஸரீரம்புலேகதா , யனி 
முமுக்ஷவுன கப்புண்டரீகாக்ஷ தக்க ஏவ்யக்தினைன 
உபாசிசம்ப வச்சுனே ? விஷ்ணுனகு தத்தத்கால விக்ரஹம் 
புலகுடன் ப்ரம்ஹ ருத்ரார்ஜுன வ்யாச பானு பார்க வாதி 
பஜனம்பு த்ரைவர்கி னகுன் காக அபவர்கள் காஞ்க்ஷல 
கயுக்தம்பனி ச்ம்ருதிசெப்பு ; அதி யுன் காக , ஈஸ்வருனகு 
சேதனுனகு நித்ய சம்பந்தம்பு மாதா பிதா ப்ராதா நிவாச 
ஸ்ஸரணம் ஸுஹ்ருத் கதிர்நாராயண யனி சமச் தம்பு னகு 
பராயணம்பு கா அதனின் ப்ரதி பாதிஞ்சு ஸ்ருத்யத்யரம்பு 
கல ;தட்டி பரமேஸ்வருன் கனுடகுன் தகின 

தகி ன யோக ம்பு - 
செப்பெத ; காண்டி " க்ய கேஸித் வஜ சம்வாதம்பு வினு மனி 
இட்லனியெ . 

III - 13 


கா ண்டிக்ய கேஸித்வஜ சம்வாதமு 


ம . 


ஜனகாக் யாகி லராஜ மொப்பு நிமிவம் ஸம்பந்து 

தர்மத்வஜுண் 
டனுபூ ஜானி மிதத் வஜாக்ய வசு தாத்யக்ஷன் 

ஜகத்ரக்ஷணா 
வனஜாதாக்ஷ க்ருதத் வஜாக் யு கனியென் வாரித்த றுன் 

கர்மடு ன் 
னவிஜ்ஞானு க்ரமம்பு னகனிரி தத்காண்டி க்யு 

கேஸித்வஜுன் Hi ! -14 


க 


க . வாரிருவுரு தமலோபல 

வேரமு கொனி Mp ஷுவுலை 
ஹோரா ஹோரிக போரிரி 
பாராதி தினம்பு லவனி ப்ரஜலு தலங்கன் 


III - 15 


137 


முன்பு பிரதர்த்தனன் எனும் அரசன் பரசுராமனுக்கஞ்சி , 
அரசினை நீத்துக் காட்டுக்கேகி , வீடுபேற்றுக்காக இந்திரன் 
வேண்ட , இந்திரன் பிரத்தியட்சமாகி என்னை வணங்குக 
என்றான் . தன்னை வணங்கி வரும்போது தன்னை வணங்குக 
என்றது அந்தர்யாமியாக உள்ள நாராயணனை வணங்குக 
என்பது கருத்தாகும் . சித் அசித் அனைத்தும் நாராயணனின் 
சரீரம் ஆகும் . வாமதேவ முனிவரும் இதையே கூறுகிறார் . 
அறம் , பொருள் , இன்பம் , மூன்றும் பிரம்ம ருத்திரர் முதலிய 
தெய்வங்கள் அளிப்பினும் வீடுபேறு அளிப்பது நாராயணனே . 
மற்றும் எல்லாவற்றுக்கும் அவனே அடைக்கலம் . தாய் , தந்தை , 
சகோதரர் , வீடு , பாதுகாவலன் அனைத்தும் அவனே என்று 
சுபாலோபநிஷத் கூறுகிறது . இவ்விதமாக பாண்டிய மன்னனுக்கு 
போதித்து சித்தன் அம்மன்னனுக்கு 

நாராயணன் 
அடைய வழி கூறுகிறேன் என்று காண்டிக்ய , கேசித்வஜ சம்வா 
தத்தைக் கூறலானான் . 

III - 13 


விஷ்ணு 


காண்டிக்கிய கேசித்துவஜ உரையாடல் 


நிமி எனும் அரச வம்சத்திற்கு சனகர்கள் என்பது பொதுப் 
பெயராகும் . அம்மரபில் தருமத்துவசன் எனும் மன்னனுக்கு 
மிதத்துவசன் , திருதத்துவசன் என இருமக்கள் பிறந்தனர் . அவர் 
கட்கு 

முறையே ( மிதத்துவசனுக்கு ) கருமத்திலீடுபாடுடைய 
காண்டிக்கியனும் , கிருதத்துவசனுக்கு பிரம்மஞானத்தில் 
ஈடுபாடுடைய கேசித்துவ ஜனும் பிறந்தனர் . 

II - 14 


அவர்கள் தமக்குள் அரசு பெற வேண்டும் எனும் நோக்கில் 
பகைமை பூண்டு பல நாட்கள் போரிட்டனர் . மக்கள் நிலை 
குலைவும்படி இடைவிடாது போரிட்டனர் . 

III - 15 


138 


பலபல வேகனிச்சலுனு பௌஜுலு தீர்சி அதண்டுனாதடுன் 
வெலுவடி வச்சி இக்ஷமதிவேணிக ஏபிரிகாக வீகு2 சுன் 
தலபடு சுன் பெனங்க க க்ருதத்வ ஜநந்தனு சைனிகாவளீ 
ஹௗஹளிகின் செடன் விறிகெ ஆர்திமித த்வஜநந்தனுண் 

டனின் 

III - 16 


க . 


செட விறிகி அட விபடி யெட 
னெட 2 கட்டுலது தலை கோடியிடி லோகட குன் 
தடு கு ஒடி பிஞ்சி , ஆகுல 
கு டி செல வசியிஞ்செ மந்த்ரிகு ருபடயுதுடை 


2 


III - 17 


ஸா . ஆகேஸி த்வஜுடந்த ஆந்ருபுனி ராஜ்யம்பெல்ல 

சேரன்பாலம் 
பா காஞ்க்ஷிஞ்சக கெல்து ம்ருத்யுவு . அவித்யன் 

புட்டகுந்து ன் துதன் 
சாகுந்து ன்வடி 
ஒன்வடி னஞ்சு யோக நிரதின் ஜ்ஞானாஸ்ரயுண்டை 

மகா 
னீகமும்ரசியிஞ்சு சந்தொ கடிந்தீ க்ஷிஞ்சி தானுன்ன சோன் 

III - 18 


2 


புலுமக ஸாலிகா நிகடபூ முல மேயுசு ஏடிவெண்டபெல் 
லலமெடு நீறமுன் தறிசி யாம்யபதாகன கர்மதேனுவா 
கெலவுலன் ஆடு வாலபு ஜகி ன்கனி கோண்ட்ரேனி 

அங்க " லார்சுசுன் 
க ளக த கண்டம்ரோய உறுகன் பிடு குன்பலெதாகெ 

யுத்த தின் III - 19 


139 


அவர்கள் இருவரும் இச்சுமதியாற்றின் இருகரையிலும் 
இருந்து கொண்டு , விடிந்ததும் படைகளைத் தத்தம் பாசறைகளி 
லிருந்து ஒன்று சேர்த்து வெளியே வந்து போரிட்டு , மீண்டும் 
பாசறைக்குச் சென்றும் இவ்விதம் நாள்தோறும் போரிட்டுக் 
கொண்டிருந்தனர் . இறுதியில் கேசித்துவஜனின் படைகளின் 
முற்றுகைக் காற்றாமல் காண்டிக்கியன் தோற்றோடினான் . 

III - 16 


ே 


தாற்றோடிக் காட்டிற்குச் சென்று , ஆங்காங்கே மலைச் 
சிகரங்களில் ஒற்றர்களை வைத்து சுற்றிலும் தடையமைத்துக் 
குடில்களில் மந்திரி , குரு , சேனைகளோடு கூடி இருந்து வந்தான் . 


( மலைச்சிகரங்களில் ஒற்றர்களாக காவலர்கள் இருந்து எதிரி 
நடமாட்டத்தை உடனுக்குடன் அடுத்தடுத்துள்ள பாசறைகட்கு 
ஒலி மூலமோ , தீப்பந்தம் மூலமோ , 

சமிக்ஞை 

செய்து 
அறிவிப்பது வழக்கம் ) 

III - 17 


இவ்விதம் அரசுகளும் தனக்குச் 

சேர்ந்ததும் 
கேசித்துவஜன் , 

பயனில் பற்றற்றவனாக அறியாமையையும் 
சாவினையும் வெல்வேன் இனிப் பிறப்பெடுக்கமாட்டேன் என்று 
யோகத்தில் இணைந்து ஞானம் அடைந்து , வேள்விகள் செய்து , 
தீட்சை பெற்று இருக்கும் காலத்தில் 

III - 18 


வேள்விச் சாலைக்கருகே ஆற்றோரம் புதரில் புல் மேய்ந்து 
கொண்டிருந்த யாகப்பசு , யமனின் கொடியோ என அசையும் 
பெண்பாம்பு போன்ற புலியின் வாலினைக் கண்டு , பயந்து , 
கழுத்திலுள்ள மணி ஒலிப்பப் பாய்ந்து குதிக்கவும் , அந்தப் புலி 
இடிபோல மேலே தாக்கியது . 

III -- 19 


140 


உ . கப்பு ச மக்ஷிகம்பயி மொகம்பட்டு வன் தருபர்ணமுல் படன் 
த் ரொப்பு சு , கார்மொகிள்ள ரொத தோ , செறலாடெட்டு ? 

பொ’ப்பரிந்தகா ? 
ட்புப்பி விசம்ஜ்ஞகாக ? செவுலூதின வல்லபுடு ர்வி கூலகா 
பெப்பு லி கொந்துக்ரோல் கறசிபெல்லுன மார்மெடம் 

த்ரெள்ள தாட்டுசுன் | ll - 20 


ஆ . தனுவு , கொம்மு கொ’ரிஜ கொ’னகுண்ட மலபுசு . 
சப்புடெசக தோக னப்பளிஞ்சி , 
ஸாணிதம்பு . க்ரோலுசுனெ நேர்புமை க 
க வினிக விகி ஈட்சு அவசரமுன 


III - 21 


ச . பொலமருலந்தி கூதலிட . பூசுருலன்னதி லோன 

வார்சி , ம்ரா 
குலதுத லெக்கி சப்படலு கொட்டி அதல்பகம் சாஹிணீலுமா 
வுலபறபங்க " . வைசிநெலவுல் வெச நாகுசு போயெ 

வ்ருக்ஷ்மண் 
டலிகயி தேலுசுன் குடகு ட த்வனி சாரெமலங்கி 

||-22 


சூசுசுன் 


க . 


ஜுறுநூறு கனி நெத்துரு வெலி 
குறுகுசு ரொத சேய , அறிதியொட பின ஊர்புல் 
பறவ , மிடி ” க்ருட்லே வணகுசு 
கொற ப்ராணமு தோட தன்னிகொனு அம்மொத வுன் 

III - 23 


141 


புலி வாய் நாற்றமும் ஈக்களும் மூச்சையடைக்க பசு மயங்க , 
மர இலைகள் உதிருமாறு தள்ளிக் கொண்டு போகவும் , மேக 
முழக்கம் போன்ற ஒலி செவியில் வீழவும் பசுமேய்ப்பவன் மயங்கி 
நிலத்தில் விழவும் , அந்த வெம்புலி( வேங்கை ) கழுத்தைக் கடித்து 
மாறு தலைபோட்ட பசுவை வீழ்த்திப் பாய்ச்சலுடன் III - 20 


தன்னுடம்பில் , கொம்பு குளம்புகள் படாமல் ( பசுவின் 
உடலை ) திருப்பியவாறு ஓசையோடு வாலையாட்டி உதிரம் 
குடித்தவாறே சாதுரியமாக வேள்விப்பசுவைத் தன் குகைக்கு 
இழுத்துச் செல்லும் நேரத்தில் 

III -- 21 


வயல் வெளிகளில் காவலிருப்பவர்கள் 

கூச்சடலிடவே , 
அந்தணர்கள் அந்நதியில் சந்தியா வந்தனம் செய்து கொண்டிருந் 
தவர்கள் மரக்கிளைகளில் ஏறி கைதட்டி அதட்டவும் குதிரை 
வீரர்கள் விரட்டியடிக்கவும் , அப்புலி ( பசுவை ) அங்கேயே போட்டு 
விட்டு உதடுகளை நக்கிக் கொண்டும் (சினத்தினால் ) குடகுட 
வென உறுமிக்கொண்டும் ( மீண்டும் இரை கிடைக்குமோ என ) 
திரும்பிப் பார்த்துக் கொண்டும் , மரங்கள் செறிந்த இடத்திற்கு 
( தப்பித்துக்கொள்ள ) விரைந்தோடிச் சென்றது . 

| il - 22 


குபுகுபுவெனக் குருதி கொப்புளித்து வரவும் , கழுத்துக் குழி 
யில் உயிர்ப்பு திக்குமுக்காடவும் , கண்விழிகள் பிதுங்க நடுங்கிய 
வாறு குற்றுயிரோடு உதைத்துக்கொண்டு இருந்த அந்தப் பசுவைப் 
பற்றிய செய்தியை , 

III - 23 


142 


சீ . வின்னவிஞ்சுடயு ருத்விஜுல ப்ராயஸ்சித்த 

மடிகெ 2 ராஜடி கினை அடுக்கு மனிரி 
வாருக சேருவு தாரெறுங்கக போயி 

அதடு னு ஸுனகுனி அடு- கு ? மனியெ 
அதடு ? தானு எறுங்கனைனி பல்கி , ந்ருப ,வினு. 

மாருத்விஜுல பிண்டு நாகசே ? 
வேனு எறுங்க லேமிக ஒக்க ஏமெகா 

தி லமறி எவ்வாடு எறுக ? டெவ்வ 


சரு 


தே . டேனி சப்தாங்க முல நீ குனிச்சி செட்லு 

வட்டி பென்ரால திப்பலு வட்டிதிருகு 
அட்டி கா ண்டி க்யு டொ க்கடு அரய எறிகெ 
நேநெறுகு வேடு மதி கர்ஜமேனி யனின 


III - 24 


ச . நரபதி பல்கி மொனிவர , நாரிபு நிஷ்க்ருதி வேட போயினன் 

தரஹது சேசெ னேனி சவனம்பு பாலம்பொட்ட கூட்டுகாகமத் 
பரக தி செப்பெனேனி மக தந்த்ர மதந்த்ரமு காக பூர்ணமொ 
இறுதெற்குன் மதீப்சி தமெ ஏகெ தனஞ்சு ரதாதி ரூடு டை 

III - 25 


க 


ஹரிணாஜினோத்தரீயுடு 2 
நிராயு துடு னகு சு அதனி நெலவகு அட ” வின் 
சொர , கொட்டி காண்ட்ரு டெக்கெழு 
பரிகிஞ்சி , எறிகி கலயப டி கூதலிடன் 


||| --- 26 


143 


- 


அரசன் ( கேசி துவஜன் ) இடம் விண்ணப்பிக்கவும் அவன் ( தன் 
வேள்விப் பசு இறந்து போன தால் ) பிராயசித்தம் ( கழுவாய் ) 
என்னவென்று ருத்துவிக்குகளை ( யாகசாலைத் தலைமை 
யந்தணனை ) க் கேட்டான் . அவர்கள் கசேரு முனிவனைக் கேட்கக் 
கோரினர் . கசேருவும் தனக்குத் தெரியாதென்று சுனகமுனிவ 
னைக் கேட்கச் சொல்ல , அவரும் தனக்குத் தெரியாது என்று கூறி 
விட்டு “ மன்னனே ! ருத்துவிக்குகள் , கசேரு , ஆகியோருக்கோ 
எனக்கோ தெரியாது . நாங்கள் மட்டுமல்ல ! உலகில் யாருக்கும் 
தெரியாது . உனக்கு ( தோற்றோடி ) அரசினைத் தந்து ( 

படை , 
குடி , கூழ் , அமைச்சு , நட்பரண்களையும் தந்து ) மரங்கள் வெறும் 
கற்பாறைகளுக்கிடையே திரிந்து கொண்டு இருக்கும் காண்டிக் 
கியன் ஒருவன் தான் தெரிந்திருக்கலாம் ! விரும்பினால் அவனைக் 
கேள் என்றான் . 

JI - 24 


அரசன் " முனிவரனே ! என் பகைவன் நான் பிராயச்சித்தம் 
கேட்கச் செல்லும் போது என்னைக் கொன்றால் யாகப்பலன் 
கிட்டும் . கொல்லாமல் பிரயாச்சித்தம் சொன்னால் 

யாகம் 
நிறைவேறி முழுமை பெறும் . இருவிதத்தும் என் விருப்பமே 
நிறைவேறும் என்று சொல்லித் தேரில் ஏறிச்சென்றான் . III - 25 


கேசித்துவஜன் , மான்தோல் மேலாடையாக , ஆயுதமின்றி , 
காண்டிக்கியன் இருக்கும் இடத்திற்குப் புறப்பட்டுக் காட்டை 
யடையவும் , ஒற்றர்கள் அவன் கொடியைக் கண்டதும் யார் என 
அறிந்து கொண்டு ஒன்றுகூடி கூச்சலிட்டு அறிவிக்கவும் . III - 26 


144 


ஆ . வலசபெதர , ந்ருபதி கலக க ப்ரஜவக 

லார்ப் பனிசி , கனுமலந்து நிலுவ 
வேறுவேற ஏர்சி விலுமந்தி , பனிசி , தா 
தடுக்கு பெண்டெ மலுக வொட ம வெட லி 


ill - 27 


க . வச்சுரிபு சூபுலென சுற 

புச்சுசு . சிரிகொனுட மகுட பொட முட ருஷமுச் 
சிச்சுன லாவெச்சக வி 
த்யுச்சலதாபமுன தூபு தொடுக்கு சு பலிகென் 


/11--28 


ம . தனதான்யத் விர தா ஸ்வ கோ க ணம்பெல்ல 

சாம்ராஜ்யமுன் 
கொனியுன்சாலக தாடகேய பலபுக் கூடாக்ருதின் ஜிங்கதோ 
லுனனாச்சான்னுட வை ப்ராஸாந்துக - தி மாலோ சொச்சி 

ப்ரணம்புலன் 
கொன ஏதெஞ்செதெ ? துர்மதீ , கெட பெதன் க்ரூரம்பு 

பல்லம்புனன் III - 29 


மஹாச்ரக் தர 


அனினன் சேயெத்தி . யோஹோ 

யலுக கவினு ; கானாததாயின் ப்ரமாத ம 
பு ன வைகல்யம்பு யாகம் 

பு னகு பொட ம . நேபூசு " ர ஸ்ரேணி வேடன் 
நினு ஆவேதிஞ்சி பம்பென் 

நருப , அதனெறுகு நிஷ்க்ருதின் வேடு : போபொ 
ம்மனி , கோபம்மைன ரோஷ 

ம்மயின விடு வு மெட்லைன மேலிங்க ன்னனன் III - 30 


145 


நாட்டை விட்டோடி வந்த மக்கள் பயந்து கலங்க் 
காண்டிக்கியன் அவர்கள் பயம் தீர்ப்பதற்காக சிலரை நியமித்து , 
மலைச் சிகரங்களில் ஆங்காங்கு வில் வீரர்களை அனுப்பி தகுந்த 
ஏற்பாடுகளைச் செய்து , தான் கோபம் மிக்கவனாக வாசற் 
கதவைத் திறந்து வெளியே வந்தான் . 

III -- 27 


வருகின்ற பகைவனை ( கேசித்துவசனைப் ) பார்வையாலேயே 
சுட்டெரித்து , தன் செல்வத்தைக் கவர்ந்ததாலும் மீண்டும் ஈண்டு 
வந்துற்ற தாலும் , சினத்தாலும் முத்தீயாகச் சேர்ந்து வலிமை 
யுற்று மின்னல்போல அசையும் வில்லில் அம்பைத் தொடுத்துச் 
சொன்னான் . 

III - 28 


தனம் , தானியம் , யானை குதிரை , பசுக்கூட்டம் , அரசு 
எல்லாம் கவர்ந்தது போதாதென்று மாரீசனைப்போல மான் 
தோல் போர்த்துக் கொண்டு , சாந்தமுடையவனைப் போலப் 
புகுந்து , உயிரையும் கவர வந்தனையோ ? தீய நோக்குடை 
யவனே ! உன்னைக் கூரிய வேலால் கொன்றொழிப்பேன் 

III - 29 


எனவும் , கையெடுத்து ஓ ! கோபப்படாமல் கேள் ! நான் 
கொல்ல வரவில்லை . என் வேள்வியில் தவறுதலாக இடையூறு 
நேர்ந்துவிட்டது . அதற்குப் பிராயச்சித்தம் அந்தணர்களைக் 
கேட்க அவர்கள் உன்னிடம் அனுப்பி வைத்தார்கள் . “ மன்னா ! 
அவனுக்குத்தான் பிராயச்சித்தம் தெரியும் போ ! ” என்று கூறினர் . 
கோபத்தையோ சாபத்தையோவிடுக . எதுவானாலும் மேல் தான் 


( கோபம் விட்டால் அருள்கூர்ந்து பிராயச்சித்தம் கேட்டு 
வேள்வி முடித்து நலம் பெறுவேன் அல்லது சாபம் ( வில் ) விட்டால் 
இறந்துபடுவேன் அதுவும் சரிதான் என்பது கருத்து . ) III - 30 


ஆ . - 10 


145 


அதண்டு 


வ் . அனின் . 

தருஷண்டம்பு சொச்சி , மந்தரி 
புரோஹித ப்ருப்ருதி சுஹ்ருஜ்ஜனம்பு " லகு தத்வ்ருத்தாந்தம் 
பந்தயுன் செப்ப , மந்தனம்பு னகுன் சொச்சின மந்த்ருலு 
இட்லனிரி . 

III - 31 


க . 


பாலுகலவாடு மனகொக 
ஜாலியிடக தானே தாரசாசனகு வச்சென் 
வேளயிதெ , லெம்மு . கருபக்ருப 
சாலுன் காராகு மேபி சம்பகு ப்ரஜலன் 


III - 32 


உ . அண்டலுகட்டி செல்கலகு ஆண்ட்ருனு பிட்டலு 

கூர கோயபோ 
கண்டகமுல் பதா ப் ஜமுல காட னொதர்சின னொப்பி 

கூயிடன் 
கண்டிகி நித்ரகான கொது கம்படி வேகெ த மிந்து ” 

ஒக்கமா 
கண்டயு காது , நீவு படுனட்டி யவச் த வசிம்பஸக்யமே ? 

Iil - 33 


தே . ச்வாம்யமாத்ய சு ஹ்ருத்கோஸ ஜனபத பல 

உர்க முலுச்வாமி கலிகின தொலுத கலவு 
அங்கி ? சுகியைன அங்கம்புலடகு முனுபெ 
சால சுகு லௌட மனகு த்ருஷ்டம்பு காதெ 


III - 34 


147 


எனவும் , அவன் (காண்டிக்கியன் ) மரச்செறிவிற்குள் புகுந்து 
மந்திரி , புரோகிதர் முதலியவர்களுடனும் அச்செய்தி சொல்லி 
ஆலோசனை கேட்கவும் மந்திரிகள் இவ்விதம் கூறினர் . III - 31 


பங்காளி ( தாயாதி ) நமக்கொரு சிரமமும் இல்லாமல் 
தானே அருகணைந்துள்ளான் . இதுதான் சமயம் ! 

எழுக ! 
மன்னவா ! அருள் போதும் ! முற்றிய இலைகளைத் தின்னச் செய்து 
மக்களைக் கொல்லாதே ! 

III - 32 


மனைவி மக்கள் குழுமி தரிசு நிலங்களில் கீரை கொய்யச் 
சென்று , மெல்லடித் தாமரைகளில் முள் தைத்து அதை எடுக்கும் 
போது அவர்கள் நோவால் அலறுவதால் கண்களுக்குத் தூக்கம் 
வராமல் ஒதுங்கிச் கிடந்து வேதனைப் படுகிறோம் . எங்களுக்கு 
மட்டுமன்று ! நீ படும் பாட்டைச் சொல்ல முடியுமா ? III - 33 


உடையவன் , அமைச்சு , நட்பு , பொருள் ( பொக்கிஷம் ) நாடு , 
படை , அரண் எனும் ஏழு அரசியலங்கமும் உடையவன் ( அரசு ) 
இருந்தால் முன்பாக அதுவும் இருக்கும் . அவயவி ( ஆன்மா ) 

இருந்தால் அங்கங்களும் ( உறுப்புகளும் ) 
இருக்கும் என்பது நாம் அறிந்தது தானே 

III - 34 


சுகமாக 


சுகமாக 


148 


அதனிபனி தீர்ப ராஜ்ய 
த்விதயமு நினுசேரு , எட்டி நெரவுன னைனன் 
V திபுல கரிஜயமு தனோன் 
னதியு ப்ரஜாசதய ரக்ஷணமு தர்மம்புல் 


JII- 35 


8 . 


அந்யாயம்பு ன து ச்ச ஹ 
மன்யுண்ட கு ப்ரபல ரிபுனி மடி யிஞ்சினதர் 
மன்யக்ருதி ககு நிஷ்க்ருதி 
சந்யாயம்புக ப்ரஜாளி ச ம்ரக்ஷிம்பன் 


III - 36 


க . 


தன ராஷ்ட்ரமு செட- வச்சின 
அனிமிஷபதி விப்ருட னக ஆசார்யுத்ரிணீர் 
ஷனி துனுமடெ ? விடு வுமு தய 
நினு நம்மின ப்ரஜலு நவய நீதய யேலா ? 


III - 37 


ஸிஷ்டு நினுனிந்த சேசின 
து ஷ்டாத்முனி பிலுகுமார்சி , து ’ ரிதழு பித பன் 
நஷ்டம்புக பூ வல்லயா 
இஷ்டாபூர்தமுலு சேசி எசக க ராதே ? 


III - 38 


தே . இங்க ரென்னாள்ளுசூசி , நீவங்க தெகுவ 

கலுக குண்டின ப்ரஜலூள்ளு தலசி போவ 
மௌனி வகு டயெ யொண்டெ , விஹீன சந்தி 
அதனி கனுடொண்டெ காகொண்டு மதமுகலதெ ? III - 39 


( 149 


பகைவனை 


அவன் காரியத்தை முடித்துவிட்டால் , அரசு இரண்டுமே 
உன்னைச் சாரும் . எப்படியேனும் அரசனுக்கு 
வெல்வது இன்றியமையாதது . 

அதனால் பொருட்பேறும் 
மக்களை அருளோடு பாதுகாத்தலும் அறமாகும் . | 11-35 


பகைவனை 


தாங்கரிய குரோதமுடைய வலிமையான 
அநியாயத்தால் கொன்றால் அந்தப் பாவத்திற்குப் பரிகாரம் , 
நியாயமாக மக்களைப் பாதுகாப்பதுதான் ஆகும் . 

||| - 36 


இந்திரன் , திரிசீரிடன் ( முத்தலையன் ) எனும் அந்தணனும் 
தன் குருவானவுமான பெரியவனால் தன் நாட்டுக்குத் தீமை 
நேரும் என்று அறிந்து 

அறிந்து கொல்லவில்லையா ? அருளை விடுக ! 
உன்னை நம்பிய மக்கள் துன்புற்று மெலிய இந்த அருள் என்ன 
பயன் ? 

III - 37 


மன்ன ! நல்லொழுக்கமுடைய உன்னை இந்தப் பாடுபடுத்திய 
கயவனைக் கொன்று , பின்பு வேள்விகள் , தான தருமங்கள் 
செய்து பாவத்தைப் போக்கிக் கொள்வாயாக . 

III -- 38 


இன்னும் இரண்டு நாட்கள் பார்த்து உன்னிடம் சாரமில்லை 
என்று கண்டால் மக்கள் ஊரை நோக்கிப் போனால் , நீ துறவி 
யாக வேண்டும் அல்லது தாழ்ந்த நிலையில் உடன்படிக்கை செய்து 
கொள்ள வேண்டும் ! இது தவிர வேறுவழியுண்டோ? 111-39 


150 


ஜனவர , தபமுனகுன் சொச் 
சின கன்னுலு மூசி கொண்டெ செலவிந்தியகா 
கனிதித்யாச குப்ரம்ஹம் 
பெனயுனெ புரிபு வபு ஸல்ய மெத லோ மெறமன் ! 


11- 40 


க . அவமதி பித்ருக் னு லகு பூ 

தவுல வெதகி பில்லபில்ல தரமுதுனிமி பார் 
கவுடு முனியய்யெ ; மறிவை 
ப வழுவலது , ஸாந்திகைன , பக 2 தெக 2 ககுனே ? 


III - 1 | 


தே . பக யு வக யுனுலேக யேபாடி கன்ன 

அலரு சாமான்ய சம்சாரி யகுட்ட மேலு 
மறி தகி லெனேனி ஸாந்திசே மறவதக து 
ராஜ்ய பூ மிக தால்சின ராஜுனகுனு 


III- 42 


க . புலிமல டி- கி யூள்ளகு அ 

டீலருஜரா ஜனமு மான்புகோ பனிசிக வின் 
நெலகொன சு " ரியலு கொனி சனி 
பொலியுனொ ? ஊரகுயிரேகி பொடு சுனொ செபுமா 

III - 43 


ஈவேள பலியு அதனின் 
போவிடி சிதி பொம்மு பாடி ? போயின ராஜ்யம் 
பே விதி க்ரம்மறு ? னாவெர 
வீவெரனி வ்ரேலு மடி " சி யேர்பட " செபுமா 


| 1 | - 44 


151 


மன்ன ! தவம் செய்ய முயன்றாலும் , அவமானம் என்னும் 
அம்பு தைத்த வேதனை இதயத்தில் இருக்கும்போது வெறும் 
கண்ணை மூடிக்கொள்ளலாமே 

பரப்பிரம்மத்தை 
தியானிக்க முடியுமா ? 

I [ [ - 40 


தவிர , 


பரசுராமன் அவமானத்தால் , தன் தந்தையைக் கொன்ற 
மன்னர்களைக் கொன்று அவர்கள் குழந்தைகளையும் மரபினரை 
யும் தேடித் தேடிக் கொன்று பிறகுதான் தவம் செய்து முனிவன் 

அரசைப் பெறுவதற்காக இல்லாவிட்டாலும் மன 
அமைதியுறவேனும்பகையை அழிக்கவேண்டாமா ? III - 41 


ஆனான் . 


பகைமையும் கவலையும் இல்லாமல் கிடைத்தது போது 
மென்கிற சாதாரண குடிமகன் ஆக இருப்பது மேல் தான் . 
ஆனால் , அரச வேடம் பூண்டவனுக்கு பகை ஏற்பட்டுவிட்டால் 
அமைதியாக பகையை மறந்திருப்பது தகுந்ததன்று III- 42 


புலி மலையிலிருந்து ( ஈன்ற ( புனிறு ) காலத்தில் ) கண்ணோயால் 
ஊருக்குள் வந்துவிட்டால் , மனிதர்கள் நோய் நீக்கிக் கொள் 
என்று சொல்லி குகைக்கு அனிப்பி வைத்துவிட்டுப் பின்னர் 
அதனாலே கொல்லப்படுவரோ ? ஊரிலேயே கூச்சல் போட்டுக் 
கத்தியாற் குத்திக் கொல்வார்களா ? சொல்க ! 

III- 43 


இந்நேரம் வலிமை மிக்க அவனை நீதிக்காக விட்டு விட்டா 
யானால் , இழந்த அரசினை மீண்டும் பெறுவதற்கு என்ன வழி 
யிருக்கிறதென விரல் மடித்துச் சொல்க . 

III - 44 


152 


2 


தே . அலச த பருன்ன மனுஜுண்டு கலியுகம்பு 

த்வாபரம் பொன்ன கூர்சுன்னவாடு த்ரேத 
யுத்தி துடு , யாயிமறி க்ருதயுக மடன்ன 
நமுசித " மனோக்தி ருக் ப்ராம் ஹணமுன வினமெ ? III -45 


க . சித்ரப்ரஹாரி , ராஷ்ட்ரோ 

பத்ரவ பரிஹாரி , ஆப்தபாஷண ருசிவே 
ளோத் ரிக்துண்டு . அவேளா 
னுத் ரிக்து டனல்ப காலமுர்வி பு ஜிஞ்சுன் 


II- 46 


வ . லேலெம்மனுடயு . ப்ரதானுலகு பூ நாது ண்டி ட்லனியெ 

III - 47 


க . மீநொடி வினயதி கார்யம் 

பௌ , இப்பனி சேய ராஜ்ய மந்தயு மனகுன் 
வானிகி பரலோகமு ஜித 
மௌனொக்கட , இந்து வாசுலரயக வலயுன் 


||| -48 


பரலோக சுக மு ஸாஸ்வத 
மரய , மஹீராஜ்ய சௌக்ய மல்பா னே ஹஃ 
பரிபோ க்யம் பிந்து" லகை 
துரிதமு காவிஞ்சி தொலகுது னெ வரமுனகுன் ? 


III - 49 


153 


சோம்பேறியாகப் படுத்திருக்கும் மனிதன் கலியுகமாம் . 
உட்கார்ந்திருப்பவன் 

துவாபரயுகமாம் . எழுந்திருப்பவன் 
திரே தாயுகமாம் . மற்றும் நடப்பவன் திருதயுகமாம் . இவ்விதம் 
கூறும் ருக்வேத பிராமணத்தில் 

உள்ள 

சொல் கேட்க 
வில்லையா ? 


( நடக்கும் முயற்சியே சிறந்தது என்பது கருத்து ) 


III - 45 


தன்னாட்டிலுள்ள குறைகளை உடனே நீக்கியும் , தன் 
னாட்டை எதிரிகளிடமிருந்து துன்புறாமல் பாதுகாத்தும் , 
பகைவரை அழிக்க ஏற்ற காலத்தில் நண்பர் கூறும் வாக்குக்கேற்ப 
முயற்சி செய்தும் , தகாத காலத்தில் விரையாமல் ஆழ்ந்து சிந்தித் 
தும் இவ்விதம் இருக்கும் அரசன் நெடுநாள் உலகினை ஆள்வான் . 

III- 46 


எழுக ! எழுக ! என்று கூறவும் மந்திரிகளைப் பார்த்து 
மன்னன் இவ்விதம் கூறலானான் . 

III - 47 


" நீங்கள் கூறியது செய்யத் தகுந்தது தான் ! இவ்விதம் 
செய்தால் அரசு முழுதும் நமக்கும் அவனுக்குப் பரலோகம் 
( சுவர்க்கம் ) கிடைக்கும் . இதில் எது சிறந்தது என்பதை ஆராய 
வேண்டும் . 

III - 48 


பரலோகம் ( துறக்க இன்பம் ) நிலையானது . உலக அரச 
போகங்கள் நிலைத்தவையன்று . ஆதலின் பாவம் 
பரத்தை இழக்கலாமோ ? 

III- 49 


செய்து 


154 


க . பத்தா ன்ஜலி புடுதீ னுன் 

க்ருத்து ண்டை 2 ஸரணு சொரக கூல்சுட கடு கீ 
டுத்த தி பரலோகார்ஜன 
புத்தி கி னனு கண்வ வாக்யமுலு தலப ரொகோ ? 


III - 50 


ஆ . அனுசு வெடலி வச்சி , யாராஜுனடி கி , தத் 

கர்ம னைசிகீவத க்ரமம்பு ? 
தெலிசி , தகி ன நிஷ்க்ருதி வசிம்பனாதண்டு 
மகுட 2 க்ரதுவு சா ங்க முக ஒனர்சி 


III - 51 


ஆ , அவப்ருதா ப்லுதோத்த மாங்கு டை ; ருக்விக்ச 

தச்யக ணமு பூஜதனிபி , பிதப 
சூ- தமகத " வந்தி வைதாளிக ப்ருப்ருத் 
யர்தி கோடி கபி மதார்த மொச கி 2 


III -52 


தே . மறியு கோரினவாரி அக்கறலு தீர்சி 
யுனு மனஃபூர்தி சாலகொய்யனதலஞ்சி 
அகட குருத க்ஷிண யொசங்க னயிதி னஞ்சு 
மகு - ட - சனி , ஸங்கனதடு . சம்ப்ரமபட ங்க 


III - 53 


க . 


* 


வாரிஞ்சி நீகு னொய்யதி 
கோரிக ? ஏதெஞ்சினாட குருதக்ஷிணயீ , 
பூ ரமண , வேடு மனுடயு , 
ஆராஜன்யுண்டு . ஆப்துல தோடன் 


III - 54 


155 


கைகூப்பி எளிமையுற்று வரும் அடைக்கலமானவனை 
பரலோக சிந்தையுடைய ஒருவன் சினத்தால் கொல்வது மிகுந்த 
தீங்காகும் என கண்வ மகரிஷி கூறிய வாக்குகளைச் சிந்திக்க 
வேண்டாமோ ? 

11-50 


என்று கூறி வெளியே வந்து அம்மன்னனிடம் ( கேசித்துவஜ 
னிடம் ) கேட்டு , யாகப்பசு கொல்லப்பட்ட விதம் அறிந்து , அதற் 
கேற்ற பிராயச்சித்தம் ( கழுவாய் ) கூறினான் : அது கேட்க 
அவனும் வேள்வி முறையாகச் செய்து முடித்து , 

III - 51 


வேள்வியின் இறுதி நீராட்டு முடிந்து , வேத அந்தணர்கட்கு 
வணங்கிப் பரிசுகள் ஈந்து , பின்னர் இரவலர்கட்குப் பரிசுகள் 
நல்கி , கேட்டவர்கட்கெல்லாம் அவர்கள் தேவைகளை நிறை 
வேறச் செய்து , 

|| --52 


அதன் பின்னும் தன் மனம் அமைதியுறாமையால் , ஆராய்ந்து 
“ குருதட்சணை கொடுக்காமல் இருக்கிறோமே " என வருந்தி 
மீண்டும் காண்டியக்கியனிடம் செல்லவும் அவன் ஐயமுற்று 
பரபரப்புறவும் , 

|| I - 53 


அமைதியுறச் செய்து உனக்கு எது விருப்பம் ? குருதட்சணை 
(காணிக்கை ) தர வந்துள்ளேன் . மன்ன ! கேட்பாயாக ! 
எனவும் அம்மன்னன் மீண்டும் தன் நண்பர்களுடன் III - 54 


156 


குருதக்ஷிண யிச்சுடகீ 
நரவருடே - தெஞ்சே ; மீருநாகனுரக்துல் 
பரிகிஞ்சி பதிம்பதிகா? 
அரயுடு மதி னெத்தி மேலு ப்ரார்தி ஞ்சுடகுன் 


111-55 


உ . நாவுடு . வாரலம்மனுஜநாது ன கிட்லனிருப்பி , நேடு கா ? 
தை வழு கல்கெ ; வேக குருதக்ஷிணகா ? சதுரர்ண 

வீவ்ருதோர் 
வீவலயம் பஸேஷமுனு வேடு மு , பூ வர , மம்முனந்த றுன் 
ப்ரோவுமு ; பாந்த வாப்த ஜனபோஷண கன்னனு 

4 ண்யமுன்னதே ! 

|1| --56 


என்னடு லாவுகூடு ? மன ? கென்னட குந்த P ? 

அய்யெனேனிபோ 
ரென்னிகயௌனெ ? போரின ஜயிம்பனெ செப்பிரெ ? 

நீது பாக்யசம் 
பன்னத சேரெ கார்யமிடு ; பந்து சு ஹ்ருத்ததி 

கொக்ககீடு ரா 
குன்னடு லுண்ட கானெ. சிருலூரக சாவக நோவகப்பு னே 

III - 57 


அனவுடு , அல்லநவ்வி மனுஜாதி புடி "ட்லனு மீரலர்த சா 
தனபரதந்த்ர கோவிது லு தக்க , மஹாசு க தா யி மோக்ஷமார் 
க நய விசார கோவிதுலு காரதிசஞ்சல ராஜ்யலக்ஷ்மி னே 
மனிசனி வேடு வாட பரமார்த மு வேட க அம்மஹாமதின் 

JAI -- 58 


157 


குரு தட்சணை தர இம்மன்னன் வந்துள்ளான் ! நீவிர் 
என்பாற் பற்றுடையவர்கள் ! ஆராய்ந்து நன்றாகச் சிந்தித்து 
நாம் கேட்பதற்கு எதுமேல் என்று கூறுங்கள் . 

11I - 55 


எனவும் , அவர்கள் அம்மன்னவனிடம் மகிழ்ச்சியோடு இவ் 
விதம் கூறினர் . " இன்றல்லவா தெய்வம் அருள் கூர்ந்தது !. 
விரைந்து குருதட்சணையாக கடல் சூழ்ந்த நிலம் முழுதும் 
கேட்பாயாக ! மன்ன ! எங்கள் அனைவரையும் காப்பாற்றுக ! 
சுற்றமும் நட்பும் பாதுகாத்தலைவிடப் புண்ணியம் வேறிருக் 
கிறதா ? 

III - 56 


நமக்கெப்போது பலம் வரும் ! எப்போது சமயம் வாய்க்கும் ! 
வாய்த்தாலும் போர் ஏற்படுமா ? ஏற்பட்டாலும் நாம் தாம் 
வெல்வோம் என்று யாரேனும் சொல்ல முடியுமா ? உன் பாக்கிய 
வசத்தால் இந்த நற்பயன் கிடைத்துள்ளது . சுற்றத்தார்க்கும் 
நட்பினர்க்கும் ஒரு தீங்கும் 

நேராமலேயே , தீ இருந்தாற் 
போலிருந்து 

நமக்குக் கிடைக்கிறது . செல்வம் சாகாமலும் 
நோகாமலும் கிடைக்குமா ? 

III - 57 


என்று 


கூறவும் , 

மெல்ல நகைத்து அம்மன்னன் 
( காண்டிக்கியன் ) இவ்விதம் கூறினான் . “ நீங்கள் பொருளாதார 
நூல் வல்லவர்களேயன்றி , பேரின்பம் நல்கும் வீடுபேற்றைக் 
காட்டும் தத்துவ ஞானத்தில் வல்லவர்கள் அல்லர் ! நிலையற்ற 
செல்வத்திருமகளை எவ்விதம் சென்று கேட்பேன் ! அப்பேரறிஞ 
னிடம் பரமார்த்தம் ( தத்துவம் ) கேட்காமல் அரசினைக் கேட்ப 
தெப்படி ? " 

III - 58 


158 


க . நிமிவம் ஸோத்பன்னுல மட 

மமுபோட்டுல ககட ராஜ்யமா லக்ஷ்யமு ! வா 
ட 2 மலின யோகா ஸ்ரயு டுத் 
தம யோக மு கொனுட யுரவொ , தர கொணுடுரவோ ? 

II -- 59 


சீ . விடு ட னிவீடு வெல்வடி " வச்சி கா ண்டி " க்யு 

டா ராஜு கனிகொ ” னி காரவமுன , 
கு ருநிஷ்க்ரயம்பு நிக்குவமுகா ஒச க தே ? 

அனிபல்கி . இத்து தத்யமுக னன்ன 
அவனிதலேந்த்ர . நீவத்யாத்ம ரது டவு 

தக்ஷிண குருனகீ தலசிதேனி . 
சகலபவக்லேஸ சஞ்க்ஷய ம்பெய்யதி 

அவ்வித்ய போ திம்பு மனின நவ்வி , 


தே . அஹஹ ! நிஷ்கண்ட காச் மதீ - யாதி ராஜ்ய 

மடு க னொல்லக இதி ஏடிகடி - கி திபுடு ? 
க்ஷத்ரியுல கெல்ல ராஜ்யம்பு கண்டெமறிப்ரி 
யம்பு கலதெ ? அடன்ன இட்லனியெ அதடு 


III - 60 


ம . வினு, கேஸித் ஜ , தாத்ரி வேட மிகி னாவேதிஞ்செதன் 

ஹதுவ 
ஜ்ஞுனகுன்காக விவேகி கேல ஜனியிஞ்சுன்லௌல்ய 

மெந்துன் ரணம் 
பு னபாடி ” ன் ரிபு கூல்சு வாடி யு , ப்ரஜாபோஷணம்பு ? 

தர்மம்புரா 
ஜுனகௌ ; னைன அஸக்து த்வத்விஜிதராஜ் யுன்னன்னகம் 

பண்டுனே ? 

III . - 61 


159 


நிமி மரபில் பிறந்த எமக்கு அரசுதானர் குறிக்கோள் ! அவன் 
தூய யோகநெறி சார்ந்தவன் . மேலான யோகத்தைப் பெறுவது 
சிறப்பா ? நிலத்தைக் கேட்பது சிறப்பா ? 

III - 59 


‘ விடுக என்று பாசறை நீங்கி வெளியேவந்து காண்டிக் கியன் 
கேசித்துவஜனைக் கண்டு கௌரவித்து “ குருதட்சணை நிச்சய 
மாகத் தருவாயா ? என “ நிச்சயமாகத் தருவேன் எனவும் , 
மன்ன ! நீ ஆன்ம இன்பத்திற் திளைப்பவன் குருவுக்கு தட்சணை 
தர விரும்பினால் , எல்லாப் பிறப்புக்களையும் ஒழிக்கும் வித்தை 
எதுவோ அதனைப் போதிக்கவும் ” என்று கூறவும் , கேசித்துவஜன் 
சிரித்து , “ அடடா ! இடையூறு இல்லாத எனது அரசினைக் 
கேட்காமல் இது ஏன் கேட்டாய் இப்போது ? க்ஷத்திரியர்கட்கு 
அரசினைவிடப் பிரியமானது வேறொன்றுண்டோ ? ” என்றான் . 
எனவும் அவன் இவ் விதம் கூறினான் . 

III - 60 


“ கேசித்துவனே ! அரசினைக் கேட்காததற்குக் காரணம் 
கூறுகிறேன் . அறியாமையால் 

உள்ளவர்க்கன்றி ஞானிகட்கு 
ஆசைகள் உண்டாகுமா ? போரில் பகைவரை அழிக்கும் வீரமும் , 
அறத்தோடு குடிமக்களை ஓம்புதலும் அரசனுக்கு தருமமாகும் , 
உன்னால் தோற்கடிக்கப்பட்ட எனக்கு ( இவ்விரண்டும் இயலா 
மையின் ) பாவம் சேராது . 

| ll - 61 


160 


சீ . நரநாத . ஈராஜ்ய பரிபாலனாராதி 

ஹனனாதி க்ருதரூப யகு அவித்ய 
அனதி காரிகி விசர்ஜனமு காவிம்பங்க : 

கலுஷம்பு ராததி காரியைன 
வாடு விசர்ஜிம்ப வச்சு வர்ணாசார 

லோம்பபு சே அகு பாப லேப 
மைன நேனித்து கொம்மன கொனுத "ரணிபோ 

க முனகு காக தர்மமுன ககு னெ ? 


தே . கான சத்க்ஷத்ரியுலகு பைக்ஷம்பு-கீடு 

மத்ப்ரதா னுலு வேடு சாம்ராஜ்ய மனெடு 
பலுகு தர்மச்ச லம்பு லோபம் ப யுக்த 
மிதி யெறிகி ராஜ்யமடு-க நேனிச்சகி - ம்ப 


/11--62 


தே . ஆச படு து ரெ புது லு . ராஜ்யம்பு , மமத 

மானனி ஜடாமுலட்ல ஹங்கார பான 
மத்துலகு காக அதி ஏல மாத்ருஸுலகு ? 
அளின ஹர்ஷிஞ்சி மெச்சி அஜ்ஜனகுட னியெ 


/// - 63 


ஏன 

னவித் ய வலன ம்ருத்யுவு தரியிம்ப 
அனக , ராஜ்யமுலு மகா தி கமுலு 
சேயுசுன்னவாட . r ணிம்ப சேயுது 
புண்யபலமு போ க புக்தி சேத 


111-64 


16i 


மன்ன ! அரசினை ஏற்று குடிமக்களைக் காத்தல் , பகைவரை 
அழித்தல் எனும் மன்னர்க்குரிய தருமத்தை அதிகாரமில்லாதவன் 
விடுவதில் தவறில்லை . அதிகாரமுடையவன் விட்டால் தான் 
பாவம் சேரும் . மேலும் ஒருவன் தர ஒருவன் ஏற்கும் அரசு 
போகத்துக்கேயன்றி தருமத்துக்குரியதன்று . அரசன் இரந்து 
பெற்றுக் கொள்வது மிக்க இழிவாகும் , 

மந்திரிகள் 
அரசினைப் பெறுக என்று கூறுவது ஆசையால் கூறுவதன்றி 
அறத்தால் அன்று . அது தக்கதல்ல . ஆதலின் நான் அரசினைக் 
கேட்காமல் ஆன்மஞானத்தைக் கேட்கிறேன் . 

11-62 


என் 


னிகள் அரசினுக்கு ஆசைப்படுவரோ ? நான் எனும் 
அகங்காரக் கள்ளினைக் குடித்தவர்கள் போன்று , எம் போன் 
றோர்க்கு ஆசைகள் எதற்கு ? என்று ( காண்டிக்கியன் ) கூறவும் , 
கேசித்துவஜன் கூறினான் : 

III - 63 


நான் அறியாமையால் சாவினைத் தாண்டுதற்கு அரசும் 
வேள்விகளும் செய்து கொண்டிருக்கிறேன் . புண்ணியப் பயனை 
அனுபவித்து அழிப்பேன் . 

1lI - 64 


ஆ 


162 


க , மன ஈநிமி வம்ஸமுபா 

வனமகு பாக்யமுன , மனுஜ்வர , தத்வ விவே 
சனசிந்த நீகுபொட - மெனு 
வினுமிக வினிபிந்து நேனவித்யா வித முன் 


III - 65 


ஆ . ஆத்மகானி மேன ஆத்ம புத்தி யுனுன 

ச்வம்பு னந்து மிகுல ச்வத்வமதியு 
அவனிவர , அவித் யயனு மஹாதருவு உத் 
பத்தி கீத்வயம்பு வித்து மொதலு 


III -- 66 


க . நரநாத ! பாஞ்சபௌ திக 

ஸரீரமுன தே ஹிமோஹ சா ந்த்ர தமதமஃ 
பரிவ்ருதுடை . ஏனிதி நா 
பரிகர மனியவதி லேனி ப்ரம படி திருகு " ன் 


III - 67 


ஜலவசு தாம்பர பவன 
ஜ்வலனம்புல கண்டெ தானஜச்ரம்பு வெலின் 
வெலுகொந்து ஆத்ம யுண்ட க 2 
களேபரமு னெவ்வ டா த்மக தலபோயுன் ? 


III - 68 


163 


மன்ன ! நமது இந்த நிமி மரபின் புனிதமான நற்பேற்றினால் 
உனக்கு தத்துவ ஞானச் சிந்தை உண்டாயிற்று ! இனி உனக்கு 
அஞ்ஞானத்தின் இயல்பைக் கூறுகிறேன் . கேள் ! 

III - 65 


அஞ்ஞானம் எனும் மாபெரும் மரத்தின் உற்பத்திக்குத் தான் 
( ஆன்மா ) அல்லாத உடம்பில் தான் எனும் புத்தியும் , தனது 
இல்லாத ( மனைவி , மக்கள் , வீடு , சொத்து ) வற்றில் தனது 
எனும் பற்றும் , ஆகிய இவ்விரு விதைகளே மூலகாரணங்களாகும் . 

III - 66 


மன்ன ? பஞ்சபூதங்களாலான சரீரத்தில் , ஆன்மா , அஞ்ஞான 
மாகிய செறிந்த இருளினால் சூழப்பட்டு , நான் , இது என 
துடமை என்று எல்லையற்ற மயக்கத்தில் சுழல்வான் . III - 67 


நீர் , மண் , விண் , தீ , காற்றெனும் பஞ்சபூதங்கட்கு அப்பாற் 
பட்டு ஒளிரும் ஆன்மா இருக்கும் போது , இவ்வுடம்பினை யார் 
ஆன்மா வென்று கருதுவார்கள் ? 

III - 68 


164 


சீ . வபுருபபோ க் யமுல் ந்ருப க்ருஹ க்ஷே த்ராது 

லவிபொந்தி வௌகாக , யாத்மவகு னெ ; 
அட்லன புத்ர பௌத்ராதி-கமுலு ஆத்ம 

கானிமை புட்டுட காவு தனவி 
கான ம்ருத்யுவு கனுகாயம்பு ன ஜனிஞ்சு 

புத்ராது லெட ச்வத்வ புறத்தி தக து 
எபுடேனி ஆத்ம வேறெ யனுனப்புடெ 

அடரு போகம்புலு ஈயாத்மகண்ட ; 


தே . வட்லுகா கீயொட லெ யாத்ம யன்னனண்டு 

மத்க்ருஹமு நில்சுனெட்லல்கு ம்ருஜ்ஜலாதி ? 
னட்லு பௌ திக போ காஸனாதி பௌ தி 
காங்க முலு நில்சு போ க மிந்தாத்ம கெத்தி ? 


II - 69 


ஜனிசா ஹச்ரே ஹுப்ரயாண மகுசம்சா ரம்பு 

த்ரோவன்ச தா 
சனுசுண்டு ன் கன மோஹகே த- மலமச்சம்சாரி 

பாந்துபண்டு வா 
சனலன் தூளிமுசு " ங்கு காக ; எபுடேன் 

ஜ்ஞானம்புடுஷ்ணோதகம் 
புனதத் க்ஷாளன சேயு , வானிகபுடம்மோஹ 

ஸ்ரமம்புனன்சனுன் III - 70 


தே . அட்டி மோஹாஸ்ரமம் பாறனாஸரீரி 

ச்வச் து டை தானனன்யாதி ஸயமபாத 
மனக விலசில்லு நிர்வாணமுனு பஜிஞ்சு 
அனக தொல்லியு நிர்வாண கனிய கான 


III - 71 


165 


மன்ன ! வீடு , மனைவி முதலியவை உடல் அனுபவிக்கத் 
தக்கதேயன்றி ஆன்மாவிற்குடையதன்று . அதுபோன்று உடலால் 
பிறந்த மகன் , பேரன் முதலியோரும் ஆன்மாவிற்கு தொடர் 
பின்றி உடல் தொடர்புடையவரே யாவர் . மரணத்தையடையும் 
இவ்வுடலிற் பிறந்த 

பிறந்த மகன் முதலியோரும் தன்னவர் எனக் 
கருதுதல் தகாது . எப்போது ஆன்மா வேறு , உடல் வேறு என்று 
அறிகின்றானோ 

அப்போது 

அனுபவங்கள் ஆன்மாவைத் 
தீண்டாது . அப்படிக்கின்றி இவ்வுடலே ஆன்மா எனக் கருதினால் 
அனுபவங்களும் தன்னைத் தீண்டும் . மண்குடில் மண்ணாலும் 
நீராலும் பூசப்பட்டிருப்பதைப்போல , பஞ்சபூதச் சேர்க்கையான 
இவ்வுடலும் உண்பது , குடிப்பது முதலியவற்றினால் இருக்கும் . 
இதில் ஆன்மாவினைப் பௌதீக அனுபவங்கள் தொடாது . 

||| - 69 


சம்சாரியாகி ( பிறவியுற்ற ) வழிப்போக்கனாகிய ஜீவன் 
ஆயிரக் கணக்கான பிறவிகள் என்னும் பயணங்களையுடைய 
வனாக , பிரபஞ்ச வாழ்க்கை என்னும் வழியே சென்று கொண் 
டிருப்பான் . அனாதி கருமவாசனையாகிய 

தூசி 

படிந்து 
அஞ்ஞானமாகிய களைப்பினையுற்று துன்புறுவான் . எப்போ 
தேனும் ஞானமென்னும் வெந்நீரால் கழுவப்பட்டு அக்களைப் 
பினைத் தீர்ந்து இன்புறுவான் . 

III - 70 


நல்லோய் ! ஜீவன் முன்பு நிர்வாண ( மோட்ச ) ஆனந்த 
ரூபியாகலின் , அஞ்ஞானமாகிய களைப்பினைத் தீர்ந்ததும் 
முன்னைய நிர்வாண ( போட்ச ) சுகத்தையே அடைவான் .III - 71 


166 


2 


வ . வினுஜனேஸ்வர ! ஜலம்பச்ப்ருஷ்ட த ஹனம் பய்யு, ததீயே 

யோகம்புன. கலஸோத ரம்புன உனிகின்தா னதிஸீதலம் 
பய்யு உடிகி , ஸப் தோத் ரேகாதி தர்மம்புன் பொந்து னட் 
லாத்மயுன் ப்ருக்ருதி சம்பந்தம்பு ன அஹம்மானாதி தூ S 
துண்டை 2. ப்ராக்ருதம்புலகு தர்மம்புலன் பொந்து ; வீனி 
கத்யந்த விலக்ஷணுண்டு அக்ஷயுண்டு ? ஆத்ம ; அட்லகு ட 
இந்த அனர்த மூலம் பகு ஈ அவித்யா பீ ஜம்பு 
நீகெறிங்கிஞ்சிதி ; ஏவம்விதம்பு லகு " சகல க்லேஸம் 
புலகுனு சஞ்க்ஷயகரம்பு யோகம்பு தக்க மறியொண்டு ? 
பாயம்பு : லேத னுடயு , ப்ரீதுண்டை கா ண்டி க்யுண்டு னு 
மஹாத்மா , இன்னிமிவம்ஸம்பு ன 

விஜ்ஞாத 

யோக 
ஸாச்த்ரார்து ண்ட வீவு ; நாகு அயோகம்பு சமச் 2 தம்பு 
விச்தரிம்ப வலயு னனின கேஸித் வஜுண்டு க்ருபாளுண்டை 
மஹீபாலா , வினுமெந்தே னி சம்ச் தி துண்டை முனிமறி 
புனர்பவம்பு னகு ராக ப்ரம்ஹ சா தர்ம்யம்பு பொந்து னட்டி 
யோகம்பு : செப்பெத , சாவதா னுண்ட வை வினு மனி 
யிட்லனியெ 

III - 72 


ஆ . ப்ராணிகோடி கெல்ல பந்தம்பு : மோக்ஷம்பு : 

சேருடகுனு மனசு காரணம்பு 
விஷய சங்கியைன , வினுப நத காரி ; நிர் 
விஷயமைன , முக்தி விப வகாரி 


2 

. 


[ I - 73 


சீ . விஜ்ஞானமுன சேசி விஷயாதி வலன நெ 

ம்மன மாஹரிஞ்சி ப்ரஹ்மமு பரேஸு 
சிந்திம்ப வலயு நிஸ்ரேயச ம்புன , கட்லு 

சிந்திம்ப னதடு தத்சிந்தகுனகு 
ஆத்ம பாவம்பிச்சு , னாகர்ஷகமு விகார் 

யஸ்மசா ரமு தார்சுனட்லு , யோக ? 
மன . யமாதி விஷயமைனதி ஆத்ம ப்ர 

யத்னம்புன கதீன யைன சாத்த்வி 


தே . கபு மனோக தி எய்யதி கலது தானி 

ப்ரஹ்ம சம்பந்தி னிக சேய ப்ரௌடி சூ வெ 
இட்டி வைஸிஷ்ட்ய தர்ம மெந்தேனி கலுகு 
அட்டி யோக " ம்பு கலிகின யதடெ யோகி 


||| --- 74 


167 


கேள் மன்னனே ! நீர் நேரிடையாக நெருப்பினால் தொடப் 
படாதிருந்தும் குடத்தின் வயிற்றில் இருப்பதினால் தான் மிகக் 
குளிர்ச்சியுடையதாயிருந்தும் , வெந்து கொதித்துப் பொங்குவது 
போல , ஆன்மாவும் பிரகிருதி ( மாயை ) சம்பந்தத்தினால் , நான் 
எனது " எனும் அகங்காரத்தால் அழுக்குற்று பிரகிருதியின் 
தன்மையைப் பெறும் . இவற்றிற்கு முரண்பட்ட தன்மையுடைய 
ஆன்மா அழிவற்றது . ஆதலின் துன்பங்கட்கு மூலகாரணம் 
அஞ்ஞானமே . அதைத் தெரிவித்தேன் . எல்லாத் துன்பங் 
களையும் நீக்கும் ஒரே உபாயம் 

யோகம் தான் ! வேறொரு 
உபாயம் இல்லை எனவும் மகிழ்ந்து , காண்டிக்கியன் ! 
" மகாத்மா ! நிமிமரபில் யோக சாத்திரத்தை அறிந்தவன் நீ . 
எனக்கும் அந்த யோகத்தைத் தெரிவித்தருள்க " எனவும் கேசித் 
துவஜன் அருளோடு 

கூடியவனாக , 

" மன்ன ! மறுபிறப்பை 
எய்தாது பிரம்மத்தில் இணைவிக்கும் யோக 

யோக சாத்திரத்தைச் 
சொல்கிறேன் ! கவனமாகக் கேள் ! " என்று கூறி இவ்விதம் 
கூறினான் . 

Ill - 72 


உயிர்கள் கட்டு ( பந்தம் ) வீடுபேறு ( மோட்சம் ) அடைவதற்கு 
மனமே காரணமாகும் . புலன்களோடு சேரும்போது பந்தம் 
அடைகிறது . புலன்களிலிருந்து விடுபடும்போது வீடு பேற்றை 
யடைகிறது . 

| ll - 73 


வீடுபேற்றையடைய சாதகன் புலனின்பங்களிலிருந்துமனதை 
மீட்டு , பரப்பிரம்மத்தை தியானித்தல் வேண்டும் . காந்தம் 
இரும்பைக் 

கவர்ந்து தன் சொரூபத்தைத் தருவதுபோல , 
பிரம்மம் , தன்னை தியானிப்பவனுக்கு தன் சொரூபத்தை 
யளிக்கும் . யோகம் என்பது யமம் , நியமம் ( அடக்கம் , கட்டுப் 
பாடு ) முதலியவற்றால் மனதைப் பரிசுத்தமாக்கி , அம்மனத்தை 
பிரம்மத்தில் நிலை நிறுத்துதல் ஆகும் . இத்தகு சிறப்பான 
யோகத்தை உடையவனே யோகி ஆவான் . 

III - 74 


168 


லகு . 


வ . மறியு . ப்ரஹ்ம சர்யாது லகு யமம்பு லேனுனு . ச்வாத்யாயா 

து லகு நியமம்பு : லேனுனு . நிஷ்காமுண்டை 2 யோகியகு ? 
வாடு ” மனோ நைர்மல்ய சம்பாத னகு ஆசரிம்ப வலயு ; இவி 
காம்யம்பு லைன விஸிஷ்ட பலதம்புலு ; நிஷ்காமுலகு 
முக்திதம்பு 

அட்டி யமநியமம்புலு வதலக 
பத்ராசனாது ”லந்து ஒகடி அவலம்பிஞ்சி ப்ராணாபி தானம் 
பகு பவனம்பு : அப்யாச வஸம்பு ன வஸ்யம்பு சேயவலயு 
அதி யெ ப்ராணாயாம மனம்பட்டு ; அட்டி ப்ராணாயாமம்பு ; 
சபீஜ நிர்பீஜ சம்ஜ்ஞலன் பரரு ; அதி - யெ 

அதி - யெ ப்ராண ? 
பானம்புல மிதோ னு ரோதம்புல உபயே நிரோத னம்பு - ன 
ரேசகாதி ? த்ரைவித் யம்பு னுன் பொந்து ; மொதல 
நாசெப்பின ச பீஜ நிர்பீஜ சம்ஜ்ஞலந்து " அந்தத் தூல 
ரூபாவலம்பியகு னதிய ச "பீஜம்பி தரம்பு - அபீ ஜம்பு , மறி 
ஸப் தா தி விஷயம்பு லன் ப்ரணவம்பு லகு இந்த்ரியம்புலன் 
த்ரிப்பி மானசம்பு ன கதீனம்புலு சேயுட ப்ரத்யாஹாரம்பிட்டி 
ப்ரத்யாஹாரம்பு : முமுக்ஷவுன கவஸ்ய கர்தவ்யம்பு ; 
தீனிவலன அதிசஞ்சலம்பு " லகு இந்த்ரியம்புலகு ஆத்ம 
வஸ்யத கலுகு . இவிகன வஸ்யம்பு லு காகுண்டி " ன ஆயோகி 
யோக சாத னுண்டு காநேரடு ; ப்ராணாயாமம்பு , ன 
பவனம்பு லு , ப்ரத்யாஹாரணம்புன இந்த்ரியம்புலு , வஸம்பு . 

பிம்மட ; சித்தம்பு ஸுபாஸ்ரயம்பு " னந்தி டு னதி 
யனுடயு கா ண்டி க்யு டி "ட்லனியெ 

Ill - 75 


லைன 


க . 


மனமுன கெத்தி ஸுபா ஸ்ரய 
மனக , எறிங்கிம்பு , மறி சமச் தாதா ரம் 
பன சனு யத்வச் துவு? யன் 
மனனமஸே ஷோருது ஃக மண்ட லி செறசுன் 


III - 76 


1 


169 


மேலும் , பிரம்மச்சரியம் முதலிய யமம் ( அஹிம்சை , சத்தியம் 
திருடாமை , பிரம்மச்சரியம் , பரிமிதபரிகிரகம் ( மிகு பொருள் 
விரும்பாமை ) என்னும் ஐந்தும் , தன் பயிற்சி ( ஸ்வாத்யாயம் ) 
சௌசம் ( சுத்தம் ) , சந்தோஷம் , தவம் , கடவுள் வணக்கம் , 
முதலிய நியமம் ஐந்தும் பற்றற்றவனாகி மனப் பரிசுத்தத்திற்காக 
அனுசரிக்க வேண்டும் . இவை பற்றுடன் கூடியிருந்தால் சிறந்த 
பேறுகளும் , பற்றற்றிருப்பின் வீடு பேறும் நல்கும் . இந்த யம , 
நியமங்களை விடாது பின்பற்றி , ஆசனங்கள் ( பத்ரம் , பத்மம் , 
சிம்மம் , சித்தம் முதலிய யோகாசனங்கள் ) முதலியவற்றில் 
ஒன்றைப் பின்பற்றி , பிரணாயாமத்தினால் உயிர்ப்பினைத் தன் 
வயமாக்க வேண்டும் . அது சபீஜம் , நீர்பீஜம் என இருவகைப் 
படும் . ரேசகம் ( மூச்சை வெளியிடுதல் ) பூரகம் ( மூச்சை உள்ளுக் 
கிழுத்தல் ) கும்பகம் ( மூச்சை அடக்குதல் ) எனும் மூன்று வகைப் 
படும் . சபீஜம் என்பது உருவத்தை தியானிப்பது , நீர்பீஜம் 
உருவற்றதை தியானிப்பது . மனதைப் புலன்களிலிருந்து திருப்பி , 
மனத்துக்குள் கட்டுப்படுத்துதல் பிரத்தியாஹாரம் எனப்படும் . 
இத்தகைய பிரத்தியாஹாரம் மோட்சத்தை 

மோட்சத்தை விரும்புபவன் 
செய்வது இன்றியமையாதது . இதனால் மிகுந்த சஞ்சலமுடைய 
இந்திரியங்கள் ( புலன்கள் ) தன் வயம் ஆகும் . இது வசமாகா 
விட்டால் அவன் யோகியாகமாட்டான் . பிராணாயாமத்தால் 
காற்றையும் , பிரத்தியாஹாரத்தால் புலன்களையும் வசப் 
படுத்திய பிறகு சித்தம் ( மனம் ) நலஞ்சார்ந்து அமைதியுறச் 
செய்யவேண்டும் என்றலும் காண்டிக்கியன் இவ்விதம் 
கூறினான் . 

III - 75 


" நல்லோய் ! மனதிற்கு மங்களம் ( நலம் ) தருவதெதுவோ ? 
எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமோ ? எதை நினைத்தால் எல்லாத் 
துன்பங்களும் நீங்குமோ அதனைக் கூறுவாயாக . III - 76 


170 


தே . அனின கேஸித் வஜுடு வானிகனியெ , ப்ரஹ்ம 


மாஸ்ரயம்பு மனம்பு ன ; கதி ய பரமு 


அபரமு னனங்க ? பொலுசு ; அந்த பர மனக 


மூர்தமு , பரம்பனங்க அமூர்த மனக 


- 


II - 77 


தே . முனுநா செப்பின ரெண்டிலோ பரமனன் முக்தாத்ம , தூரம்பு பா 

சனகாவிம்ப னமூர்தமிங்க பர சம்ஜஞம்பப் ஜகர்பா தியே 
த்த னிகாயம்ப தி 2 மூர்தமைனனு பரித்யாஜ்யம்பு ஸஸ்வத்ரிபா 
வனலன் கூடு டநாருரு க்ஷன கசே வ்யம்பீத்வயம்புந்துதன் 

III - 78 


171 


பின் , கேசித்துவஜன் அவனுக்குச் சொன்னான் . “ பிரம்மமே 
மனதுக்குப் பற்றிடம் ஆகும் . அது பரம் , அபரம் என இருவகைப் 
படும் . பரம் உருவற்றது . அபரம் உருவுடையது . III - 77 


முன்பு நான் கூறிய இரண்டில் பரம் எனப்படுவது பிரகிருதி 
சம்பந்தமில்லாத ( வீடுபேறுற்ற ) ஆன்மா ( பிரம்மம் ) ஆகும் . 
உருவற்றது . உபாசனை ( தியானம் ) செய்ய இயலாதது . மற்றது 
அபரபிரம்மம் என்பது பிரம்மன் ( நான் முகன் ) முதலிய கட்டுப் 
( பந்தத்தில் ) பட்ட ஜீவர்களின் கூட்டம் . இது உருவுடைய 
தேனும் மூன்று பாவனைகளுடன் கூடியிருப்பதனால் , கைவிடத் 
தக்கதாகும் . மோட்சத்தை விரும்புபவன் இவ்விரண்டையுமே 


கைவிடவேண்டும் . 


III -78 


172 


ப்ரஹ்ம 


2 


2 


வ . ஆபாவனாத்ரயம் பொத்தி யனின செப்பெத - ப்ரஹ்ம 
பாவனயுன் கர்மபாவனயுப்ரம் ஹகர்மோப பாவனயு ; அந்து 

பாவனாயுதுலு சனந்தனாது லு ; தேவாதி ! 
ச் தா வரா வருலகு - ப்ராணு வந்த று கர்மபாவனா பா வகுலு . 
ஹிரண்யகர்பாது லுபய பாவனாபருலு , ஈமூடு ’ தெற்கு ல 
வாரு பாவனா த்ரயான் விதுலு காவுன ஈ த்ரிவிதா த்க ரூபம்ப 
சே வ்யம்பு : ச னந்த னாது லுனு ப்ராக் ப்ரம்ஹ கல்பம்புல 
சம்சரிஞ்சுட பாவனாபத்து லெ ; இப்பா வனாத்மகம்ப கு 
விஸ்வம்பு சம்ச்தி திகி அவதி , தேவ மனுஷ்யாதி விஸேஷ 
ஜ்ஞான கர்மம்புலு க்ஷணிஞ்சுடய ; அட்டி விஸ்வம்பை தோசு 
ஹிரண்ய கர்பா துல கண்டெ அன்யம்பு பராக் யப்பி தி 
முக்தரூபம்ப மூர்தம்பை உண்டு னனி மொதல சூ சிஞ்சிதின் 
கதா ; ததா காரம்பு : தேடபறிசெத ; பூர்வோக்த தேவாதி 
பேத ரஹிதம்பை ? தத்பே த ராஹித்யம்பு ன , னிட்டிதட்டி 
தனி வசின்சுடகு கோ சரம்பு கா க யபக்ஷயாதி ரஹிதம்பு னு . 
ச த்ஸப்த வாச்யம்பு னு ஆத்ம சம்வேத்யம்பு " னுனை . 
ஜ்ஞானைக நிரூபணீயம் ப - குசு ஜ்ஞான ஸப்த வாச்யம்புனுன் 
தானயை , ப் ரஹ்மாத்மகம் ப கு டப் ரஹ்ம சன்ஞயுன் காஞ்சி 
யொப்பு , மறி பாவனா த்ரயாத்மக விஸ்வ வைலக்ஷண்யம்பெ 
லக்ஷணம்பு கா 2 கல ஈருபம் பப்யச்யமான யோகு ண்ட கு 
யோகி கின் சிந்திம்ப அஸக்யம்பு ) ; மறி அபரம்ப னி செப்பம் 
பட்டின ஹிரண்ய கர்புண்டு வாச வுண்டு ? ப்ரஜாபதுலு 
மருத்துலு 

வசு வுலு ருத்ருலு ஆதி த்யுலு தாரகம்பு லு 
க் ரஹம்பு லு கந்தர்வ யக்ஷரக்ஷோ தை த்யாதி 2 ச மச்த 
தே வயோனுலு மனுஷ்யுலு பசுவுலு அத்ருலு சமுத்ரம்பு லு 
த்ருமம்பு லு வெண்டி யு ஏகபாத த்விபாத ப " ஹு பாதா 
பாதம்பு லகு இதர பூ தம்பு லுன் தது த்பத்தி ஹேதுவுலுகா : 
விலசில்லுனட்டி 

ப்ராதா னாதி விஸேஷாந்த சேதனா 
சேதனாத்மக ப்ரபஞ்ச பாவம்ப குச்தூ லரூபம் பு பக்ராந்த 
யோகு னகு சிந்திம்ப ஸக்யம்பு , ஸக்யமேனியு தத் பா வனாத்ர 
யாத்மகம் குட அஸுபாஸ்ரயம்பு காவுன முக்தி 
சா தனம்பு : காதீ செப்ப படி ன ச கல ப்ரபஞ்சம்பு னு 
விஷ்ணுஸக்தி சமன்விதம்பை 

அதனிகி ஸரீரம்புனை 
யுண்டு ; அட்டி விஷ்ணு ஸக்துலு மொதல மந செப்பின 
பராபராக் யலனு தத திரிக்தயகு கர்மாக் யனுன் த்ரிவித முலை 
யுண்டு அந்து 

கர்மாக் ஸக்திசேத வேஷ்டிதயை 
அபராக் யகு க்ஷேத்ரஜ்ஞ ஸக்தி ஜன்மஜரா மரணாத்யனேக 
சம்சார தாபம்பு லு அனுப விஞ்சுசு தத்தத் கர்மானுகுண 
ஸரீரம்பு : லெத்தி விஜ்ஞான தாரதம்யம்பு லு பொந்து ; 
தத்ப்ரகாரம்பு ஆகர்ணிம்புமு 

III - 79 


. 


173 


அந்த மூன்று பாவனைகள் யாதெனக் கூறுகிறேன் ! பிரம்ம 
பாவனை , கரும பாவனை , பிரம்ம கரும உபயபாவனை என 
மூன்றும் அவற்றில் , பிரம்ம 

பிரம்ம பாவனையாளர்கள் சனந்தனர் 
முதலானோர் . தேவர்கள் முதல் தாவரங்கள் ஈறாக உள்ள 
உயிர்கள் யாவும் கரும் 

பாவனையாளர்கள் . பிரம்மா 
முதலானோர் உபயபாவனை ( இரண்டிலும் ஈடுபட்டோர் ) 
யாளர்கள் . இம்மூவகையினரும் , மூன்று பாவனைகள் உடைய 
வர்கள் . ஆதலினாலே இம் மூவகை உருவினையும் போற்றுதல் 
கூடாது . சனந்தனர் முதலானோர் முன்னைய பிரம்ம கற்பத்தில் 
சஞ்சரித்தவர்கள் ஆதலின் பாவனையால் - கட்டுப்பட்டனர் . 
பாவனையோடு கூடிய உலகு இருப்பதற்கு எல்லை யாதெனின் 
ஞான கருமங்கள் தேவமானுடர்களில் ஒழிந்து போவது தான் ! 


இத்தகைய உலகாகக் காணப்படும் பிரம்மா முதலியவர் 
களைவிட வேறுபட்ட பரம் எனக் கூறப்படும் உருவற்றது , 
கட்டற்றதுமான பொருளைப்பற்றி முன்பே குறிப்பிட்டேன் 
அல்லவா ? அதன் சொரூபத்தைத் தெளிவாக்குகிறேன் . முன் 
கூறிய தேவர்கள் முதலிய பேதங்கள் இல்லாததாய் , அத்தகைய 
வேறுபாடில்லாததாலே இத்தகையது எனக் கூற முடியாததும் , 
அழிவு முதலிய சிந்தனைகட்கு உட்படாததும் , சம் ( உட்பொருள் ) 
என்ற சொல்லால் குறிப்பிடப்பட இயல்வதுமாய , தன்னாலே 
உணரப்படுவதும் ( ஆத்ம சம்வேத்யம் ) ஆன , ஞானத்தால் 
மட்டுமே நிரூபிக்கப்படத் தக்கதும் , ஆன பிரம்மம் 

எனப் 
பெயரிடப்பட்ட பரம் பொருளாகும் . 


மேலும் , மூவகை பாவனைகளையுடைய , உலகுக்கு வேறு 
பட்ட உருவற்ற பிரம்மத்தைப் பயின்ற யோகியர்க்கும் சிந்திக்க 

யலாததாகும் இனி அபரம் எனச் சொல்லப்பட்ட பிரம்மன் , 
இந்திரன் , பிரஜாபதி ( தக்ஷன் ) முதலானவர்கள் மருத்துக்கள் , 
வசுக்கள் ( 8 ) ருத்திரர் ( 11 ) ஆதித்தர்கள் ( 12 ) நட்சத்திரங்கள் , 
கிரகங்கள் ( 9 ) கந்தருவர் , யட்சர் , இராக்கதர் , அசுரர்கள் , 
முதலிய எல்லா தேவர்களும் , மனிதர் , விலங்கு , மலை , கடல் 
மரம் முதலியனவும் , மேலும் ஒருகால் , இருகால் , பலகால் , 
காலற்றவை ஆகிய உயிர்களும் , அவை பிறத்தற்கு காரணமாகித் 
திகழ்கின்ற, பிரதானம் முதல் , விசேடம் வரையுள்ள அறிவுடைய , 
அறிவிலாத பிரபஞ்சத்திலுள்ள உயிர்த் தொகைகள் பருவுருவுடை 
யவர்கள் யாவும் யோக முயற்சியாளனுக்குச் சிந்தித்தற்குரிய 
தாகும் . இவை மோட்சம் தர வல்லன அன்று . இவை திருமாலின் 
உடலாக அமையும் . கருமத்தினால் சூழப்பட்ட ஆன்மா ( ஜீவன் ) 
பிறப்பு , இறப்புக்கள் எனும் பிறவித் துன்பங்களில் உழன்று , 
வினைக்கேற்ற 

உடல்கள் எடுத்து , அறிவின் தராதரங்கட் 
கேற்ப , ஏற்றத்தாழ்வுகளை அடையும் . 

அடையும் . அதன் 

அதன் தன்மையைக் 
கேட்பாயாக . 

Ill -- 79 


174 


சீ " . உண்டு அப்ராணு லந்தொக்கிஞ்சு காஸக்தி 

ச் தா வர ஸ்ரேணி தத்ஜாதி கண்டெ , 
எர்ர ரோகடி பண்ட ஜெர்ரி மந்தி ண்டி முன் 

னகு : ச ரீச் ருபமுல ந்தந்த கண்டெ 
க க முல யந்தந்தகண்டெ ம்ருகா’வலி 

யந்து ஊஹிம்பங்க ? அந்தகண்டெ 
தந்தி கோ முக பசுததி னந்தகண்டெ , மர்த் 

யகதம்பகமுல யந்தந்த கண்டெ 


தே .. யக்ஷ கந்தர்வ நாகா ளி னந்தகண்டெ 
அந்தகண்டெ நிலிம்புலந் தந்தகண்டெ 
ஹரிஹயுனி யந்து , தக்ஷனந்தந்தகண்டெ 
ஆத் யுடு ஹிரண்ய கர்பு னந்தந்தகண்டெ 


III - 80 


ஆ . இட்டிரூப கோடுலெல்ல அவ்விஷ்ணுனி 

தனுசயம்பு சு " ம்மு த ரணிநாத , 
அதட-சிந்த்ய ஸக்தி னகில பூ தமுல ஆ 
கச மு வோலெ நிண்டி யொச கு கான 


lil - 81 


சீ . முன்னென்னின பராக் யமுனகு த்விதீயமை 

விஷ்ணு சம்ஜ்ஞனகு உர்வீதலேஸ 
யோகி ஹ்த்த் யேயமை யொப்பு னமூர்த ரூ 

பம்பொண்டு சத்சம்ஜ்ஞ ப்ராஜ்ஞ கோடி 
தா னி வசிஞ்சு; ஏதத்ரூபமெ சமச் - த 

ஸக்துல கெல்ல ஆஸ்ரயத பொந்தி 
ப்ராகு க்த விஸ்வரூப விலக்ஷணத காஞ்சி 

கல்யாண குண பூதி க ’ ரிம தனரி 


தே . அதிமஹத்வம்பு சே வெல்கு " னட்டி ஸக்தி 

னலரு ப்ரஹ்மம்பு தேவதிர்யஞ்மனுஷ்ய 
நாமசேஷ்டாவத வதரணமுல ஆத்ம 
லீல ஜக து பக்ருதிகி கல்பிஞ்சு சுண்டு ? 


III - 82 


175 


மண்புழு , 


( ஆத்ம சைதன்யத்தின் ( அறிவின் ) தராதரமாவது ) 
உயிரற்றவைகளில் ஓரளவு அந்த சக்தி ( ஆற்றல் ) உண்டு . 
தாவரங்கட்கு அதைவிட அதிகமுண்டு . 

பூரான் , 
முதலிய ஊர்வனவற்றுக்கு அதைவிட அதிக அறிவுண்டு . பறவை 
கட்கு அதைவிட அதிகம் . விலங்குகட்கு அதைவிட அதிகம் உண்டு . 
யானை , நரி , பசு முதலியவற்றுக்கு அதைவிட அதிகமுண்டு . அதை 
விட தேவர்கட்கு அதிகமாகும் . இந்திரனுக்கு அதைவிட அதிகம் . 
தட்சபிராஜாபதிக்கு அதைவிட அதிகம் . அதைவிட இரணி 
கருப்ப ( பிரம்மா ) னுக்கு அதிக ஆன்ம ஆற்றல் உண்டு . III- 80 


ஆகாயம் எவ்விதம் எல்லாவற்றிலும் நிறைத்திருக்குமோ அது 
போல விஷ்ணு (திருமால் ) எல்லா உருவங்களிலும் சிந்தனைக் 
கெட்டாத ஆற்றல் மூலமாக நிறைந்திருப்பான் . அந்த உருவங்கள் 
எல்லாம் அவனுடைய உடலாகும் . 

III - 81 


டாவது 


முன்பு யான் கூறிய பரம் என்ற குறியீட்டையுடைய , இரண் 

( தத்துவமாக ) யோகிகள் தியானத்திற்குரியதாகி , 
உருவற்ற மற்றொரு சொரூபம் விஷ்ணு எனும் பெயரில் 
உண்டு . அதையே தொல்லறிஞர்கள் சத் என்பர் . அச் 
சொரூபமே எல்லாச் சக்திகட்கும் மூலமாக , முன் கூறிய பிரபஞ்ச 
உருவத்தைவிட முரணுடையதாகி , கல்யாணகுணங்களும் எல்லை 
யற்ற செல்வங்களும் உடையதாகி ; மிகுந்த பெருமைபெற் 
றிலங்கும் , அத்தகைய ஆற்றல் உடைய அந்த பிரம்மம் , உலகைக் 
காப்பாற்ற தன் திருவிளையாடல் காரணமாக , தேவர் , மனிதர் , 
விலங்கு முதலிய பெயர்களோடும் உருவங்களோடும் அவதாரம் 
எடுக்கும் . 

III -- 82 


176 


ஆ . கர்மபுக்தி கொறகு காதிட்டி தல்லீல 

அதடு ச கல ஜாதுலந்து புட்டு 
புட்டினட்டி யதனி பூரி சேஷ்டி தமுல 
வ்யாஹதமுலு ராவணா தி வலன 


III --83 


82 


வ . அட்டி பரமேஸ்வருனகு பத்த முக்தாதி ரூபமபு லனேகம்புலு 

கலிகி ன முழுக்ஷனகு ஞான சித் திகி பரமவ்யூஹவிப் வாதி ? 
ரூபம்பு லே சிந்தனீயம்பு லு ! ப்ரஜ்வலித ஸிகுண்ட கு ? பவன 
குண்டு நீரச நிகுஞ்ஜம்பு னெட்லு த ஹிஞ்சு . 

அட்லு 
சித்தச் து ண்ட கு அவ்விஷ்ணுண்டு யோகி ஜனம்புல 

2 
சகல கில்பி ஷம்பு லு நிர்த் ஹிஞ்சு காவுன சகல ஸக்த்யா 
ஸ்ரயுண்டை " ன அப்பரமாத்முனியந்து சித்தம்பு நில்புட 
விஸுத்த யகு ? தா -ரண யனம்பாட்டு ; சர்வசங்க்ம்புன 
சலாத்மகம் பகு சித்தம்பு னகுத்ரிபாவ பா வனாதீதுண்ட கு 
அத்தே " வுண்டு ஸுபா ஸ்ரயுண்டை - முக்தி கருண்ட கு ; 
ஏதத்வ்யதிரிக்துலகு ப்ரஹ்மா திதேவதலு கர்மயோனு 
லகுட அஸுத்து லு காவுன சித்தம்பு ன கவலம்பனீயுலு காரு ; 
மறி நிரவலம்ப த்யானம்பு : பொந்து படது காவுன 
தா ரணா த்யான விஷயம்பை ஸுத்தம்பகு ச் தூலரூபாந் 
தரம் பாய்யனந்துனகுன் கலது தானி ச - விச் தரம்பு கா . 
செப்பெத ; ஆகர்ணிம்புமு 

III - 84 


3 


சீ . 2 ஸரதிந்து சகசகச் மயஜித்ப்ரசன்னாச் யு 

தொ ட்ட , கெந்தம்மி கன்தோ - யிவானி 
அதிகம்ர கல்லபா கா போ க பாலாட் யு 

மகராங்க ரத்ன கர்ணிகல வானி 
காம்ப வோத்யத் ஸ்ரீவிடம்பி வ்ருத்த ஸிரோதி 

சிரி பொல்சு மச்ச பேரு ரரமுவானி , 
நதநாபி யுத வளித்ரிதய ஸாதோத ரு 

ஜானுலம் பி சதுர்பு ஜமுலவானி 


தே . கரிவரகரோரு , ருசிரஜம்கா மனோஜ் 

ச " மத பொந்தின பத பல்லவமுல வானி 
ஹைமவச னு , கிரீடஹாராங்கதா தி 
கலிது . ஸங்கரதர்ங்காது ல லருவானி 


III - 85 


177 


( நம்போல ) கரும (வினைக்கீடான ) பலனைத் துய்ப்பதற்காக 
அன்றி , ( உயிர்களை உய்விக்க ) அவன் எல்லாக் குலத்திலும் 
பிறப்பெடுப்பான் . பிறந்த அவன் செயல்கள் , இராவணன் 
முதலானோர்களால் குறைபாடுறுவதில்லை . 

III - 83 


அத்தகைய பரமேசுவரனுக்கு , பக்த , முத்த ( கட்டு , வீடு 
பேறு ) முதலிய பல்வேறு உருவங்களையுடைய முமுட்சு ( வீடு 
பேற்றைத் தேடுபவன் ) விற்கு அறிவைப்பெற , பர , வியூக , விபவ , 
முதலிய உருவங்களே சிந்திக்கத்தக்கன . சுடரும் நெருப்பானது 
காய்ந்த புதரினை எப்படி எரிக்குமோ அதுபோல உள்ளத்துறை 
யும் இறைவன் , யோகியரின் எல்லாப் பாவங்களையும் 
சுட்டெரிப்பான் . ஆதலின் , எல்லா ஆற்றல் கட்கும் உறைவிட 
மான அப்பரமான்மாவிடம் , உள்ளத்தை நிறுத்துதல் தூய 
தாரணை எனப்படும் . எல்லாப் பற்றுக்களையும் நாடி ஓடும் 
சபலமுடைய மனத்திற்கு , மூன்று பாவனைகள் ) ( பிரம்ம , கரும 
பிரம்ம கரும் பாவனைகள் ) கடந்தவனாகிய அத்தேவன் 
நலமீந்து வீடுபேறருள்வான் . மற்ற ( பிரம்மா , சிவன் முதலிய ; 
தேவர்கள் கருமத்திற்குட்பட்டவர்கள் ஆதலின் மனதிற்கு பற்றுக் 
கோடாகமாட்டார்கள் . பற்றுக் கோடில்லாத தியானம் அமை 
யாது . ஆதலின் , தாரணை தியானங்கட்குத் தென்படும் தூய , 
மற்றொரு பரு உருவம் , அப்பிரம்மத்திற்கு உண்டு . 

அதை 
விரிவாகக் கூறுகிறேன் கேள் ! 

III - 84 


சரத்கால சந்திரனின் மின்னொளியை வென்ற கருணைமிக்க 
முகமுடையவனும் , பெரிய செந்தாமரைகள் போன்ற கண்களை 
யுடையவனும் , அழகிய கன்னங்களும் நுதலும் உடையவனும் , 
மகரகுண்டலங்களை யணிந்துள்ளவனும் , கமுசினை 

வென்ற 
எழில்மிகு கழுத்தும் , மார்பில் திருவும் மறுவும் மருவியவனை , 
ஆழமான நாபி ( உந்தி ) யும் , மும்மடிப்புகளையுடைய சன்னமான 
வயிறுடையவனும் , முழங்காலளவு நீண்ட நான்கு தோள்களை 
யுடையவனும் , யானையின் துதிக்கை போன்ற துடைகள் 
அழகிய தளிர்கள் போன்ற பாதங்களையுடையவனும் , பொன் 
னாடை , மகுடம் , முத்துமாலை முதலிய அணிகளும் , சங்கு 
சக்கரம் முதலிய ஆயுதங்களும் உடையவனும் , ஆன திருமாலைத் 
தியானிக்க வேண்டும் . 

III - 85 


ஆ . - 12 


118 


சீ . ஸ்ரீ விஷ்ணுனீக தி சிந்திம்ப வலயுதன் 

மயுடயி யோகி க்ரமம்பு தோட 
ஒக்க யங்க மெ முன்னுசிக்க லோபா விஞ்சி 

அதி த்ருடம்ப குடயு னவலியங்க 
கமுமறி சிந்திம்ப காதகு ; அட்டியப் 

யாசம்பு வலன அய்யவயவி மறி 
நட - சின உன்ன மானக எத்தி யேனியு 

சேயுசுன்னனு மதி பாயடேனி 


3 


தே . அதனி சாம்யம்பு கனிமுக்துட 2 கு . சுராதி 

பே த சன்ஜன காஜ்ஞாள மேத பிதப 
அலமு கல்யாண குணமுல ஹரிகிதனகு 
லேனிபேத மெவ்வாடு கல்பிம்ப கலடு 


il - 86 


க . 


நரவர , இடு பந்த ச்யுதி 
கரமகு அங்காஷ்டகாக்யக னயோக மு விச் 
தரமுக 3 செப்பிதினிங்கன் 
கரணீயம் பெத்தி நாகு கல்பிம்பு மனன் 


III - 87 


தே . நருப , க்ருதார்து ண்ட னைதி நாகிந்தகண்டெ 

அர்த னீயம்பு மறியெத்தி ? யனுசு அதனி 
கர்ச காவிஞ்சி வலத ” ன்ன அதடொ சங்கு? 
தனது தொண்டி ராஜ்யம்பு ன தனயுநிலிபி 


II - 88 


179 


திருமாலை இவ்விதம் தியானம் செய்யவேண்டும் . எவ்வி தம் 
எனின் , முதலில் ஒரு உறுப்பை மனதில் அழுத்தமாகப் பதித்துக் 
கொண்டு , அதன் பின் அதைத் தொடர்ந்து மற்ற உறுப்புக்களை 
யும் பாவனை செய்து முழு உருவமும் மனத்தில் நிலைபெறச் 
செய்யமேண்டும் . தான் நடந்தாலும் கிடந்தாலும் எப்பணி 
செய்தாலும் விடாது தன் மனத்தில் இறைவனை இருத்திக் 
கொள்ளவேண்டும் . இவ்விதம் இறைவனோடிணைந்து 
அஞ்ஞானம் அழிந்து , கல்யாண குணங்களுடைய திருமாலும் 
தானும் ஒன்றேயான நிலைபெற வேண்டும் . அப்படி 
இறைவனோடிணைந்தவனை எவரும் பிரித்திடஇயலாது . III - 86 


மன்னனே ! ( காண்டிக்கியனே ) இவ்விதமாக கட்டற்ற வீடு 
பேற்றினை அளிக்கும் அங்காட்டகம் , எனும் பெயரையுடைய 
யோகத்தை விரிவாகச் சொன்னேன் . இனியும் எனக்குச் செய்யத் 
தக்கது யாதெனக் கூறுவாயாக " என்றான் . 

II - 87 


எனவும் , " மன்ன ! ( கேசித்துவ ஜனே ) நற்பேறடைந்தேன் 
எனக்கு இதைவிட வேண்டத்தக்கதென்ன இருக்கிறது என்று 
கூறி , அவனை வணங்கி , வேண்டாம் என்று மறித்தும் தானே 
ஈந்த தனது அரசினை தன் மகனுக்கு அளித்துவிட்டு III -- 88 


180 


1 


வ . புரோஹித ப்ரதா னுல அப்ராப்த யௌவனுண்ட கு 3 னதனி 

விநீதுகா மெலபி கொண்டனி நியோகி ஞ்சி ; வாரல தான 
சம்மானாது லன் ப்ரோவுமனி குமாருனகு அப்பகிஞ்சி ; 
கோ விந்த சரணாரவிந்த 

வின்யச்த 

மானசுண்டை 
காண்டிக்யுண்டு பாய கர்மம்பு 

லுடி பி ; 

யவ்வனம்ப 
தபோவனம்பு கா கொந்தகாலம்பு " கேஸித் வஜோபதிஷ்ட 
பக்தியோகா னு சந்தானம்புன மது மதன சா தர்ம்யம்பு 
னொந்தெ , கேஸித் வஜுண்டு னு தத்புத்ருனி , தத்ப்ரதா னுல . 
ததீ யராஜ்ய பரிபாலன கனிசி , மகிடி மிதிலா புரம்பு 
ப்ரவேஸிஞ்சி , யோகா ஸ்ரயுடை போ கம்புலன் புண்யம் 
புலு , ததி தரம்பு லு து ரிதம்புலு. ப்ரக்ஷணம்பு லுகா 
க்ஷோணீதலம் 

அண்டென் ; 

காவுன் 

முமுக்ஷன 
குபாஸ்ரயணீயுண்டு ? அதோ 

க்ஷ ஜுண்டு ; பாண்ட்யே 
Vb ஸா , நீவதனி ப " ஜியிம்பு மிதி யெ பக்தியோகம்பு , 
தீனியந்து ஒக்க கொறத கலது . அந்தராயம்பு : னொந்தின. 
புனர்ப வம்பு பொந்திஞ்சி மறிமுக்தி சேர்சு ; அட்லகுட்ட 
இந்தகண்டெ சுலேபோ பாயம் பா யோத னம்பு ன அய்யதோ 
க்ஷஜுண்டு. காண்டீவி 

குபதே 3 ஸிஞ்சின ஸரணாகத 
தர்மம்பு நிரபாய தர்மம்பு அனி பரிணதாந்தஃகரணுண்ட கு 
அதனிகி மூலமந்த்ர பூர்வகம்பு கா ? தவயமு ப்ரசா தி ஞ்சி 
பாகவத ப்ரதானுன் காவிஞ்சின 

III - 89 


பேலு 


3 


2 


ம . வகுளாலங்க்ருத யோகி ஹ்ருன் நிலய , பாச்வத்பாண்டு 2 

பாச் 2 வன்மயாம் 
பக , நாபீஜலஜாத சூ தவிதி சம்ப்ராப்தச் 2 மராரிஷ்ட முஷ் 
டிகடோ ரார்பண கர்கடீபாலித கேணீ க்ரூர ரக்ஷோங்க கா , 
க்ருக வாகுத் வஜ தீர்கி காப்லவ தபக்ரீ டோத் 

சவோத் யுத்சுகோ 

/ I! --- 90 


181 


புரோகிதர் , மந்திர முதலானவர்களிடம் , 
ளமையடை 
யாத தன் மகனை ஒப்புவித்து , தன் மகனிடம் அவர்கட்கு 
கொடை , பரிசு முதலியவற்றால் பேண வேண்டுமெனக் கூறி , 
தான் கோவிந்த திருவடிகளை நினைந்த உள்ளத்தவனாக , காண் 
டிக்கியன் இருவினை நீத்து , அக்காடே தபோவனமாக அமையச்சில 
காலத்தில் கேசித்துவஜன் சொன்ன பக்தியோகத்தில் நிலைத்து 
திருமாலுடன் இரண்டறக் கலந்தின் புற்றான் . 


கேசித்துவஜனும் , அவன் மகனையும் , மந்திரியையும் 
அரசினை நடத்துமாறு ஒப்படைத்துவிட்டு , மீண்டும் மிதிலை 
புக்கு , யோகத்தில் நிலைத்து இருவினை தீர நன்னெறியில் ஆண்டு 
வந்தான் . 


ஆதலின் பாண்டிய மன்னனே ! அந்த திருமாலே நீ அடையத் 
தக்கவன் . பரந்தாமனையே வணங்குவாயாக ! இது பக்தி யோகம் 
ஆகும் . இதிலும் ஒரு குறையுண்டு . இடையூறு ஏற்படின் மறுபிறவி 
உண்டு . அதன் பின் முக்தியடையலாம் . ஆதலினாலே , இதை 
விட எளியவழி , அக் ( குருட்சேத்திர ) போர்க்களத்தில் கண்ணன் 
அர்சுணனுக்கு உபதேசித்த சரணாகதி தருமமேயாகும் . என்றிவ் 
பரிபக்குவமான மனத்தை 

பாண்டியனுக்கு , 
எண்ணெமுந்து ( ஓம் நாராயணாயா நம ) மந்திரத்தையும் 
துயத்தை ( இரட்டை ) யும் அருளிச் செய்து , சிறந்த வைணவ 
னாக்கி , பெரியாழ்வார் மகிழ்ந்தார் . 

III - 89 


வாறு , 


உடைய 


வருள 


மாலையணிந்த ( நம்மாழ்வார் ) உடைய இதயத் 
துறைபவனே ! ஒளிறும் ஞாயிறும் திங்களும் 
இரு 

ரு கண்களாக 
உடையவனே ! தாமரையிற்பிறந்தவன் ( பிரம்மா ) காமனைக் 
தூய்ந்தவன் ( சிவன் ) இருவரையும் படைத்தவனே ! கொடிய 
அரக்கனாகிய கேசியைக் கொன்றவனே ! கோழிக் கொடியை 
யுடைய ( முருக ) னின் தெப்ப உற்சவத்திலும் கோடையில் தெப்ப 
உற்சவத்திலும் ஈடுபாடுடையவனே ! 

III - 90 


182 


1 


க . ஊரீக்ருத பாண்ட வரத 

சாரத் ய . சயூத்ய கோப ஸாபக ச ஹ கே 
லீரத , பக்த ப்ரஹ்லா 
தா " ரசிதச்தோத்ர புலகிதாஞ்சித காத்ரா 


] [ [ - 91 


ஆச் 2 தி தாஹீந்த்ர ஸய்யா , த வீயச் தர 
ப்ரச் தி தாங்க்ரீ , ஸ்ரித வ்ராத சேதோக தா , 
கச் தல ப்ரச்ருஸத்காளிய ஷ்வேளமூ 
ர்தச் த லீ ந்ருத்த மத்தல்லி ஹல்லீச - கா 


III - 92 


. 


இதி பாத்ர ப்ரஹரேஸ்வர ப்ரப்ருதி பம்ஹிஷ்டோத் 

கலானீக்குப் 
ததி விச்பருக்படு யந்த்ர கொண்ட பலி ஹ்ருத் பா ஹாசி 

கத் ரூஜ தீப் 
யது தா ரோத்யேம க்ருஷ்ண ராயந்ருப சன்ஜ்ஞாச் 

மத்க்ருதா முக்தமால் 
யத னாஸ்வாச மு ஹ்ருத்ய பத்யமு த்ருதீயம்பை மஹின் 

பொல்பகுன் II - 93 


- 


| 4697 


183 


அருச்சுணனுக்குத் தேரோட்டியவனே ! இடைச்சிறுவரோடி 
ணைந் தாடுவதில் விருப்பமுள்ளவனே ! பிரகலாதனின் பிரார் 
தனைப் பாடலைக் கேட்டு புளகாங்கிதமுற்ற உடலையுடை 
யவனே . 


அரவின் பாயலில் படுத்தவனே ! வானமும் மண்ணும் அளந்த 
பாதங்களையுடையவனே ! பக்தர்களின் மனமாசுகளைப் போக்கு 
பவனே ! காளிய நாகப்படத்தின் மேலே நாட்டியங்கள் ஆடிய 
ஸ்ரீவெங்கடேசா ! 

III - 92 


இது பிரகரேசுவரபாத்ர முதலிய உத்கல மன்னர்களால் 
பாதுகாக்கப்பட்ட விண்தொடும் , திறமையான யந்திரங்களை 
யுடைய கொண்டபல்லி கோட்டையைக் கவர்ந்த பாம்பொத்த 
வாளினையும் வலமிக்க தோளினையும் உடையகிருஷ்ணதேவராய 
மன்னன் இயற்றிய ஆமுக்த மால்யத ( சூடிக்கொடுத்தனை ) எனும் 
காவியத்தில் மூன்றாவது அத்தியாயமாகப் பொலிவுறும் . Ill - 93 


ஆமுக்த மால்யத 


சதுர்தா ஸ்வாசமு 


க , ஸ்ரீ மந்திர புஜமத்யம . 

கோமண்டலகர்க்ஷி வேணுகும்பன , த்ருப்யத் 
பொ மாஹ்ருத சுரஜனயித் 
ரீமணிதாடங்க . வ்ருஷ கிரிச் 2 த , க கா ங்கா 


IV - 1 





வ . அவதரிம்பு மா ச மயம்புன 


IV - 2 


விஷ்ணுசித்துனி விஜயமு 


பலி மின் த்ரெம்பக ? போலெ பாயவடு சுன் பர்யாய 

பங்கம்பு கா ? 
கலநூலெல்லனு அண்டு மோவ தெகிராகா " கொந்த 

சே புண்டி.தா 
பெலுசன் கண்டு புடுக்குனந்து னிபி வேப்ருத் வின் 

படென் ஜாலெ . மின் 
னுல ம்ரோசென் சுரதுந்துபுல் குரிசெ ? பென்சோ னை 

விருல்போருனன் IV - 3 


ஆமுக்த மால்யத 
( சூடிக் கொடுத்தவள் ) 


நான்காம் அத்தியாயம் 


திருமகட்கில்லமாகிய மார்பினையுடையவனே ! பசுச்களைக் 
கவரும் குழலூதுபவனே ! செருக்குற்ற நரகாசுரன் கவர்ந்த குண்ட 
லங்களை மீட்டியவனே ! பசுமலை ( வேங்கடகிரி ) உறையும்கருடக் 
கொடியுடையவனே ! 

IV - 1 


கேள் ! அச்சமயத்தில் 


IV . - 2 


பெரியாழ்வாரின் வெற்றி 


வலிதின் அறுத்தாற்போல நூலறுந்து தொங்கிய பொற் 
கிழி , சிறிது நேரம் அந்தரத்தில் இருந்து பின் படீரெனக் கீழே 
நிலத்தில் வீழ்ந்தது . வானத்தில் துந்துபி முழங்கப் பூமழை 

IY - 3 


பொழிந்தது . 


186 


ஸா . ஆவேளன்பதி பாரிதோஷிக முலீனந்தந்த பம்பன் , ப்ரமத் 
சே விவ்ராதமுசே த்ருதச் க லிதயை தீ வ்யண்மணி 

ச்வர்ணபூ 
ஷாவாச ஸ்ச ட ஜானுதக் னி யகு சுன் சம்சச்சதுஸ்ஸாலிகா 
ரைவேஸ்மாந்தர பத்த தின்னெரசெ கோத்ராசித்ர 

மால்யம்பானன் IV - 4 


ஆ . வேத வேத்யமைன விஷ்ணுதத்வம்பி ட்லு 

வாது ? கெ ’ லிசி , தெலிபி , வசு மதீஸு 
பக்தி னோலலார்சி , பகவத்ப்ரபன்னுகா 
சேசி லோக ஹிதமு சே யுடயுனு 


IV - 5 


2 


ஸா . அத்தா வக் விபு தம்ப ஹோவசன கவ்யாஹார , மாஹாவசச் 

சித்தம் பாஃக்ருததாம் க தஃகலிரிதி ஸ்ரீசூக்தி வித்யாத ரம் 
பி த்தௌத்தத்ய மகால்லயம் ஹிருதி யாமித்யுன்னத 

த்கின்னரம் 
பத்தீராக்ரேணி கெல்புடுத்ஸவ முனந்தசய்யென் 

நபம்பந்தயுன் 

IV - 6 


187 


அப்போது , பாண்டிய மன்னன் பரிசளிக்க அனுப்பிய சேவகர் 
கள் அங்குமிங்கும் அலைந்து விரைவதினால் மணிகளும் பொன் 
அணிகளும் , உடைகளும் , சிந்தி , அவைக்களத்துக்கும் , கருவூலத் 
திற்கும் இடையே உள்ள நிலம் , முழங்காலளவு நிறைந்து நிலமகள் 
மகிழ்ச்சிப் பெருக்கால் அணிந்த பல்வண்ண மலர்மாலையோ 
எனும் படியாக இருந்தது . 


(சிந்திய மணிகளும் அணிகளும் முழங்காலளவு நிறையப் 
பெற்றதென்றால் , கொடைந்த பொருட்குவையின் அளவினை 
எவ்விதம் கூறுவது ? என்பது கருத்து ) 

Iy - 4 


வேதங்களால் உணரப்பட்ட விஷ்ணு தத்துவத்தை விளக்கி 
இவ்விதம் வாதிட்ட பெரியாழ்வார் , வென்று , பாண்டிய 
மன்னனை பக்தியில் மூழ்கச் செய்து , இறைவனைச் சரணடையு 
மாறு செய்து உலக நன்மையை உருவாக்கினார் . 

IV - 5 


அப்பெரியாழ்வார் வென்றதைப் பாராட்டி 

வானத்தில் 
எல்லாம் வாழ்த்தொலிகள் முழங்கின . தேவர்கள் அடடா 
என்னும் 

பிதுர்கள் " ஆகா ! என்றும் , சித்தர் , “ அப்பப்பா 
என்றும் , கந்தருவர்கள் கலியுகம் “ கிருதயுகமாயிற்று என்றும் , 
கின்னரர்கள் “ சிறுமதியாளரின் செருக்கடங்கிற்றல்லவா ? 
என்றும் கூறிப்பரவினார்கள் . 

IV - 6 


188 . 


சீ . செலவுலு நாகுசு வெலியரங்குலுசூடம் 

கரிகி பாதூவாஹு னரயுவாரு . 
தமம்ரோல உண்டு அந்த லமு கானகதா டி 

பேரெலுங்கி டி- பெச்சத சீருவாரு . 
நகரு வெல்வடு ? தா க தெகி போயி மறிநில்சி 

தோடி 2 வித்வாம்சுல கூடு வாரு . 
எது ரைன தமவானி க்ருஹ க்ருத்ய மடி 2 கி வா 

ட னுனவி தப்ப னூகொனெ டி வாரு 


தே . வாத மேமாயெ ? னன்ன பூ வருனிக்ஷ பஸ் 

பாதமா தாசரிகி கல்கி ப்ரதி கெ னனெடு 2 
வாரு ஒளலெண் , டி டு விமர்ச தூ ரமைன 
வாகிட வசி ஞ்சு னெவ்வ டன்வாருனகு சு 


IV - 7 


தே . கலிசி ஒக கொந்தசே பு ஸ்ருங்கா ட கமுல 

நகரி தெ ச ? சூசுசுனெ மந்தனம்பு லாடி ” . 
சனிரி வித்வாம்சு ? லிண்ட்ல , கஜ்ஜனவிபுண்டு ? 
ரூடி கதனி மஹா க " ஜாருடு சேசி 


IV - 8 


புரியேகி ஞ்சி ததீயமைன நகரம்பு " ன் சேர்பு 

டஞ்சுன் படி " ன் 
தொ ரலன் ராஜகுமாருலன் பனுபகா , தூர்யச் வனம்புல் நிரந் 
தரவந்தி ச் துதுலுன் க ” ஜேந்த்ர ஹயகாண்டா 

வாரகாந்தாங்க்ரிதூ 
புரமுல் ம்ரோயக , கொல்சி வாரிருகட்டம் போ மார்க 2 

மத்யேம்பு னன் IV - 9 


189 


வெளித் 


மேலுதட்டினை நக்கியவாறு , ( அரண்மனை ) 
திண்ணைகளைப் பாராமல் சென்று , பாதுகைகளைச் சுமப்பவர் 
களைத் தேடுவோர்களும் , தம்மருகிலுள்ள பல்லக்கினைக் 
காணாமல் தாண்டிச் சென்று , பெருங்குரலில் , சுமப்பவர்களைக் 
கூவியழைப்பவர்களும் , நகரை நீங்கும் வரையும் தனித்துச் 
சென்று பின் நின்று , கூடவந்த புலவர்களைக் கூடுவோரும் தம் 
வீட்டினர் எதிர்வரவும் வீட்டு விவகாரங்களை கேட்டு அவர்கள் 
ஒன்று கூடி தாம் ஒன்றாக நினைந்து ஏதோ நினைவில் சரி சரி 
என்பவர்களும் “ வாதம் என்னாயிற்று ? என்று கேட்ப , 
" மன்னன் ஒரு பக்கம் சாய்ந்து அந்த தாசரி ( நாலாம் வருண 
பாகவதர் ) யைப் பாராட்டினான் . இல்லாவிட்டால் அவனை 

வைப்போமா ? ஏதோ தப்பித்துக்கொண்டான் 
என்போரும் " சரி ! விடு ஆராய்தலில்லாதவன் வாசலில் எவன் 
இருப்பான் , என்பவர்களுமாக பண்டிதர்கள் புறப்பட்டனர் . 

IV .- 7 


விட்டு 


அவர்கள் சதுக்கத்தெருவில் ஒன்று கூடி அரண்மனையைப் 
பார்த்தவாறு ஏதோ மந்தனங்கள் ( இரகசியப் பேச்சுக்கள் ) 
பேசியவாறு தத்தம் இல்லங்கட்குச் சென்றனர் . அப்பாண்டிய 
மன்னன் அனைவரும் அறிய பெரியாழ்வாரைப் பெரிய யானை 
யின் மீது ஏற்றி அமரச் செய்தான் . 

IV_8 


நகர்வலம் வரச் செய்து , சிற்றரசர்களும் , இளவரசுகளும் 
இருமருங்கும புடைசூழ , திருவல்லிபுத்தூருக்கு அனுப்பி வைத் 
தான் . பாடகர்களும் , யானை , குதிரைகளின் மணிகளின் ஓசை 
யும் பரத்தையரின்பாதச் சிலம்பிசையும் முழங்க , வழிச்செல்லும் 
போது நடுவழியில் 

IV - 9 


190 


விஷ்ணுசித்துனகு பக வந்துடு சாக்ஷாத்கரிஞ்சுட 


உ . இங்கிலிகம்பு னன்தடி பி எத்துகசீச பு ரெண்டெமோ யனன் 

நிங்கி கருத்பரம்பரல நிக்கு ன லேதொக ரெக்கே ; அந்தவீ 
சென் கலஸாப் தி மீகடல ஜிட்டெறிகி ஞசெடு 

கம்மகா ட்பு ; நிண் 
டென் கடு ம்ரோத ; பெந்திருவடி " ன்கனி ராக கராஜு 

IV - 10 


மூபுனன் 


சீ . சிவுருபொட்லபு தோயி ஜெந்தம்மு லன தார்க்ஷ்யு 

ஹச் 2 தோதரமுல திவ்யாங்க்ஃரு லமர , 
நுனுகப்பு மேன தோசின ததூர்த் வச்சாய 

லீலதால்சு பசிண்டி சேல மெறய , 
வ்ராலின யோகி வர்கமு நிர்மலாந்தஃக 

ரணமுலு வோலெ ஹாரமுலு தனர , 
சிரிகி புட்டிண்டி நெச்செலுலௌட மனவிகி 

டா செநா மகரகுண்டலமு லமர 


தே . ஸ்ரித சி தச்சத வாத்யாபி ஹத பராக 

வலய மண்டித கல்பஸாக ! லொயனங்க 
ஸங்க சக்ராஞ்சிதோரு ஹச் தமுலு தனர் , 
தோசெ கமலேக்ஷணுண்டு ? சதுர்பு ஜுண்டு 


Iv - 11 


க . 

எப்புடு ஹரி கனி ரமருலு 
முப்பதி யுனு மூடு கோட்லுமுனி கனுகொ னுனா 
ரப்புடு ? தத்கரமுலதோ 
விப்பின கொட்டு கு லுனு மிண்ட வேகம மொகி டென் 

Iy - 12 


191 


இறைவன் காட்சிதரல் 


இங்கிலீகம் நனைத்த மயில் துத்த ஈரிழைச் சீரையோ 
எனு மாறு வானம் தன் சிறகின் ஒளி வீச்சினால் இளஞ்சிகப்பு 
வண்ணமுற்றது , 

அவ்வளவில் , 

பாற்கடலின் பாலாடைப் 
பிசுபிசுப்பினை உணர்த்தும் இனிய காற்று வீசியது . பின் 
( கருடன் நெருங்கி வருதலால் ) பேரோசை நிறைந்தது . பின் 
பெரிய திருவடியைக் ( கருடாழ்வார் ) கண்டனர் . அந்தப் புள்ள 
ரசன் முதுகில் திருமால் தோன்றினான் . 

IV - 10 


தளிர்க்கொத்து இணையில் செந்தாமரை இருந்தாற்போல 
கருடனின் உள்ளங்கைகளில் தெய்வீக அடியிணைகள் அமர , 
மென்கரிய மேனியில் தோன்றிய கருடனின் ( செவ் ) வண்ணப் 
பிரதிபலிப்போ எனுமாறு பீதாம்பரம் மிளிர , படிந்த யோகி 
யரின் தூய இதயங்கள் போல முத்தாரம் ஒளிர , திருமகளுடன் 
கூடப்பிறந்த உரிமையினால் போலும் ஏதோ விண்ணப்பிப்பது 
( செவியருகே நெருங்கிச் சென்றுரைப்பது 

போல ) 
மகர குண்டலங்கள் திகழ , கற்பக மரக்கிளை போன்ற தோள் 
களும் அதிலுள்ள அன்னம் போன்ற சங்கும் , சுழல் காற்றில் 
எழுந்து சுழலும் பூமகரந்தம் போன்ற சக்கரமும் தோன்ற கமலக் 
கண்ணனாகிய 

நான்கு தோள்களையுடைய திருமால் 
தோன்றினான் . 

IV - 11 


போது 


எப்போது திருமாலைக் கண்டனரோ அப்போது முப்பத்து 
முக்கோடி தேவர்களும் , பெரியாழ்வாரைக் கண்டு கொண்டிருந் 
தவர்கள் அனைவரும் தமது கரங்களுடன் குடைகளையும் 
விரைந்து முகிழ்வித்தனர் . ( விரித்த குடையைச் சுருக்கி வணக்க 
மிடுதல் நமது மரபு ) 

Iy - 21 


192 


தே . சம்மத தித்ருக்ஷகச்த ரக்ஷஃபிஸாச 

புன்ஜ மஹிபு க்பதத்ர ப்ரபன் ஜனமுலு 
சோ க வெறபாறெ கள்ளான ஸுர்பவாத 
கபட்டனல பாறு பெனு பொல்லகட்டு வோலெ 


IV - 13 


க . நீரந்த்ர குசும தாரா 

சாரசர ச்சஞ்சரீக சங்குல கலஜங் 
காரானுகாரி சம்ச் தவ 
காரி முனிச் தோம சாமகானம் பெச கென் 


IV - 14 


தே . அட்லு ப்ரத்யக்ஷ மைன பத்மாக்ஷ னந்த 

ரிக்ஷமுன காஞ்சி , முனி ப்ரமோதா V ஜலமு 
நிகுட்ட புலகிஞ்சி , கரடி கண்டிகலெ தாள 
முலுக- இட்லனி அம்மஹாத்முனி நுதிஞ்செ 


IV - 15 


1 


ப 


ரதா ங்க ? 


ஜயஜய தானவதா ரண காரண ஸார்ங்க 3 

க தா சித்தரா, 
ஜயஜய சந்த்ர தினேந்த்ர ஸதாயுத சா ந்த்ர ஸரீர 

மஹஃப்ரசரா , 
ஜயஜய தாமரசோதர சாருபதோ ஜ்ஜித கா ங்கஜாரா , 
ஜயஜய கேஸவ கேஸிநிஷூதன ஸௌரி ஸரஜ்ஜலஜாக்ஷ 

Iy- , 6 


ஹரீ 


193 


தேவர்களுடன் கூட இராக்கதரும் பிசாசர்களும் கூட்டமாகக் 
கண்டு கொண்டிருந்தபோது கருடனின் இறக்கைகளிலிருந்து 
வீசிய காற்றினால் நெற்களத்தில் முறத்தால் புடைக்கப்பட்ட 
காற்றில் பறந்தோடும் பதர்போல இராக்கதரும் பிசாசர்களும் 
அஞ்சியோடினர் . 

IV ... 13 


இடைவிடாது சொரிந்த பூ மழையில் படிந்து சஞ்சரிக்கும் 
வண்டினங்களின் ரீங்காரம் போல தன்னைத் தொடர்ந்து 
முனிவர்கள் பாடும் சாம கானம் இசைத்தது . 

IV - 14 


இவ்விதம் வானில் கண்ணெதிரே திருமாலைக் கண்ட 
பெரியாழ்வார் மகிழ்ச்சிப் பெருக்கால் ஆனந்தக் கண்ணீர் 

புளகாங்கமுற்று , ( தானமர்ந்துள்ள ) யானையின் 
மணிகளே தாளங்களாக இவ்விதமாகத் திருமாலைத் துதி 
( மங்களாசாசனம் ) செய்தார் . 

IV - 15 


சொரிந்து , 


வெல்க ! வெல்க ! அசுரரை அழிக்கும் சார்ங்கம் 

எனும் 
வில்லும் , கதையும் , சக்கிரமும் ( சுதர்சனம் ) - பூண்டவனே ! 
ஞாயிறும் திங்களும் போன்ற நூறுமடங்கு பேரொளியுடைய 
மேனியை உடை 

டையவனே ! கங்கைக்குப் பிறப்பிடமான தாமரை 
போலும் , பாதங்கள் உள்ளவனே ! பிரம்மனும் சிவனும் உருவான 
மூலகாரணனே ! தாமரைக் கண்ண ! வெல்க ! வெல்க ! IV -- 16 


194 


மத்ச் யாவதாரமு 


ம . தி விஜத் வேஷி னுதா ரவாரி சரமூர்தின்சிஞ்சி சாதுர்யமொப் 
பவடி " ன் சௌகபு தெல்ல கௌசுக மி தம்பம்பொந்த 

மைதால்சிவே 
தவிஸுத்தாக்ஷர பங்க்தி க்ரம்மறக வேதன் சேர்செதோ 

நாக தத் 
புவனம் பப்தி சி தாம்பு பிந்து " லலமன் ப்ரோத் ய 

த்ருசின் தா டவே IV - 17 


ச . எலமி யுகாந்தவாரி கெது ரெக்குதறின் வடி தாலுக ஹ்வரம் 

பு ல சனு நீடி வெல்லுபடி- போவு அபக்ஷ னகோ ரு வாஸ்சரம் 
புலுதனுதாக , தத்க ததம்ரோயு அஜாண்ட ம தைத்யு 

வேத பங்க் 
துலுகொனி கூல்சினட்டி ஜயது ந்து பி சேசி திகா 

முராந்தகா IV - 18 


மிதிக ட வன் திமிங்கிலத மெய்மெயி பெஞ்சின நீது வாதகுத் 
சித பலலாஸியைன சிறுசேபதி த்ரெள்ளுட நீவும்ருங்கு டே ? 
ஸ்ருது லகு னூரு புல் மகுட2 சொச்சுதறின் 

பாவதே தனைதனை 
திதே ஜலஸக்தி ஈட்சிகொனி தெச்சுடகாக 

தத ல்பதால்பதன் ? IV - 19 


ஜலபூரப்லவமான ம்ருண்மய மஹீச ம்ரக்ஷகை கா ரயீ 
ப - லெமுக்தாமணி ஸுக்தி ஸங்க ! நிகுரம்பம்பெல்ல 

சூர்ணம்புகா? 
பலபித் வஜ்ர சத்ருங்நிஜோபரி ப்ராம்யன்மஹா மந்தரா 
சலசங்க் ருஷ்டி கரட்டமைன கமடச்வாமின் நினுன் 

கொல்செதன் VI - 20 


195 


வேதங்களைத் திருடிய சோமன் எனும் அரக்கனை , மீன் 
உருவில் அழித்து , செதிள்கள் சதுரமான வே தாட்சரங்கள் 
( வடமொழி நாகரி எழுத்துக்கள் ) ஒப்பப் பொலிவுறவும் , நீலக் 
கடலைக் கலக்கித் தாண்டியபோது எழுந்த நீர்த் துளிகள் பிரம்ம 
லோகத்தை அடைவது வேதத்தை பிரம்மனிடம் ஒப்படைப்பது 
போல தோற்றுமாறு நீ பேரொளிப் பிழம்பாக நீ கடலலைகளைத் 
தாண்டவில்லையா ? 

IV - 17 


மகிழ்வுடன் பிரளயகால வெள்ளத்தில் எதிர் நீச்சலடித்துக் 
கொண்டு நீ ( மீன் உருவில் ) செல்லும்போது உன் . ( வாயில் ) 
தாடைகளில் 

மலைகளும் , திமிங்கலங்களும் உட்புகுந்துறை 
தலான் , அந்த வேகத்தில் மலைகளும் பிரம்மாண்டமும் மோதும் 
பேரொலியே , அரக்கனை வேதங்களை மீட்டிக் கொன்ற வெற்றி 
முழக்கத்துந்துபி ( பறை ) ஒலியாக அமைந்ததன்றோ ? Iy - 18 


நீ உன் திமிங்கல உருவை மிகமிக வளர்த்தபோது உன் 
வாயில் தானாக துள்ளி வீழ்ந்தானன்றி , அவ்வரக்கன் மிகச்சிறு 
மீன்போலும் 

அளவினனாதலின் அவனை நீ விழுங்கினாய் 
என்பது பொருந்தாதன்றோ ? உன் மூச்சுக்காற்று உள்ளிழுக்கும் 
போது எழுந்த வேகத்தில் வேதத்துடன் கூட அவனும் ஈர்க்கப் 
பட்டு உன் வாயில் தானே புகுந்தான் என்பதே மெய்யாகும் . 

IV - 19 


7 4697 


வெள்ளத்தில் மூழ்கிய மண் ( பூமி ) ஆகிய நிலம் , கரைந்து 
போகாமல் இருக்க , காரை ( சுண்ணாம்பு ) பூசிப் பாதுகாப்பதற் 
காக , வைரம் ( இடி ) ஒத்த தன் முதுகு திரிகையின் அடிக்கல்லாக 
அமைய , ( பாற்கடல் கடையுங்காலத்தில் ) மந்திரமலை மேற் 
கல்லாக உராயவும் , முத்து , சிப்பி , சங்குகள் எல்லாம் சூரணமாக 
( நீறாக ) ஆக்கிய கூர்ம ( ஆமை ) மான தேவனே ! உன்னை 
வணங்குகிறேன் .. 

IV - 20 


தெலுங்கு எழுத்து வட்ட எழுத்து , நாகரி சதுர எழுத்து 
என்பது கருத்து . 

இப்பாடல் பெத்தன மனுச்சரித்ர விலும் உளது . 


196 


ச . ஒகமறி புட்ட கிம்ப விலயோத கமுல் பயிகுப்பி , சிப்ப வ்ரச் 
சுகொனி , மஹாப்ரவீதி சன , சூகரதன் மெயி பெஞ்சி , 

வெண்டிக்ரிந் 
தி கி கயிவ்ராலு தத்சலில நிர்மலதா ரநத ஃபரச் பு ரத்ப் 
ரக்ருதிகி ஈ அஜாண்ட முளெபங்க" ரு முங்க றகான் 

ஒனர்பவே III - 21 


ம . அசு ரேந்த் ரா ஸயகுண்டிகா ச்ச ருதிர வ்யாப்த 

ச் வகச்சா ய காஞ் 
சிச முத்யத்ப்ரதி சிம்ஹமத்சர மிளச்சேஷ்டன் 

தது " த்தா மதீர் 
க ச டா ஜா டமு பெல்லகி ஞ்சு க - தி னாந்த்ர ஸ்ரேணி 

கின்கன் வெரன் 
ஜுசி த க்ரூர பவன்னகா வளுலு ப்ரோசு ச் மர்த்ய 

பஞ்சானனா IV - 22 


உ . முனுமுன்தெல்புனு . தூ றதூற மறிகெம்புன் 

வெண்டி யுன்தூ ற , கந் 
தனகாயன் கலநல்பு , தோ பநக 1 கோண ஸ்ரேணிசே விக்ரமம் 
பு ன வாடு’க்ரேத கொன்னயட்டி விலசன் மூர்தித்ரயீ தேஜமுன் 
கொனுலீலன் விதளிம்பவே அசுரவ க்ஷோபித்தி 

மித்யா ஹரீ 

IV - 23 


197 


வராகமாக உடலை வளர்த்துப் பேருருத் தாங்கி பிரளய 
வெள்ளத்தை நீ ஒரே தடவை முட்டியாற் பெயர்த்தபோது 
எழுந்த நீர் , பிரம்மாண்டத்தைக் கடந்து மேலெழும்பி , மீண்டும் 
கீழே தாரையாக விழுந்தபோது , அந்த 

தாரை- பொற் 
சரடாகவும் , பிரம்மாண்டம் தங்கமணி ஆகவும் அமைய மாயை 
( இயற்கை ) த் தாயிற்கு அணிவித்த மூக்குத்தியாக அமைந்த 
தன்றோ ? 

IV - 21 


உவமை . 


( நீரின் தாரை பொற்சரடாகவும் அதில் வெண் முத்துக்கள் 
கோர்த்திருப்பதால் வெள்ளிய தாரையாக 

பிரம் 
மாண்டம் அந்த சரட்டில் நடுமணியாகிய பொன்மணியாக 
உவமிக்கப்பட்டுள்ளது . ) 


நரசிம்மனே ! இரணியனின் இதயமாகிய குண்டத்தில் தூய 
குருதியில் தோன்றும் தனது பிரதிபிம்பத்தைப் பார்த்து எதிரி 
யாகிய சிங்கம் எனக்கருதி அதன் பிடரி மயிரைப் பிடித்திழுத் 
தாற்போல , அவன் குடல் மாலைகளைப் பிய்த்தெறிந்த சினமிக்க 
உனது கூரிய வெள்ளுகிர்கள் எம்மைக் காக்குமாக . IV -- 22 


முதன் முதலில் வெளுப்பும் , நுழைய நுழைய பின் சிகப்பும் 
மீண்டும் நுழைய குண்டிக்காய் ( ஈரல் ) க் கருப்பும் தோன்ற , தன் 
கூரிய நகங்களால் அசுரனின் மார்பாகிய சுவரினைப் பிளந்து , 
மும்மூர்த்திகளின் தேசினை மீண்டும் பெற்றது போல் தோன்றும் 
படி பொய்ச் சிங்கமாகிய நீ செய்தனையன்றோ ? 


( நகம் தோலிற் துளைப்ப முதலில் வெளுப்பும் , சதையிற் 
துளைப்ப சிகப்பும் , ஈரலைத் துளைப்ப கருப்பும் தோன்றுதல் , 
சிவன் தேசு ( தேஜஸ் ) வெளுப்பும் பிரம்மன் தேசு சிகப்பும் , 
விஷ்ணு தேஜஸ் கருப்பும் ஆகிய மூன்றும் , இரணியம் முன்பு 
கவர்ந்ததனை மீண்டும் பெற்றெடுத்தாற் போல் தோன்றியது 
என்பது கற்பனை . ) 

IV - 23 


198 


ம . பலிதை " த்யேய பயாந்த காரப்ரிதப்ரஹ்மாண்ட 

கே ஹம்பு லோ 
பலபை மண்டெடி தத்ப்ராதாப மயத் வீபஜ்வால 

டி ந்தன்கடு ன் 
தலமை மிண்டிகி க் ரக்குனன் னெக யு உத்யத்தன் 

மஹாச்சாயனா 
கலநீலாங்க மு ஸிம்ஸுமார மொரயங்கா பம்பவே 

வாமனா ! IV -- 24 


ம . ஸமித க்ஷத்ரகளத்ர நேத்ர ஜவவர்ஷாவேள் நீகீர்திஹம் 
ச மு க்ரௌஞ்சச் புட்டதா வகாம்பாக சுஷின் சாகசங்க 

வீக்ஷிஞ்சிவர் 
ஷமு ரானஞ்சலு னந்த நேடு சனுனிச்சன்னாடி 

தச்சேஷ்ட வா 
பமி திர்யக்ததி தா கதானுக திகம் பௌ கா குடா 1 ரீஹரீ 

IV -- 25 


பவிதா ரா பதனம்பு - கைகொனனி அப்பௌலச்த்யுமை 

சப்ததா 
துவுலன்தூறு பரிஸ்ரமம்பு னகு உத்யோகிஞ்செனா 

சப்தசா 
லவிபேதம் பொனரிஞ்சி நில்வக ச " லீலன் சன்னயுஷ் 

மன்மருஜ் 
ஜவனாச் 2 த்ரம் பொ ச குன்சி ருல் ரகு குலச்வாமீ 

ரமாவல்லபா 3 IV - 26 


199 


மகாபலி சக்கரவர்த்தியாகிய அசுரனைப் பற்றிய அச்சமாகிய 
இருள் பிரம்மாண்டமாகிய இல்லத்தில் படியுமாறு , மேலோங்கி 
நிமிர்ந்த பலிச் சக்கரவர்த்தின் ஆற்றலாகிய தீபச் சுடர் . 
அவிந்ததுமே , இருன் விண் முழுதும் விரைந்து பரந்து செலுமாறு 
போல உன் நீலமேனியை வானகத்துக்கப்புறமும் (சிம்சுமார 
சக்கரம் எனும் ( நெபுலப்படலம் ) இடம் வரையும் ) வளர்ந்த 
வாமன மூர்த்தியல்லவா நீ ! 


( விளக்கின் அடி நிழல் இருள் - உலகில் பலியைப் பற்றிய 
அச்சத்துக்கு உவமை . பலியின் ஆற்றல் விளக்குச் சுடர் வாமனன் 
அதை 

அணைத்ததும் பேரிருட்டு மூவுலகும் பரவுவதற்கு , 
திருமாலின் கூரிய திருமேனி வளர்ந்தது உவமை . ) 1V - 24 


பரசுராமனே ! உன்னால் அழிக்கப்பட்ட க்ஷத்திரியர் ( அரசர் 
குலம் ) களின் மனைவியர் அழுத கண்ணீர் மழைக்காலமாக , 
உனது புகழ் என்னும் அன்னப்பறவை , நீ அம்பாற் துளைத்த 
கிரௌஞ்சமலைத் துளையின் வழியாகச் சென்றதைக் கண்டு 
அன்று 

தொட்டு இன்று வரையும் மழைக் காலம் வரவும் 
அன்னங்கள் பழக்கத்தால் அதே வழியிற் செல்கின்றன . சறுக்காகச் 
செல்லும் ( விலங்கு , புள் ) இனங்கள் எல்லாம் செல்வழிச் செல்லும் 
யல்பினதன்றோ ? 

IV - 25 


( சிவனிடம் வில்வித்தை கற்ற பரசுராமன் , தன்னோடு கற்ற 
சிவகுமாரன் முருகனுடன் பந்தயம் போட்டு அம்பெய்த போது 
கிரௌஞ்சகிரி துளைக்கப்பட்டது 

என்பது புராணக்கதை . 
கிரௌஞ்சகிரி துளை வழியாக அன்னங்கள் மழைக் காலத்தில் 
இமயமலையிலுள்ள மானச சரோவரத்திற்குச் செல்லும் என்பது 
கவிமரபு . ஹம்ஸத்வாரம் ப்ருகு பதி யசோ வர்த்ம்யத் க்ரௌஞ் 
சரந்த் ரம் என்று மேகதூதத்தில் காளிதாசன் பரசுராமனின் புகழ் 
வழியான கிரௌஞ்சமலை துளை வழியாக அன்னங்கள் செல் 
வதை வருணித்து இருப்பதும் காணலாம் . ) 


இரகுகுல வீரனே / திருமகள் கேள்வனே ! இந்திரனின் 
இடியேற்றின் அடிகளைப் பொருட்படுத்தாத இராவணன் 
உடலிலுள்ள சப்த தாதுக்களையும் புகுந்து பார்க்கும் பயிற்சிக் 

முயன்றதோ எனுமாறு , சப்த சால மரங்களை ( ஏழ் 
கூந்தற் பனை மரங்களை ) வீழ்த்தியும் நில்லாது அப்புறம் சென்ற 
உனது காற்றினும் கடிய அம்பு எமக்கு செல்வத்தை ஈயுமாக ! 


காக 


( சப்த தாதுக்கள் - வச்சை , இரத்தம் , மாமிசம் , மஜ்ஜை 
எலும்புக்குள்ளிருக்கும் நெய் ) எலும்பு , மூளை , விந்து ( சுக்கிலம் ) 
என்பன சப்த தாதுக்கள் . இவற்றால் உடம்பு ஆக்கப்பட்டுள்ளது . 
வச்சை- என்பது கொழுப்பு . ) 

1V - 26 


: 


200 


சீ . ச்யந்தனச் தி த பி டௌ ஜ . க்ஷத்ளரு ஜாட்யக்ருஜ் 

ஜ ன்ஜா- மருத்க " ரு ஜ்ஜா த்க்ருதமுலு , 
க்ரவ்யாஸி ராட் கா ” த்ர கனத ச்ருக்கா ஹன 

ச் பு ட ஸல்ய ஹவ்ய புக்சூ த்க்ருதமுலு , 
யோத வர்மித ஹ்ருத்புடோத்க்ராந்த நிஜபாத 

சா லாஸ்ம க்ருத முஹுஷ்டாத் க்ருதமுலு , 
பதிதோக்ர ரக்ஷஃ கபந்த பார ப்ரு ஸார்தி 

பு க் ன போ க பணீந்த் ர பூ த்க்ருதமுலு . 


தே . ஸ்ராந்தரத்ய நிரந்தர ச்சாயத முலு . 

திவ்யதாவக கார்மு கோத்ப்ரேரிதமுலு , 
கலுஷமு லடஞ்சு காத லங்கா புராங்க 
ணாம்பர சலத்கலம் பகதம்ப கமுலு 


IV - 27 


ச . ுதி ஹலக்ருஷ்டி புட்டி யட கென் ஊதியந்து னெசீ த 

யஞ்சுதத் 
ச தி விரஹார்தி பாண்டி மமு தாலிசி ராம ஸரீரமெத்தி , யீ 
க்ஷிதி கனனக்ரியன் மகுட செந்த " க காக , களிந்த 


ஜாதடின் 


க்ஷிதி துனனேடிகின்ஹலமு சேகொனி நீகவ ஸாத்மதன் ஹலீ 

IV - 28 


ஆயத யுஷ்மாதாக்ருதி கராக் ர நகாஞ்சல வாந்த வாரிதா 
ராயுத சந்த்ர காந்த பலகாவளி பிம்பி தயை செலங்க , நா 
ராயணமூர்தி மத்கவச ரத்னமுசே பரிரக்ஷ காஞ்செனா 
ஓ யது " வீர , வ்ருஷ்டி பசி னூறட ப்ரோவவெ சப்தராத்ரமுல் 

IV - 29 


201 


சென்று 
என்ற 


இந்திரன் அனுப்பிய தேரின் சாரதி மாதலியின் தலை சுற்று 
மாறு ( மயங்குமாறு ) டரளயக் காற்றுப் போல அம்பிறக்கைகளின் 
சிவ்வெனப் பறக்கும் ஓசையும் , இராவணனின் உடலைப் பிளந்து 
எலும்பினை உராய்ந்து பற்றிய தீப்பொறிகள் அவன் இரத்தத்தில் 
புகுந்ததால் சுய் என்ற ஒசையும் , அரக்க வீரர்களின் கவசங் 
களைத் துளைத்து இதயத்தைப் பிளந்து ஊடுருவிச் 
(இலங்கைக் ) கோட்டைச் சுவர்க் கற்களிற் பட்டு டாண் 
ஓசையும் , வீரர்கள் வீழ்ந்து பட்ட முண்டங்களின் பாரத்தைத் 
தாங்க முடியாமல் ஆதிசேடன் தலை நெளிய விட்ட நெட்டுயிர்ப் 

உஸ் என்ற ஓசையும் , உண்டாக்கி , களைத்த தேர்க் 
குதிரைகட்கு வெயில் தோன்றாதபடி நிழலிட்டதாயும் அமைந்த 
உனது தெய்வீக வில்லிலிருந்து புறப்பட்ட இலங்காபுரி வானகத் 
ல் சஞ்சரித்த அம்புகள் எமது பாவங்களைப் போக்குமாக . 

IV - 27 


பாக 


மண்ணை உழும் போது கிடைத்து ( பிறந்து ) மண்ணிலேயே 
மறைந்தாள் சீதை " என்று அந்த கற்புக்கரசியின் பிரிவாற்றாமை 
யால் வெளுத்துப் போய் ராமனாக உருவெடுத்த ( பலராமனாகிய ) 
நீ , அந்தச் சீதையை மீண்டும் அடைவதற்காக அல்லவா ஏர் 
பிடித்து யமுனை நதிக் கரையில் உழுது கொண்டு , இருக்கிறாய் ! 
இல்லாவிட்டால் மெய் தள்ளாட ( மதுவுண்டதாலோ , 
வாற்றாத மயக்கத்தாலோ ) ஏன் உழ வேண்டும் ? ஏர் ஏந்திய 
பலராமா ! எம்மைக் காப்பாயாக . 

IV - 28 


இந்திரன் பெரு மழை பொழிவித்தபோது கோவர்த்தன 
கிரியைக் குடையாக உன் விரலில் 

உன் விரலில் ஏந்திய போது , சுற்றிலும் 
வீழ்ந்த நீர்த்தாரைகள் சந்திர காந்தக் கல்களில் உன் உருவம் 
பிரதிபலித்து பசுக்கட்கு நாராயணகவசம் போல ஏழு நாட்கள் 
பாது காத்தது . யது குல வீர ! எம்மையும் காப்பாயாக ! 


( நாராயணன் என்ற சொற்கு நீரில் உறைபவன் என்பது 
பொருள் . மழை நீரில் கண்ணன் உரு பிரதிபலிப்பது அப்பெய 
ருக்குப் பொருத்தமாக உள்ளது என்பது கருத்து ) 

IV - 29 


202 


ம . தருணத்வத் சுத பாணபஞ்சகமுனன் தைத்யாபலாஸ் 

ரேணீதத் 
வரசந் தோ ஹமு யுஷ்மதாத்மக ஜரத் பாணம் 

பொ கண்டன் செடன் , 


த்வர காவிஞ்சிதி வேடிகோ ! யஹஹ . புத்தம்பய்யெ 

நீபா வ , மத் 


தருணீ ஸீலதனுத்ரமேரிகி அசாத்யம் பௌ " டகா ? கேஸவா ! 

IV - 30 


ஸா . கோ ராபார மஹாபஞ்சகமு சக்குல் சே யகா நேர்புனா 
தா ரா பஞ்சக தா வனம் செலகு கந்தர்வம்பு 

த்ரொக்கிஞ்சுபால் 
பீரம்புன்னெறரௌது கீகட ஸராளீவார வாணீபாவத் 
தோ ருத் ப்ராந்த க்ருபாணி காத் விதய வித் யுத் க் ரந்தி 

நின் கொல்செதன் Iy - 31 


203 


இளமையுடைய உனது மகனை ( மன்மதனை ) அனுப்பி ஐந்து 
( மலர் ) அம்புகளால் அரக்கர் மகளிர் சீலத்தை அழித்து , பின் 
நீயே ஒரே முதிய அம்பாகி ( திரிபுரம் எரித்த சிவன் கையில் ) 
அரக்கரை அழித்த தன்மை ஏன் ? அடடா ! போதமாயிற்று ( உன் 
கருத்து அறிந்தோம் ) அந்நங்கையர் கற்பு எனும் கவசம் யாரா 
லும் வெல்லற்கரிதல்லவா ? கண்ணனே ! உன் எண்ணம் என்னே ? 


( திரிபுர தகன காலத்தில் திருமால் அம்பானான் என்ற 
புராணக்கதை நினைவு கூரத்தக்கது . இரட்டையர் எனும் தமிழ்க் 
கவிகள் 


நாணென்றால் நஞ்சிருக்கும் நற்சாபம் கற்சாடம் 
பாணந்தான் மண் தின்ற பாணமே " 


என்று மண்தின்ற கண்ணனே அம்பானான் என்பதை அழகாக 
வருணித்துள்ளதும் அறிக ! ஈண்டு அரக்க மகளிர் சீலம் கெடச் 
செய்தற்கு இளமையும் ஐந்து மலரம்புகளும் உடைய மன்மதன் 
தேவைப்பட்டான் . 


" புகழ்புரிந்த இல்லிலோர்க்கில்லை இகழ்வார்முன் 
ஏறுபோல் பீடு நடை 


என்ற குறட்படி அரக்கர் மனைவியர் சீலம் அழிந்த பிறகு அவர் 
களை முதிய அம்பால் வெல்வதும் எளிதாயிற்று என்று கருத்து . 
இப்பாடலில் இத்தன்மை ஏன் ? என வினவிய கவி " புத்தம்பய் 
யென் ( போதம் ஆயிற்று ) என்று கூறிய புத்தன் பெயரை 
முத்திரையலங்காரம் எனும் அணியில் பெய்து புத்தாவதாரத்தை 
நினைவூட்டி வணங்குகிறார் . காமத்தை வெல்வது வீரத்தை விட 
அரிய செயல் என்ற குறிப்புத் தோன்றும் இப்பாடல் மூலம் 
புத்தன் காமத்தை வென்று சிறப்புற்றான் என்று குறிப்புப் 
பொருள் தோன்ற நயமுடன் அமைத்துள்ளார் கவிஞர் . ) IV - 30 


கலியுகத்தில் மிஞ்சும் பஞ்சமாபாதகங்களை ஒடுக்க கல்கி 
அவதாரமாகி , குதிரையின் பஞ்ச கதிகளை ( ஐந்து நடை பேதங் 
களை ) அறிந்தவனாகி , தன்னிரு கரத்தும் ஏந்திய பட்டாக் சுத்தி 
களின் மின்னொளியே கவசமாக மிலேச்சரின் அம்புகளைத் 
தடுக்க கல்கியாகிய பெருமானே ! எம்மைக் காப்பாயாக . IV - 31 


204 


அனிவினுதிம்பகா ஹரி சு தா ஸனவர்த கி சூசி 

• பாண்ட் யுடிச் 
சினதன மிம்முனீஸ்வருட ஸேஷமு பாகவதாச்மதீயகே ? 
ஹநிவஹசாத்கரிஞ்சி , அகடா கடுரிக்ததனொந்து ஏததீ 2 
யநிலய மப்புரின் மணிமயம்பு னு சார்த மு சேயு நாவுடு " ன் 

IV - 32 


தே . விஸ்வகர்மயு எட்ல காவிஞ்செ; அந்த 

அம்புஜாக்ஷடு ? அம்முனி னாத ரிஞ்சி . 
ஈக்ஷணா கோ சருண்டய்யெ; ருஷியு ஏகி 
பௌருலு ஜிம்பகா னெ புத்தூரி கரிகெ 


IV - 33 


விஷ்ணுசித்துனி ச்வபுர ப்ரவேஸமு 


க . ச்தா னிகுலு தன்முளி தித்ரு 

க்ஷானந்தி துலகு -சு புரமு கைசே சி 2 ப்ரஜல் 
தோநடு வ நாக வாச மு 
தோ எது ருக ஏகி ரந்த தூர்ய முலுலியன் 


IV - 34 


205 


என்றிவ்வாறு துதிக்கவும் , திருமால் , தேவசிற்பியை நோக்கி 
பாண்டிய மன்னன் தந்த அளவற்ற செல்வம் முழுதும் வைணவ 
அடியார்கட் கீந்து வெறுங்கையன் ஆவான் ஆதலின் இவனது 
இல்லத்தை அவ்வூரில் மணிமயமாகச் செய்து சிறப்பிக்கவும் 
என்று கூற , 

IV - 32 


விசுவகருமனும் அவ்விதமே ஆக்கித் தந்தான் . அவ்வளவில் 
தாமரைக் கண்ணனும் பெரியாழ்வாரை ஆதரித்து காட்சி 
யளித்துப் பின் மறைந்தான் . முனிவனும் ( பெரியாழ்வாரும் ) 
ஊரார் போற்றத் திருவில்லிபுத்தூருக்குப் போந்தான் . IV - 33 


பெரியாழ்வார் தன்நகர் புகல் 


வில்லிபுத்தூர் 

மக்களும் பெரியாழ்வாரைக் காணும் 
வேட்கையுடன் , நகரை அலங்கரித்து மக்கள் எதிர் சென்றழைத்து 

IV - 34 
வர மேளதாளத்துடன் சென்றனர் . 


206 


கனகாம் 


வ . இட்லெது ர்கொனி பட்டபவித்ர பகவத்ப்ரசாத தீர்தம்பு 

லுபாயனம்பு லுகா ப்ரணாமம்பு லாசரிஞ்சி லேசி , ப்ராஞ் 
ஜலுலை . பர்ம பரிகர்ம வர்மிதம் பகு ? ப்ரம்ஹ் ரதம்பு ன 
அப்பாகவத வதம்ச ம்பு னுனுசுகொனி போவு ச மயம்பு " ன , 
பரச் பர ச மேதம்புலகு பௌரஜானபத ஜனம்புலு கலசி 
மெலசி நட சுனெட ; ம்ருதங்கம் பு பாங்கம் பா வஜம்பு 
தண்டெ- தாளம் புரும கின்னெர சன்னகாளெ வீணெ 
முக வீணெ வாசெ க்ரோலு டோ லு மௌரி போரிகௌரு 
ம்மெட தம்மெடம்பு 

தம்மெடம்பு ) டு க்க டக்கி சக்கி சுய்யங்கி 
லோனகு அச ங்க் யாத வாதி த்ரத்ரிதய பரம்பரலு மொரய ; 
எட னெட பட துகலு மலபுகொன , பட்டணாக த க ஜதட்ட 
கோட்டாண கோட்டக கண்டா கதம்ப கர்கர கோஷம் 
புல- கனுப்ராசசம்பு லை , விலாசினீ மஞ்ஜு மஞ்ஜீரம்பு 
லெலுகிய்ய அல்லனல்லனன் ஜாகு தறி கெலங்குல கவசித 
குதா கர்பு ரலகு கரிவர கரேணுகந்த ரலன் 
குஸம்புலு கேலன் பூனி சே விஞ்சி போவு சாமந்த பூ காந்த 
குமார தட்டம்பு லன் பிட்டு காஞ்சி , ஒண்டொரு கட்டல 
சம்ரேமிஞ்சுசு , ம்ரொக்கி நிக்கி சேயெத்தி யொத்திலி 
நேத்ரம்பு லுத்தான தரள தாரகம்பு லுகா மகி டி மகிடி 
பொகட்டு சுன் போவு தறி , தத்ராஜ கதம்ப கம் பச்சடி 
படந்துகலகுன் தமகுன் புரிகின் சனுதெஞ்சு னப்புடெல்ல 
னெட காண்ட்ரகு ட மேலமாட போ லுனா ப்ரோலி மேளம்பு 
களாவதுல வைசு நெபம்பு னன் க்ராம க்ராம க்ரமணுலு 
ஒசங்கு : நாரங்க மாதுலுங்க ஜம்பீரகுந்த கந்து காது லன் 
பூர்வானுபுக்தலகு நக்தந்கர முரு லவைவ ; தளதளத்தரள 
தாடங்கம் புனு அங்குரித ஸ்மிதம்பு னுகா , ஆதன்முக 
ப்ரேங்கோ ளித ச் பீ த சாகூத விப்ரமா கேகராபாங்க ? 
விலோகனம்பு னுனாசலித தம்மில்லம்பு " னுங்கா , மொகம்புலு 
திவிசிகொனி சம்மர்தம்பு னன் சனுமார்தங்கி குல மூபுல 
மறுகுலன் டாகி , அந்நாக வாசம்புலு நாகரக விலோகனம் 
புனன் 

செலரேகி , மொகம்புலு பி கிஞ்சிகொனி , 
வேது ரெத்தின க தி னரிதி யெத்த ப்ரதிபதம்பு னு மர்தல 
முகா வமர்தனகு க்ருங்கு டயு . பயடபடி சேயுனதி ? லேக 
ஆகட கு மகி டி 

துறுமு தித்து சு , தத்வாரணா பினய 
வத்பராசீன கராப் ஜலை சுடி ” வடு னெட 2 ம் பொட மு கர்ண 
குசு " மாவதம்ச கபோலகு ரளீ கிஞ்சிச்சலனோப லக்ஷ்ய 
வைலக்ஷ்ய ஹாச குந்தம்புலு சா ந்த்ரதர 

சந்த்ரிகா 
கந்தம்புலன் தீ டுகொலுப ; சாடூக்தி வாசாலகு ஜடரட 
வனிதலு தமகு ம்ரொக்கன் தாரு ம்ரொக்க கொக்கிஞ்சுக ஓர 


2 


207 


செய்து , 


இவ்விதம் அவ்வூரினர் எதிர் சென்று , பரிவட்டமும் , புனித 
மான பகவத் பிரசாத தீர்த்தங்களும் காணிக்கையாக்கி , வணக்கம் 

குவித்து , தங்க ரதத்திலேற்றி அமரச் செய்து 
அழைத்துச் சென்று போகும்போது , நகரவாசிகளும் , கிராமவாசி 
களும் தம்முட் கலந்து பரந்து நடந்து சென்றவாறு , மிருதங்கம் , 
பறை தாரை , தப்பட்டை , உருமு , காகளம் , வீணை , முகவீணை 
புல்லாங்குழல் , தவில் , நாதசுரம் , முதலிய வாத்தியங்களோடு , 
இசை முழங்க , நடனமங்கையர் நடனமாட , யானை , குதிரை 
களின் மணியோசைக்கியைய , நங்கையர் சிலம்பிசைபாட மெல்ல 
நடந்து வந்தனர் . 


அருகில் இரத்தினக் கம்பளம் போர்த்திய களிறுகளிலும் பிடி 
களிலும் ஏறிய , 

பொன்னாலான அங்குசங்களைத் தரித்த 
சிற்றரசர்களின் குமாரர்களின் குழு , ஒருவரை ஒருவர் முந்த 
பரபரப்புற்று , பெரியாழ்வாரைக் கண்டு வணங்கி , ஒருபக்கம் 
ஒதுங்கி மேல் நோக்கிய அசையும் கண்பார்வைகளோடு திரும்பித் 
திரும்பிப் பார்த்து , புகழ்ந்தவாறேகினர் . 


அவ்வரச குமாரர்கள் திருவில்லிபுத்தூரில் புகும்போது தமக்கு 
முன்பே பழக்கமான , கலைத்திறனார் தந்த கணிகையர்மேல் வீசி 
எறியும் சாக்கிட்டு , கிராம அதிகாரிகள் காணிக்கையாகத் தரும் 
நாரத்தை , மாதுளம் , எலுமிச்சை , முல்லைப் பூப் பந்துகளை 
முன்பு தாம் வந்தனுபவித்த நங்கையர்மேல் 

எறிந்தவாறு 
சென்றனர் . ஒளிவீசும் கம்மல்களுடன் , புன்முறுவல் பூத்தவாறு 
இளைஞர்களை , கருத்தோடு கூடிய கடைக்கண் வீச்சுக்களோடு 
பார்த்து சிறிதே கூந்தலசைய , முகத்தைத் திருப்பிக் கொண்டு 
மத்தளக்காரரின் முதுகு மறைவில் ஒதுங்கி வேசியர் நடக்க , 
மத்தளக்காரர் வாசிக்கும் போது குனிவதால் வெளிப்பட்டு , 
வேறு உபாயமின்மையின் , கொப்பினைச் சரி செய்து இளைஞர்கள் 
எறியும் பூப்பந்து முதலியவற்றைத் தடுக்கும் வகையில் கைகளை 
மறித்துச் சுழலும் போது காதிலணிந்த பூக்களும் ; கன்னத்தில் 
தவழும் புன்முறுவலாகிய முல்லைகளும் செறிந்த நிலவினை 
உமிழச் சென்றனர் . 


இனிய சொற்களும் சாதுரியமான சொற்களும் உடைய 
பேரிளம் பெண்டிர் 

( அரச குமாரர்களான ) இளைஞர்களை 
வணங்க , அப்பெண்டிர்கட்கிருபுறமும் ஒதுங்கி நிற்கும் 

இள 
நங்கையர் , பழைய காதலுறவை நினைந்து (நாணத்தால் ) தலை 
குனிந்து , ( இளைஞர்களை ) வணங்காமல் சிறிதே முகந்திருப்பி 


208 


9 


மோமிடி , வாரி இருபக்கியல ஒதி கி தொண்டியண்டு தலஞ்சி 
தலவாஞ்சின , வஞ்சனன் கடாக்ஷிஞ்சி , எக்கச க்கெம்பு னகு 
தம் 

சேத ம்ரொக்கிஞ்சுகொனு வேட் கன் அக்கடன் 
புட மிறேடு - லேமி சாமான்ய மானவுலன் கைகொனக , 
சுமாளம்பு ? வேத்யம்பு கா வித்யா வயோவ்ருத்து லரகு 
மீரும்ரொக்ககா தாரு ம்ரொக்கமி எட்லு ம்ரொக்கிம்புண்ட 
னுடயு ; க் ரக்கனன் பொட மு மொலக நக வுல மோமுதம்முலகு 
வேறொக்க விந்த தெலிவி 

யெக்க , 

ம்ரொக்ககக்கட 
கெட கூடி 2 நடசு தோடி சேடி " யல கத்தொ ரலகுன் தமகுன் 
தத்த யுன் பொந்து கலத " னு பெத்த றிகம் பெறுகபறுப 
கெம்மோவுலு மலஞ்சி லோலோன ஒய்யனொய்யன னுசுக்கன 
னக்கீலெறிங்கி தக்கெ சொ ம்மனி தம்மு நம்முது ச ள்ளு 
முந்த றிகி நூகி அக்கக்க , ம்ரொக்கவே மனபாலி வேலு 
பனி புஜ்ஜதிஞ்சியு பொ மலுகொனி ஜங்கிஞ்சியு எட்டகேலகு 
ஒடம்ப றசின , த்ரபாதரள நயனலை விரள விரளாங்கு 
ளாங்ஜலி பந்தம்புகாம்ரொக்கி , கக்கசா ன இட்லு 
ம்ரொக்கிஞ்சி , ஹெச்சி , யச்சய்யாட மெட பட கயுண்ட கா 
சிகு று 

கண்டெ லவோலெ அல்லுகொனி கொல்லன 
நகு னல்லோ லாங்கனல , கல்லகோபம்புன கொட்டி கச ரு 
சூடினாராஜ சங்கம்பு மீத நிகு ட , மகு ட . மறுபடு 
கொமிரெஹரின லோசனல சலிதகங்கண 

சங்குல 
க்ரேங்காரம்பு : லாலனா மோத மேது " ராளி ஜங்காரம்புல 
பி ங்கம்புலடம்ப ; செவுலஸங்குலு லோவங்க பு ஜம்புலு 
கொங்கி 

காவி துப்படுலுனொப்ப , னிம்மு 
தெப்பரம்பை முப்புன அப்புரம்பு சேரி , ரசி கஜன பாசந்த 
வம்பு ன பந்து வியோக ம்பு மறசி , கந்தக் கலனா குசு மச் " ர 
க்ரதனாது ல னாந்த்யம்பு " லேகலரு அந்த்ர தே " ஸீயுலகு 
கந்த காருலு பாடபாடி பத்யம்பு ம்ரொக்குலதோ வெர்ரி 
வெர்ரி கைவாரம்புலு கௌருதத்தடு லபை வச்சுராசவாரிபை , 
ஆடு வாரிபை , ஆளுவாரிபை , சல்லகா சல்ல , பெல்லெக சி 
ச்ருஷ்டியெல்லனு முஷ்டீகரிஞ்சுசு , அச் பஷ்ட பேதயேகு 
பரிமள சமஷ்டின் பெட்டு பிஷ்ட தகம்பு நபோ மண்ட லகின் 
சண்டா- தகம்பை சண்ட கரகிரணம்புல மாடுபறுப , பன்னீரு 
நிஞ்சின தன்னீருதித்துலொத்த , வியத்தலம்பு னன் பாறி 
கைவ்ராலு தாரல வாத்யம்பு லு தடி " சி ன வித் " யோப ஜீவுலு 
புஷ்கரம்பு லுக் ராப அக்கி ரோயுசுண்ட ; அம்மொத்த மத்தறி 
ந்ருத்தம்பு சூட- நிலிசி மெத்தமெத்தன நட சுசுண்டு ? மிண்ட 
தண்டம்பு னுன் தா ருனப்பிண்டு புண்டரீகாச்ய லவகா 
சம்பு காஞ்சி காஸகுசு ம ப்ரதிபலன பாண்டு ரம்பு லை 
பத் யாதி ஹ் ருத்ய பார்ஸ்வ த் வயோத் யான பாத பம்பு 


சிகலு 


209 


என்ற 


வேறுபக்கம் பார்க்கவும் , அவ்வரச குமாரர்கள் அந்நங்கையர் 
தம்மை வணங்காத வஞ்சனையைப் பார்த்து , பரிகாசமாக அவர் 
களையும் வணங்கச் செய்யும் வேட்கையுடன் , ஆங்கே பேரரசர் 
இன்மையாலும் , பொதுமக்களைப் பொருட்படுத்தாமலும் , தம் 
கருத்தினை அறியும் வகையில் பெண்டிரைநோக்கி , " வயதிலும்கல்வி 
யிலும் மூத்த நீங்கள் வணங்கும்போது அவர்கள் ( இளநங்கையர் ) 
ஏன் வணங்குவதில்லை . அவர்களையும் வணங்கச் செய்க ” என்றும் 
உடனே முறுவல்பூத்த முகத்தாமரைகட்குப் புதிய எழில் கூட்டி , 
வணங்காமல் , ஆங்கு இணைந்தேகும் தோழியர்கட்கு , தமக்கும் 
அவ்வரச 

குமாரர்கட்கும் நெருங்கிய உறவுண்டு 
பெருமையை வெளிப்படுத்தச் செவ்விதழை மடித்து , உள்ளுர 
விரைந்தெழும் உணர்ச்சித் துடிப்பில் இகழ்ச்சியாக உச் சென்று 
ஒலி செய்யவும் , அக்குறிப்புணர்ந்த பேரிளம் பெண்டிர் ” நமக்குச் 
செல்வம் கிட்டியது , நமக்கருள் செய்யும் வள்ளல் பெருந் 
தெய்வங்கள் ஆன இவர்களை வணங்கீரோ ? என்று 

கூறி 
இளநங்கையரை முன்னேறும்படி உற்சாகப் படுத்தியும் , புருவ 
நெரிவில் அச்சுறுத்தியும் எப்படியோ உடன்பட வைத்துவற்புறுத்த 
வும் , அவ்விள நங்கையர் , வெட்கத்தால் சஞ்சலித்த கண்களோடு 
இடையீடுடைய விரல்களோடு கூடிக் கை கூப்பி வணங்கவும் , 
அவ்விதம் வற்புறுத்தலுக்காக அரைமனதோடு வணங்கிய அந்நங் 
கையரை பறவைகளைப் பிடிக்கும் வலைகள் போலச் சூழ நின்ற 
பெண்டிர் பெரு நகை செய்யவும் , அவர்களை ளநங்கையர் 
பொய்க்கோபம் கொண்டு அடித்து , சினங்கலந்த பார்வையை 
அரச குமாரர்கள் மேல் செலுத்திப் பின் மீண்டும் மறைந் 
தாதுங்கும் 

விழியாரின் வளையல்களின் ஓசையும் ,, 
முகத்திற்பூசிய வாசனைப் பூச்சுக்காகப் படிந்த வண்டுகளின் 
ரீங்கார ஒலியும் மிக , நடந்தனர் . 


மான் 


காதுகளில் சங்குமணிகளும் , உள் வளைந்த தோள்களும் , சுரி 
குழலும் , காவித் துப்பட்டாவும் ( துண்டு ) அமர சுயகிராமம் 
தவிர்ந்து முதுமையில் வில்லிபுத்தூர் அடைந்து அவ்வூர் மக்களின் 
உறவினால் தன் சொந்த பந்தங்களை மறந்து , வாசனைப் 
பொருள்கள் கலப்பதும் பூமாலை தொடுப்பதும் ஆகிய தொழில் 
களில் சிறந்து , ஆந்திறன் காட்டும் ஆந்திர நாட்டு சுகந்தப் பொடி 
செய்பவர்கள் , சில சில சொற்களில் பாடல்கள் புனைந்து துதித்து 
பைத்தியக்காரச் சேட்டைகளோடு வணங்கி , யானை , குதிரை 
களின் மேல் வரும் அரசகுமாரர்கள் மேலும் , நாட்டியக்காரிகள் 
மேலும் பெரியாழ்வார் மீதும் , குளிரும்படியாக ( மணப்பொடி 

ஆ . - 14 


210 


பி க்ஷ 


லகுன்பாறு செங்க " லுவ காலுவலகுன் டிக்கி காச ரீததி 
மண்ட 2 மாச ரம்பு லுகா பிசிகி யாரன் பெட்டின நாரங்க 
ஸ்ருங்க பேர பங்கம்புலதோ கட்டின கலமான்னம்பு சலிதி 
போக பொத்துலன் குடுவ கூர்சுண்ட 

கூர்சுண்ட வீக்ஷிஞ்சி ; குக்ஷம் 
பரித்வம்பு ன க்ஷத்க்ஷாமுலை திரிகி திரிகி வேசரி 
ஓச ரிலின தாசரி கும்பு வாரிபால கோ பால 
பிக்ஷிஞ்சி ஊம்ப , தீர க்ஷோணுல நிலிபின தோம்புர 
தி வெதாரி கோலல ரந்த்ர கோ ளம்புல உத்கீலம்பு லை 
மண்டு ? தக தக னி ஜகஜ்யோதி 

ஜகஜ்யோதி தீ பஜாலம்பு ல மத்ய 
தூபகுண்டி- காங்கா ரம்புல நீராறக்ராசி , நாது பரிகிம்ப 
வாயிஞ்சு தி மிதிமி த் வானம்பு லகுன் பெதரி ஈவலி 
உபவன ஸுகம்பு லாவலிகாவலி உபவனஸுகம்பு : லீவலிகி 
தட்டம்பு கா கட்டனி தோரணம்புலைபறவ , தவலு விசருடயு 
நோருதெறசுடயு கேலு ச றசுடயு தக்கமிக்குடம் ப கு 2 
அக்கோலா ஹலம்பு ன ஏபாடியுள் பாடவினராக மூககட்டின 
பாகவத ஜாதம்பு லேதேர ; ஊரூரி ச ந்த சந்தகுன் திருக 
பெத்த லிண்டிண்ட சந்தரிஞ்சின பிலுகுவாடு கோட்டிகல 
ஜாவடம்பு லகுபுட்டி 

கால்கட்டி விடுவ நெத்தம்புன 
மெத்தனி கறிக மேசி போச "ரிஞ்சி மாபுமாபுன மேபு சஜ்ஜக 
வனம்பு மேபுன பிடு க கொ றபம்பு 2 தோமகம்புன புடபுடனை 
கறியகன்படி " ப்ராத கனியைன நீடன் கனியைனன் பெதரு 
கொதம தட்டுவகம்பு கலிகொலந்தி கி வ்ரேலு லாலுகுஞ் 
செலு கீலிஞ்சின க வ்வத ண்டல கண்டல அலங்கரிஞ்சி , 
மோலுக மட்டின் தோ சி மூரகொக்கண்டு னு ; ஜேன கொக் 
கண்டு னுகா குட்டின டொல்லு டுல்லாருலுல்ல சில்லம் 
பல்லிஞ்சின பல்லம்பு " லபை , சில்ல தைலம்பு னு வாசனே 
கொடு புலன் பூசி னமணுங்கு சந்த்ரிக சேலலெ ரவணம் 
பு லுகா எது ருகா வேடு கன் சூட வச்சின அவ்வீடி 
மேடிசா லெ யக சாலெ படுசாலெ வானெவை ஜாதி சா து 
லேதுல கொமருலு துமுலமை வச்சுதச்சமூசா மஜம்புலன் 
சூசி ஏசின வெறன் தம எக்கிரிந்த லெக்கிகொனி வாகெ 2 
லிருகேலன் கு தி யம் பட்டின நிலுவகய்யுத்ச வம்பு " ஈக்ஷிம்ப 
வச்சின ப்ரஜலன் த்ரொக்குசுன் போவ , தன்மத்ய வ்ருத்தவ 
த் வாதுராதுலு திட்ட 

திட்ட னிட்டட்டனலேக ப்ராணம்புலு 


211 


யைத் ) தூவ , அப்பொடி மேல் எகிறி உலகனைத்தும் ஒரு 
பிடிக்குள் கொணர்ந்தாற் போல் பரந்து கதிரவனின் வெயில் 
மறையும்படியாக வானகத்தையும் மூடவும் , பன்னீர் நிறைந்த 
தோற்பைகளை அமுக்கவும் , அதன் வழிப் போந்த நீர் வானத்திற் 
பாய்ந்து கீழே வளைந்திறங்கும் போது அதன் தாரைகள் 
மிருதங்கம் முதலிய வாத்தியங்களில் பட்டு , நனைந்துவிட அக் 
கலைஞர்கள் , தம் வாத்தியங்களைக் காத்துக் கொள்ள சூடாக்க 
நெருப்பினை வேண்டி அலைய , அக்கூட்டம் சென்றது . 


அக்கூட்டத்தில் அப்போது நாட்டியமாடுவதைக் கண்டு நின்று 
மல்ல மெல்லச் செல்லும் உல்லாசம்மிக்க இளைஞர்கள் , தாமும் 
ஆங்குள்ள தாமரை முகத் தையலர்களும் , சமயம் பார்த்து ; 
நாணற்பூக்கள் பிரதிபலிப்பதனால் வெளுத்துள்ள பாதைகளில் 
இருபுறமும் மனோகரமான பூங்காக்களுக்கும் செங்கழுநீர்ப் 
பூக்கள் நிறைந்த கால்வாய்களில் இறங்கி , எருமைத் தயிரும் 
பாலாடையும் பிசைந்து கட்டிய நாரத்தங்காய் , இஞ்சித் துண்டு 
களுடைய ஊறுகாய்களுடன் செந்நெற் சோற்றினை கமுகம் 
பாளைகளில் வைத்து உண்பதற்காக அமரவும் , அவர்களைக் 
கண்டு வயிற்றுப் பாட்டுக்காக , பசி கொண்டிளைத்து அலைந் 
தலைந்தலுத்துப்போன தாசரிகள் ( வைணவ அடியார்களில் ஒரு 
வகை ) கூட்டம் அவர்களை அணுகி " கோபாலா பிச்சை என்ற 
அன்னப் பிச்சை கேட்டு , உண்டனர் . ஆற்றங்கரையில் வைத் 
துள்ள பருத்த கல் விளக்குத் தூணில் எறியும் சகசோதி ( அகலும் 
வத்தியுமின்றி , எண்ணெய் ஊற்றி துணிப் பொதியை வைத்துத் 
தீப்பந்தம் போல எறியும் ) தீபங்களிலும் , சாம்பிராணிப் புகை 
போட்ட தூப குண்டிகையின் நெருப்பிலும் , ( முன் பன்னீரால் 
நனைந்த வாத்தியங்களை ) ஈரம் புலர்த்திடக் காய வைத்து 
தமது வாத்தியங்களின் ) நாதத்தைப் பரீட்சிக்க வாசிக்கும் திம் 
திம் எனும் ஓசை கேட்டுப் பதறிய இந்தப் பக்கத்துப் பூங்கா 
விருந்த கிளிகள் அந்தப் பக்கத்திற்கும் அந்தப் பக்கப் பூங்காவி 
லிருந்த கிளிகள் இந்தப் பக்கமும் பறந்து நெருங்கி கட்டாத 
தோரணமாக எழில் கூடிப் பரந்துலவி ஓடின . தலையசைத்தலும் , 
வாய் திறத்தலும் தாளமிடக் கைதட்டலும் காணப்பட்டதன்றி 
அந்தக் கோலகலத்தில் சிறிதும் பாட்டுக் கேட்க இயலாமல் போக் , 
( திவ்விய பிரபந்தம் பாடும் ) பாகவதர்கள் அக்கூட்டத்தில் பாடிக 
கொண்டு வந்தவர்கள் மௌனம் வகித்தார்கள் , 


212 


பிடி "கிடன் பட்டுகொனி போவுசு , நவீனசவித கேதா ? ரம்பு லன் 
த்ரெள்ளி சட்டலு திகம்படி வெடல லேகுண்டன் தா ரு 
தி க னிம்முலேக பிம்மடகொனி நலு தெச ” லன் சூட ” ன் சூசி 
கேலுச றசி கோஹோ யனி கே லிசே யு கணிகாகதம்பம்புல 
சப்பட்டுலு நிபிட்ட நிஷ்குட விடபி ஜா டம்புலன் ப்ரதி 
ஸப் தம்பு லு புட்டிம்ப , இட்லனூன விபவம்பு : சிகுரொத்த 
அத்திருபதி சொச்சி அச்சக்ரதரு நகரி மோசல நிலுசுடயு 
அவ்விஷ்ணு சித்துண்டு தத்ரதா வரணம்பு சேசி 2 , 
தரணிதவ ச்தா னிக ச மூஹம்பு வெண்டரா அவ்வை 
குண்டு ! சே விஞ்சி , தத்ப்ராசாத லப்தம்பகு பரிவட்டம் 
புன அலங்க்ருதுண்டை . நாநாலங்கார சஹிதம்பு னு ரத்ன 
காஞ்சன 

மயம்புலு அகு ஆத்மீய பவனம்புன் 
விச்மிதுண்டை புண்ட ரீகாக்ஷ மஹிமாபிலேப் த வைபவம் 
பு கா தெலிசி- தத்ரத்ய தா த்ரீ களத்ர வர்கம்புல னனிபி 
ப்ரவேஸிஞ்சி , தொண்டிகண்டெ ஸதகுணம்புகா2 பாகவத 
பூஜா ப்ரவணுண்டை யுண்டென் அந்த 

VI - 35 


காஞ்சி 


2 


213 


நீளக் 


ஒவ்வோர் ஊர்ச்சந்தைகட்கும் செல்வதற்காக தனவந்தர்கள் 
வீட்டில் வளர்க்கும் பெண் குதிரைகட்குப் பிறந்து , 
கயிற்றால் காலிற் கட்டப்பட்டு தரிசுகளில் மென்மையான பசும் 
புல்லைத் தின்று கொழுப்பேறி , மாலை நேரங்களில் கொள்ளு 
காணம் முதலிய ஊட்டங்களைப் பெற்று வளர்ந்து , வரட்டி , 
முதலியவற்றால் ( குதிரையுடன் ) தேய்க்கப்பட்டு மினுமினுப்புற்று 
கருங்கம்பளித் துணி , நிழல் முதலியன கண்டு பதறித்துள்ளும் 
ளம் குதிரைகளை கால்வரை தொங்கும் குஞ்சங்களும் , சிறு 
மணிகளும் , புரசம்பட்டையிற் தோய்ந்த முழத்திற்கொன்றும் 
சாணுக்கொன்றுமாகத் தொங்கும் 

வலைகள் 

தொங்க , 
அலங்கரித்து , வாசனைப் பூச்சு தொய்த்த நிலவொத்த ஆடைகள் 
அலங்கரிக்க ( அக்குதிரைகளில் ) ஏறி இளைஞர்கள் வந்தனர் . 


அவ்வூரின் மேலோர்களான சாலியர்களும் , தட்டார்களுக் 
கும் , கம்மாளரும் செட்டிகளும் , கோமுட்டிகளும் , பாய்முடை 
வோரும் ஆகிய பல குலங்களின் இள நங்கையர்கள் கூட்டமாக 
கலந்து வரும்போது யானையைக் கண்டு பயந்து ஒதுங்கவே , 
கடிவாளம் இருகரத்தாலும் பற்றி ஈர்த்தும் அடங்காதோடிய 
குதிரைகள் மிரண்டு அக்கூட்டத்தினை மிதித்துக்கொண்டோடின் . 


மிதிபட்ட கூட்டத்திடையே உள்ள முதியவர்கள் , பெண்டிர் , 
நோயாளிகள் முதலியோர் ( அக்குதிரையில் ஏறியவர்களை ) 
வையவும் , அவர்கள் எதுவும் பேச முடியாமல் உயிரைக் கையில் 
பிடித்துக்கொண்டு , போய் அருகிலுள்ள புதிய வயலில் துள்ளிக் 
குதித்து தொடைகள் வரையும் மூழ்கி எழ முடியாத குதிரை 
மீதிருந்து தாம் இறங்க இடம் இன்றி நாலுதிசையும் பார்த்து 
பரிதாபகரமாக இருப்ப அதைக்கண்ட பூப்படையாத பெதும்பைப் 
பருவத்து மகளிர்கள் ஓ ஓ என்று கூவி பரிகாசமாகக் கேலி 
செய்து கைதட்டவும் அந்த ஓடை செறிந்த பூங்கா மரங்களில் 
எதிரொலிக்கவும் செய்தன . 


இறங்கி , 


வ்விதமாக மகாவைபவத்தோடு , அத்திருவில்லிபுத்தூரை 
யடைந்து , அந்த சக்கிராயுதமுடைய திருமாலின் கோயில் புக்கு 
நின்று , அப்பெரியாழ்வார் அந்த பிரம்மரதத்திலிருந்து கீழே 

சிற்றரசுகளும் , தேவஸ்தானாதிபதிகளும் குழுமி 
பின்தொடர , திருமாலைச் சேவித்து , சுவாமி பிரசாதமான 
பரிவட்டத்தினால் 

அலங்கரிப்பட்டு , பின்னர் , பல்வேறு அலங்காரங் 
களுடன் கூடிய , மணிகளும் பொன்னும் நிறைந்த தனது இல்லத் 
தைக் கண்டு வியந்து , திருமாலின் திருவருட்பேறென நினைந்து 
ஆங்குள்ள மன்னர்களை விடை கொடுத்து அனுப்பி வைத்து , 
இல்லம் புகுந்து , முன்னைவிட நூறு மடங்கு அடியார்களை 
ஆதரித்துச் சிறப்புற்றிருந்தார் . 

IV - 35 


214 


ம 
. 


3 


உலுபால்பட்டின யிண்ட்லை மஜ்ஜன ந்ருபார் ஹோதா ர 

பு க்திக்ரியோஜ் 
ஜ்வலுலை , ரே ஹரி கொல்வுனன் விவித லாச்யச்" பர்தி 

சு " ப்ரூப்ருகும் 
சு ல வாது ல் சரிதேர்சி புச்சி . மணிவாசோ 

பூ ஷணக்ரோமமுன் 
ஜல ஜாதாக்ஷனகுன் சமர்பணமு நிஷ்டன் சேசி , 

அவ்வேகுவன் IV - 36 


தே . ப்ரபுவுலரிகிரி க்ரம்மற பாண்ட் ய நகரி , 

கம்முனியு அட்லு வைஷ்ணவாப் " யர்சனம்பு " 
தனசிரந்தன துலசி- காதா மகரண 
தாச் யமுனு சேசி கொனுசு தத்பரதனுண்டெ ? 


IV - 37 


வ . ஒக்கநாடு மத் யாஹ்ன சமய மாலிகா ச மாரோபணா 

னந்தரம்புன மந்திரம்பு னகு போவு னதனி ப்ரசாத 
மந்தச் மித சுந்தர வலக்ஷம்ப கு கடாக்ஷம்புன வீக்ஷிஞ்சி 
பக்ஷி புங்கவ கேதனுண்டு 

புண்டரீக 

நிகேதன 
கிட்லனியெ 

IV - 38 


தே . யாமுனா சார்யு டொ க்கடு " ஈமஹாத்மு 

டொ க்கடு னு காதெ தர்ஸனம் புத்தரிஞ்சி 
ரச் " மதீய க்ருபாதிஸயமுன னனின 
இந்திராதேவி தனபர்த கிட்டுலனி யெ 


IV - 39 


215 


அப்போது காணிக்கை ஈந்தவர் இல்லங்களில் விருந்தினனாகக் 
குளித் துண்டு மகிழ்ந்து , இரவில் திருமால் கோயிலில் பல்வேறு 
நாட்டியக்காரர்களின் வாதங்களைத் தீர்த்து வைத்து , மணிகள், 
உடைகள் , ஊர்கள் திருமாலுக்கு சமர்ப்பணம் செய்து , மறுநாள் 
காலையில் 

IV - 36 


சிற்றரசுகள் மதுரைக்குத் திரும்பிச் சென்றனர் . 
பெரியாழ்வாரும் முன்போல வைணவ அடியார்களைச் சேவித் 
தும் தனது நெடுநாளைய தொண்டாகிய துளசிமாலை கட்டித் 
தரும் கைங்கரியம் செய்து கொண்டும் , பக்தியுடன் திகழ்ந்தார் . 

IV - 37 


ஒரு நாள் நண்பகலில் பூமாலை சமர்ப்பித்த பிறகு வீட்டுக்கு 
போய்க் கொண்டிருந்த பெரியாழ்வாரை , அருளொழுகும் 
புன்முறுவல் பூத்த கடைக்கண்களோடு பார்த்துப் பின் , கருட 
வாகனனான பகவான் தாமலை மலராள் ஆகிய தேவியைப் 
பார்த்து இவ்விதம் கூறினான் . 

IV - 38 


" யாமுனாசாரியர் ( ஆளவந்தார் ) ஒருவனும் , இந்த மகாத்மா 
( பெரியாழ்வார் ) ஒருவனும் அல்லவா ( வைணவ ) தரிசனத்தை 
புனருத்தாரணம் செய்து எனது 

பேரருளுக்குப் பாத்திரம் 
ஆனார்கள் . என இந்திராதேவி ( லட்சுமி ) தன் கணவனிடம் 
இவ்விதம் கூறினாள் . 

\ - 39 


216 


யாமுனாசார்ய சரித்ரமு 


55 . 


இதனிகத ஏறிக னதெ கா . 
அதடே மி யொனர் செ ? அனின அப்ஜாக்ஷண்டா 
ஸதபத்ர நிலயகிட்லனு . 
அதிவ கலண்டொ கடு ? மத்பதா ஸ்ரிதுடா தின் 


IV -- 40 


ஆ . அதடு சிறுத நாடெ 2 ஆசார்யகுலமுன 

வேத ஸாச்த்ர முக்ய வித்யலப்ய 
சிஞ்சுசுண்ட , அபுடு ? செலுவ , இப்படி பாண்ட்யை 
கருபதி பூர்வவம்ஸ்யுடே யொகண்டு 


IV - 41 


தே . வெர்ரி ஸைவம்பு முதிரி மத்வினுதி வினடு , 

நதி யொனர்படு மாமக ப்ரதிமலகுனு 
ஹருடெ பரதத்வ மனு . மதீயாலயமுல 
உத்ச வம்பு ல குலுகு ? நெய்யுருனு அட்லெ 


IV - 42 


217 


ஆளவந்தார் வரலாறு 


இவர் ( பெரியாழ்வார் ) கதை தெரிந்ததுதானே ! அவர் 
என்ன செய்தார் ? " என்று கேட்ப , தாமரைக் கண்ணன் , அந்த 
நூற்றிதழ்த் தாமரையில் உறையும் திருமகளுக்கு இவ்விதம் 
கூறினான் ! “ நங்காய் ! என்னைச் சேவிக்கும் பக்தன் ஒருவன் 
முன்பிருந்தான் , 

IV - 40 


அவன் சிறுவயது முதலே ஆசாரியரிடம் வேத சாத்திரங் 
களைக் சற்றுச் சிறந்திருந்தான் . நங்காய் ! அப்போது இப்போ 
துள்ள பாண்டிய மன்னனின் முன்னோராகிய ஒருவன் ஆண்டு 
வந்தான் . 

IV - 41 


எனது 


பித்துற்ற சைவத்தில் முதிர்ந்து , எனது துதிகளை (விஷ்ணு 
துதி ) க் கேட்க மாட்டான் . 

விக்கிரகங்களை 

வணங்க 
மாட்டான் . சிவன் தான் பரம்பொருள் என்பான் . 
ஆலய உற்சவங்களைக் கண்டு அஞ்சுவான் . அவனைச் சார்ந் 
தோரும் அப்படியே இருந்தனர் . 

IV - 42 


எனது 


* 


வரலாற்றுப்படி யாமுனராகிய 

ஆள வந்தார் 
பெரியாழ்வாருக்குச் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின் தமிழகத் 
தில் வாழ்ந்த வைணவ அடியார் ஆகும் . கிருஷ்ணதேவராயர் 
தமது காவியத்தில் பின்னர் இருந்தவரை முன்னவராக வருணித் 
திருப்பது பொருந்தாது . எனினும் இலக்கியங்களில் இவ்விதம் 
காலக் கணக்கைப் பொருட்படுத்தாது அமைப்பது மரபாகவே 
வந்துள்ளது . பின் வந்த வேதாந்த தேசிகர் அகோபில மடம் 
உருவாக்கிய ஆதிவண் சடகோபர் போன்றவர்களையும் இக் 
காவியத்தில் ஆண்டாள் சரிதம் கூறுமிடத்து வருணித்திருப்பதும் 
காணலாம் . 

இப்போக்கு பல புராணங்களிலும் காவியங்களிலும் 
காணப்படுகிறது . எனினும் சரித்திர நோக்கத்தில் இது முரண் 
பாடாகும் . தாதா யதாபூர்வம் கல்பயேத் என்ற சுலோகப்படி 
பிரம்மா மீண்டும் மீண்டும் முன்போல உலக சிருஷ்டி நடத்து 
கிறார் என்பதால் யாமுனர் முன்னைய யுகத்தவர் ஆகக் 
கொள்ளலாம் எனச் சிலர் சமாதானம் கூறுவர் . 


18 


சீ . அஸ்ராந்த ஜங்க மார்சா சக்தி வர்திலு 

வேத வித் வி ஐபூஜ வீடி கலிபி , 
பௌ மவாரபு வீரபத்ர பள்ளெரமிடு 

க்ருஹ தை வதம்பு விர்ரிங்கு லிங்க . 
ஷண்ணவதி ஸ்ராத்த சய மாரபொட்டு சங் 

கரதா ச ? மய்ய பக்த ப்ரததிகி 
ஆத்யம்பு லைன தேவாலயம்பு லு வ்ரால 

அவனி நிராள மடாளி நிலுபு , 


தே . ஜந்தெ " முத்தர ஸைவம்பு செந்தி த்ரெஞ்சு 

பதிது லாராத்ய தேவுள்ளெ ப்ராப்யுலனுசு 
உபனிஷத்துலு வாரிசே உப்பி வினுசு . 
வெண்டி . ஏஜங்க ? மெத்தின வெரகு படு னு 


IV - 43 


ஸிவலிங்க மு தால்சின ஜன 
நிவஹம் பே மைன சேயனிதி பாபமு தா 
னவுகாதன டா ச மயமு 
னவுனனு விப்ருலக அக்ரஹாரமுலிச்சுன் 


IV - 44 


தே . அதடு ராஜ்யம்பு பாலிஞ்சு அவசரமுன 

தன வஸம் பைனயட்டி அத்தாம்ரபர்ணி 
கலுகு னல புட்டரானி முக்தாமணீகு 
லம்பு மாஹேஸ்வருல கந்த லகுனெ தீறெ 


IV - 45 


219 


அவன் 


வேதமுணர்ந்த பிராமணர்களைப் 

போற்றுவ 
தொழிந்து , ஜங்கமர் 

( சைவ அடியார் ) களைப் போற்றி 
வணங்கினான் . 


செவ்வாய்க் கிழமைகளில் வீரபத்தினுக்கு மாவிளக்கெடுத்துக் 
கொண்டு சென்றான் . குலதெய்வங்களையும் கும்பிட மறந்தான் . 
தொண்ணூற்றாறு நாள் விரதங்களில் சங்கரதாசமய்யர்களான 
சிவனடியார்கட்கு மன நிறைவுண்டாகும்படி சிரார்த்தங்களைச் 
செய்து மகிழ்விப்பான் . 


பழமையான கோயில்கள் பாழாகிக் கிடக்க சைவ மடங்களை 
நிறுவினான் . வடக்கத்திய சைவமதத்திற் சேர்ந்து பூணூலையும் 
அறுத்தெறிந்தான் . ஆசார மற்ற ஆராத்தியர்களை பெரிதாக 
எண்ணி தொண்டு செய்தான் . அவர்கள் கூறும் உபநிஷத்துக் 
களை (வேதாந்தம் ) க் கேட்டான் . ஏதாவதொரு சைவ அடியார் 
வந்தால் வியந்து பாராட்டிப் போற்றி வந்தான் . 

IV - 43 


சிவலிங்கதாரிகளாகிய ஜங்கமர்கள் எது செய்தாலும் இது 
பாவம் புண்ணியம் 

என்று ஆராயாமல் ஒப்புக் கொண்டு 
இருப்பான் . சைவத்தைப் போற்றும் 

சைவத்தைப் போற்றும் பிராமணர்கட்கு மட்டுமே 
அக்கிரகாரங்கள் தருவான் . 

IV - 44 


அவன் அரசாண்டு வந்த காலத்தில் அவனது ஆட்சியிலிருந்த 
தாமிரபரணி நதித்துறையில் மட்டுமே கிட்டும் ஆணி முத்துக்கள் 
எல்லாம் சைவ அடியார்கள் கழுத்துக்கு ( ருத்ராட்ச மாலையில் 
கோர்த்து ) தீர்ந்து போய்விட்டன . 

IV - 45 


220 


தே . அப்பு டிச்சகுலகு சுப்ராஹ்மனுலு கொந்த 

றாத்மஜ நிஜபூ மி விடுவலே கலிகபூ தி 
கட்ட முல னானருது ராக லிட்ட சந்தி 3 
சூதசம்ஹித லிறிகிஞ்சி சொர தொட -கிரி 


IV - 46 


க . ஸீலமு பட்டியு கஞ்ஜா 

ஹாலலு பாம்ஸுன பு ஜிஞ்சுனத முல பைட்டஞ் 
ஜாலடு வைவன் , விப்ரச் 2 
காலித்யமுபைலு சேசி கனுகிறபு சபன் 


IV - 47 


க . 


ஆராஜு மஹிஷிகேனி ம 
தா ராத னபரத னுண்டு ; அட்லுண்டி யு துர் 
வாரவ்யதகுன் கானது 
பாரமு , விபு டச் மதங்க்ரி பக்துடு காமின் 


IV - 48 


வ . மறியு அப்புரந்த் ரீரத்னம்பு 


IV - 49 


121 


விபூதி 


அவ்வப்போது , 

மன்னன் விருப்பப்படி நடந்துகொள்ள 
வேண்டுமென்ற எண்ணத்தில் அந்தணர்கள் , தம் நாட்டைப் பிரிய 
மனமில்லாமல் , நெற்றி நிறைய 

பூசிக்கொண்டு , 
ருத்திராட்ச மாலை தரித்து , சூதசம்ஹிதைச் சுவடியைக் கக்கத் 
தில் இடுக்கிக் கொண்டு அவைக்களம் புகத் தொடங்கினர் . 

IV - 46 


ஒழுக்கத்திற்கு முரண்பாடாக மறைவாகக் கஞ்சா , சாராயம் 
குடிக்கும் நீசர்களை வெளியேற்ற இயலாமல் ஏற்றுக் கொண் 
டான் . பிராமணர்களின் சிறு தவறுகளை வெளிப்படுத்துமாறு 
சைவர்களுக்குச் சைகை செய்வான் . 

IV - 47 


அப்பட்டத்தரசி , நற்பேற்றினால் என் மீது பக்தியால் 
ஆராதனை கொண்டிருந்தும் , தன் கணவன் எனது பக்தனாக 
இல்லாததை நினைந்து மிகுந்த வருத்தத்தையடைந்திருந்தாள் . 

IV - 48 


IV- 49 


மேலும் அப்பெண்மணி 


222 


சீ . விங்கடம்பைனட்டி முங்கிட நெலகொன்ன 

ப்ருந்தாவனிகி ம்ருக்கு ? வெட்டு தா ன ; 
தஸமிநாடே க புக்தமு சேசி ?, அவலிநா 

டோ ர்சி ஜாக ரமுதோ னுண்டு னிட்ரு ; 
பாரசி போனீது . பைநித்ர பாறுடக் 

கலுபாடு மத்புண்ய கதல த்ரோயு 
நேமம்பு மூன்னாள்ளு காமிம்பத தி நாது ; 

மநுநாடு மன்னுனு மனசு தனிய 


தே . நாரஜபுவன்னெப்ரியுசெ ஜ்ஜ கருகு கூர்மி , 

அருகு சோ நாபி துடி சி கப்புரபு நாபி 
பெட்டு ; இட்டுல மத்பக்தி புட்டியுனு நி 
ஜேஸுனெட பக்தி செடது மதிஷ்ட மகுட 


IV - 50 


. 


வனஜஜ ருத்ராது லு மத் 
தனுவுலெ ; தத்பூஜனம்பு தத் யமு மத்பூ 
ஜனமெ ; ததீப் 2சித பாலதா ? 
தனு நேனெ ; அடைன கலவு தரதம வ்ருத்துல் 


IV_51 


கேவல ஸரீர த்ருஷ்டின 
தேவதலன் வேற கலுக தெலி -சின ஜடு லன் 
நாவாசு 2 தேவதா ச்தி தி 
பா விம்பனி பூஜசாந்த பலமை த்ரிப்புன் 


IV . - 52 


223 


தன் மாளிகைக்கு முன்புள்ள அழகிய துளசி வனத்திற்கு 
தானே கோலமிடுவாள் . தசமியன்று ஒரு பொழுதுமட்டும் 
உண்பாள் . மறுநாள் ஏகாதசியன்று தூங்காமல் உபவாசமிருந்து 
துவாதசியன்று பிராமணப் பெண்கள் கூறும் கதைகனைக் 
கேட்பாள் . விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் தன் கணவனை 
விரும்ப மாட்டாள் . அதன் மறுநாள் தன் கணவன் படுக்கைக்குள் 
அன்போடு செல்வாள் . செல்லும் போது கஸ்தூரி (திலகத்தை 
துடைத்து கற்பூரத் திலகத்தை அணிந்து செல்வாள் . இவ்விதா 
என் மேல் பக்தி மிகுந்திருந்தாலும் தன் கணவனிடம் பக்தி 
குறையாமல் இருப்பாள் . இதுவே எனக்கும் விருப்பமாகும் . 

IV - 50 


பிரம்மா , ருத்திரர்கள் என் உடல்கள் தாம் அவர்களை 
வணங்குவதும் என்னை வணங்குவது தான் . அவர்களை விருப்பத் 
தைத் தருபவனும் நான் தான் . எனினும் அதில் சிறிது ஏற்றத் 
தாழ்வுகள் உள்ளன . 

IV - 51 


பிற தெய்வங்களை என்னிலும் வேறாகக் கருதி உள்ள மந்த 
மதியினர் , எனது வாசுதேவ நிலை-- ( அனைத்திலும் தான் . தன்னில் 
அனைத்தும் ) யை உணராமல் இயற்றும் பூசனையின் பயன் . 
எல்லைக்குட்பட்டதாகவே முடிவுறும் . 

IV --- 52 


224 


1 


கானி 


2 


வ . மறியுனீ ரஹச் யம்பு தெலியகப்பூ பதி தாமசு ண்டை , மாமகீ 

னம்பு லகு " ஜனம்பு ல சாமான்ய புத்தி ன் சூசுசுதத் வ்ருத்துல 
ககு உபத் ரவம்புல உபேக்ஷிஞ்சுசு ரக்ஷ 

உபேக்ஷிஞ்சுசு ரக்ஷ விமுகு ண்டை 
யுண்ட வீ V ஞ்சி ; கலியுகம்பு ன த்ரவிட மண்ட 

மண்ட லம்பு " ன 
க்ருதமாலா தாம்ரபர்ணீதடம்பு ல் மத்பக்துலு தறசகு டனு , தத் 
தேஸம்புன கொட யண்ட தண்ட கு டனு . ரக்ஷண சிக்ஷணம் 
புலு ராஜமுக ம்பு னன் காக நேன சாக்ஷாத்ரிஞ்சி சேயமியு 
தத் ரக்ஷனேச்ச 

அச் மதா பி முக் யம்பு னன் 
பொட மமியு , நாயாபி முக் யம்பு சம்வாதம்புனன் கானி 
புட்டமியு , நேவிசாரிஞ்சி , ததா பி முக்ய கரணார்த ம்புக" 
னாச் தா னம் பெக்கி வாதி ஜயம்பு : சேயவலயுனனு தலம்பு 
அவ்விப்ரகுமாருனகுன் புட்டிம்ப ; அதண்டே கி ? நாநா தே ஸா 
க ததீ னா நாத " வ்ருத்த பூ சுர குடும்ப முலகு தான்யாஜின 
படாது லு , வடுவுலகுன் பெண்ட் எண்ட்ல , கனுபநீதுல 
யனம்பு லகு பங்க் வந்த பதிரோது லகு சௌரபேயாதி 
யானம்புலு; மறியு செறுவு கட ம படியெ னனியு , பேத 
குடு லகு பூஜ நடு வதனியு . னெடவுனன் சலிபந்தி ரிடி " 
யெத மனியு , திதி ! சிக்குனனியு , தீர்த யாத்ர சனியெத 
மனியுனு . வ்ரதோத்யாபன கனியுனு , வ்யாதி மான்பு 
கோனனியுனு . செப்பிபம்ப , ஆராணி வாசம்பு குப்தாகுப்த 
ப்ரகாரம்பு லன் பம்பு த்ரவ்யம்பு தெச்சி இச்சு முது ச ள்ளகு 
வர்ஷதருல சேதுலகுன் க்ரந்து கொனி சேசா சின சந்திடி 
தோரணம்புலை தோசு ஏகதண்டி த்ரிதண்டி ப்ரஹ்மசாருல 
யுன்னமித தண்டம்புல நிண்டா ரு காஷாய கத்ரு வச் த்ர 
கௌபீன பரம்பரலன் க்ரம்மி , காவள்ள பட கல ஜாட கொனி , 
கார்பண்யம் ப வித்யகா , தக்கின வித்யலெறுங்கக 
வேடு னீத்ருக் விதானேக ப்ராணுல காதா ரம்பகு பட " மடி 
த்வாரம்பு சேரி , ப்ரதிதினாச் மத் பாத பஜன கதா ஸ்ருத 
பூர்வயகு ஆ உர்வீ தவுதே வி காணீர்வசனா க்ஷதம்புலு 
தௌவாரிக முக ம்புனன் பம்பி ; வைதேஸிகுண்ட , 
வைஷ்ணவ வடுண்ட , வாதி கலிகினி விஷ்ணு தத்வம்பெ ? 
பரதத்வம்பனி வாதி ஞ்கி கெலிசெத , வசு தா வருண்டு 
விஷ்ணுபக்தி விமுகுண்டு , காவுன வைஷ்ணவுனி மனவி 
வின்னவிம்ப எவ்வாரு வெறதுரு : நீவுவிஷ்ணு பக்திபராயணவு , 
பதிஹிதாசாரவுன் காவுன நீகு வின்னவிஞ்சி பம்பிதி ; நீவிபுடு 
நீகு விதே யுண்டு , வின்னவிஞ்சி நன்னு ரப்பிஞ்சி வாதம்பு 
சேயிம்ப ஓபுதேனி வாதி ஞ்சி கெல்சி , 

, நீதுர்தகு 
பகவத்பக்தி புட்டிஞ்சி க்ருதார்துன் காவிஞ்செத னனி 
வின்னவிம்பன் பஞ்சின , 

IV - 53 


225 


பாலை 


மேலும் , இந்த ரகசியம் ( எல்லாம் நானே எனும் தத்துவம் ) 
தெரியாமல் அம்மன்னன் , தாமத குணமுடையவனாய் , எனது 
பக்தர்களை சாதாரணமாகக் கண்டு , அவர்கட்கு ஏற்படும் 
தொல்லைகளை நீக்காது அலட்சியப்படுத்தி , காவல் கடமையில் 
நீங்கியவனாகினான் . இதைக் கண்டு கலியுகத்தில் தமிழ் நாட்டில் 
( டமண்டலம்புன ) கிருதமாலா , * தாமிரபரணி நதிக் கரை 
களில் எனது 

பக்தர்கள் பரந்திருப்பார்கள் . அந்நாட்டு 
மன்னனாகிய பாண்டிய மன்னன் ஆதலின் காத்தல் , தண்டித்தல் 
முதலியன நானே பிரத்தியட்சமாக செய்ய இயலாது . மன்னன் 
மூலமே செய்வித்தல் வேண்டுமாதலினாலும் , எனது பக்தர்களைக் 
காப்பாற்றும் விரும்பினாலும், எனது பரதத்துவ நிர்ணயம்வாதத் 
தாலன்றி நிலை நாட்ட முடியாதாகையாலும் , மன்னனை என் 
பக்தனாக்க அவன் சபையிற் சென்று வாதாடி வெற்றி பெறச் 
செய்யும் வகையில் , அவ்வந்தணனுக்கு ( யாமுனாசாரியருக்கு ) 
உணர்வைத் தோற்றுவித்தேன் . 
பல்வேறு நாடுகளிலிருந்தும் வந்த ஏழை 

எளியோர் , 
அனாதை , முதியவர்கட்கு 

தானியம் , 

உடை , 

மான்தோல் 
முதலியன தந்தும் , பிரம்மச்சாரிகட்குத் திருமணம் செய்வித்தும் , 
உபநயனங்கள் நடத்தியும் முடம் , குருடு , செவிடுகட்கு எருது 
முதலிய வாகனங்கள் தந்தும் , மேலும் , குளம் ( தோண்டும் 
வேலை ) முடியாமல் மிஞ்சியுள்ளது என்றும் , ஏழ்மை மிக்க 
( மானியங்களற்ற ) கோயில்கட்டு பூசை நடத்த வேண்டியும் , 
வழிகளில் தண்ணீர்ப்பந்தல் வைக்க 

வேண்டியும் , 
சிராத்தம் செய்ய வேண்டும் என்றும் , 
தீர்த்த யாத்திரைபோக வேண்டுமென்றும் , 

நோன்பு 
( விரதம் ) முதலியவற்றுக்காகவும் , நோய் தீர்க்கவும் என்று 
சொல்லி பட்டத்தரசியுடன் சென்று தெரிந்தும் , தெரியாதும் 
கொடை தந்த பொருட்களை முதிய பணியாளர்கள் கொண்டு 

தர இடைவிட்டுக் கட்டிய தோரணம் போலுள்ள 
கரங்களால் வாங்கிய ஏகதண்டி ( சுமார்த்தர்கள் ) திரிதண்டி 
( வைணவர்கள் ) பிரம்மசாரிகளின் கையிலேந்திய கோல்களில் 
காவி வண்ணக் கொடிகளும் , பச்சைக் கொடிகளும் உடைகளும் , 
நிறைந்து , யாசிக்கும் வித்தையன்றி வேறு வித்தையறியாத 
இரவலர்கள் கூட்டமும் நிறைந்து கிடக்கும் , மேற்கு வாசலில் 
அந்த யாமுனரும் சென்று என் கதைகளை முன்பே கேட்ட 
பாண்டிய மன்னன் பட்டத்தரசியிடம் வாயிலர் மூலம் சொல்லி 
யனுப்பி “ வெளி நாட்டவன், விஷ்ணுவே பரதத்துவம் என வாதில் 
நிரூபித்து வெல்வேன் . அரசன் விஷ்ணு பக்தர்களை மதியான் . 
ஆதலின் அவனிடம் நேரில் யானோ , மற்றவர்களோ சென்று கூற 
முடியாது . நீ கணவன்பால் அன்பும் விஷ்ணு பக்தியும் 
உடையவள் ஆதலின் உன்னிடம் விண்ணப்பம் செய்து கொள் 
கிறேன் . நீ சொல்வதை அரசன் கேட்பான் . நீ சொல்லி என்னை 
அழைப்பித்து வாதம் செய்ய ஏற்பாடு செய்வாயாயின் வாதம் 
செய்து வென்று உன் கணவனை விஷ்ணு பக்தனாக்கி பேறு 
பெற்றவனாக்குவேன் . என்று கூறி அனுப்பினான் . IV - 53 

கிருதமாலா - மதுரையில் தெற்கில் உள்ள சிற்றாறு . புனித 
நதியாக மதிக்கப்பட்டது . மகாபாரதத்திலும் இந்நதி குறிப்பிடப் 

தற்போது இந்த ஆறு தூய்மையற்ற சிறுகால்வா 
யாக மதுரை தெற்கு மேம்பாலத்தருகே காணப்படுகிறது . 


வந்து 


பட்டுள்ளது . 


ஆ . - 15 


226 


தே . க்ரீஷ்ம சமய நிருத்சா ஹ கேகிரமணி 

நவகன த்வனி கலரு சந்த முன அலரி , 
ஏகதம நர்மகோஷ்டி" ப்ராணே ஸுதோட 
அதனிவித மெறிகி ம்ப . இட்டட்டு வடு சு 


IV - 54 


க . பூவல்லபு டெட்டெட்டு ! 

தாவாத மு சேசி ஸிவமதம்பு : ஜயிம்பன் 
காவச்செனொ ? சூதமுகா . 
ராவிம்பு மடன்ன நாடி ராத்ரி சனங்கன் 


Iy- 55 


வ . ப்ரபா தம்பு னன் பரிமித ஜனம்ப கு ஆச் தானம்புனன் 

கொலுவுன்ன பார்த ம்ரோல தானுண்டி அய்யிந்து வதன 
அதனி அனுமதின் ப்ரதிஹாரி சேத , பிலுவ பஞ்சின , அப்பூ 3 
நிலிம்ப குமாருண்டு 

IV- 56 


யாமுனாசார்யுடு . பாண்ட் யு சபன் சேருட 


க . த்வாரம்பு ” சொச்சி , கீலித 

கா ருட மஹி வஜ்ர வேதி கன் சிவுருல கெம் 
பாரு ஒக்க பிப்பலமு கனி 
ஆராவின்வாத " சா க்ஷிகை வலகொ னுசுன் 


IV - 57 


127 


கோடைக் காலத்தில் வாடியிருந்த வெண் மயில் புது முகில் 
முழக்கம் கேட்டதும் மகிழ்வுறுவதுபோல மகிழ்ச்சியுற்று , அந்த 
அரசி தனித்திருக்கும் போது கணவனிடம் யாமுனரைப் பற்றிய 
செய்தி அறிவிக்கவும் அரசன் வியப்புற்று 

IV - 54 


எப்படி எப்படி ? தான் வாதம் செய்து சைவமதத்தை 
வெல்வதற்கு வந்தானோ ? பார்ப்போம் . வரவழைக்கவும் " என்று 
கூற அன்றிரவு கழியவும் 

IV - 55 


காலையில் அளவாடு கூடிய அவையில் ( குறிப்பிட்ட உயரதி 
காரிகள் , கவிஞர்கள் , மட்டும் உள்ள அவை ) கொலுவிருக்கும் 
கணவன் அருகில் தான் அமர்ந்து இருந்து அந்த மதிமுகத்தாள் , 
கணவனின் அனுமதியுடன் காவல் மூலம் ஏவி அழைப்பிக்கவும் 
அவ் அந்தண குமாரன் 

IV - 56 


ஆளவந்தார் பாண்டியன் அவைபுகல் 


* 


வாயில் புக்கு , கருடபச்சைகளுடன் கூடிய நிலத்தில் வைரம் 
பொதிந்த மேடையுடன் அமைந்த செந்தளிர்களுடைய * அசுவத்த 
மரம் ( அரசமரம் ) கண்டு அதனை வாதத்திற்கு சாட்சியாக்கி 
வலம் வந்து வணங்கினான் . 

Iy - 57 


ப - வாகா 


என்று 


மரங்களில் நான் அசுவத்தமரமாக இருக்கிறேன் 
கண்ணன் கீதையில் கூறியுள்ளான் . ஈண்டுதிருமாலாகவே 
அம்மரத்தை பாவித்து வணங்கினான் என்பது கருத்து . 
வாதத்திற்கு நாவல் மரத்தினை நடுதல் நமது மரபாகும் . 


228 


சப 3 


1 


சீ 2 . பசிடி கச்சமர சோ பானமுல் மூடதுங் 

கித விஸாலிதயு சித்ரிதயுனைன 
மஹாகுத முபை ஸார்தூல சர்மகாண் 

டாவ்ருதுல் ஜடிலுலுனைன ஜாட 
மாஹேஸ்வருலு சுட்டுரா , ஹாரசந்திருத் 

ராக்ஷாயுதமு தால்சி அளிகபூதி 
சுரடி கா ட் புல ரால , அருணாயதா க்ஷடை 

குறுக த்தெ பில்ல ப்ரோகோஷ்ட முனிசி . 
நந்தி முத்ரித பாணியந்து செக்கூதி யா 

க மமுலு வினுசு , ஹேமழு பொதி வின 
தே . அலதி ருத்ராக்ஷ க மி குட்டுலந்து மெறய , 

வெலித பாரம்பு மிஞ்ச துவ்வலுவ கப்பி . 
அட பமுனு வாடி வாலொக்க அதிவ தால்ப . 
பார்ய விஞ்ஜாமரிட . ஒப்பு பாண்ட்யு கனியெ 


IV - 58 


வ . கனி விநீதுண்டை சேரனரிகி யஜ்ஞோப வீதம்பு கானுகிச்சி 
கூர்சுன்ன ஆதரிம்பக சம்ரம்பியை அவ்விஸ்வம்பரா பார்த 
ட்லனியெ 

IV_59 


தே . சங்க தியெ யோயி . இசுமந்த டிங்க " ணாவு . 

தத்வநிர்ணய வாதம்பு தரமே நீகு ? 
ஓடி தேனியு பட்டி மொர்ரோ யனங்க ? 
இங்க முனு கட்டகுடு க 2 , மெறிங்கி நொடு வு 


IV - 60 


தே . வாது லம டஞ்சு செப்பிஞ்சிவத்து . ரோட 

மைன தயே னீரெ யேமைனனனி விலஜ்ஜ 
ஜூடுதனமுன சய கெக்கு சொரவ காண்ட் உரு 
பாறுவாரல சுத்தி செப்பங்க 2 னேல ! 


IV - 61 


வ . அனிபலிகி தரஹாசம்பு தோ தே விதெச சூசி இட்லனியெ 


IV - 62 


229 


பொன் வேய்ந்த மூன்று படிக்கட்டுகளையுடையதும் பரந் 
துயர்ந்து சித்திர வேலைப் பாடுகளுடன் கூடியதும் ஆன மேடை 
யில் , இரத்தினகம்பள மெத்தையில் , பாண்டிய மன்னன் அமர்ந் 
திருந்தான் . அவனைச் சுற்றிலும் புலித்தோல் மேலாடையாக 
உடைய முதிய சைவ சன்னியாசிகள் இருந்தனர் . முத்துச்சரத் 
தில் கோர்த்த ருத்திராட்சை மாலை அணிந்து , நெற்றியில் பூசிய 
விபூதி விசிறியினால் வீசிய காற்றில் உதிர சிவந்த கண்களுடன் 
சிறு பீடத்தில் வட்டத் தலையணையில் முழங்கையை ஊன்றி 
நந்தி பொறித்த மோதிரக் கையை கன்னத்தில் வைத்தவாறு , 
சைவாகமங்களைக் கேட்டவாறு , பொன் பொதிந்த சிறிய ருத்தி 
ராட்சங்கள் காதில் பளபளத்து ஒளிர , வெண் தலைப்பாகையின் 
மேலாக பெண்துகில் போர்த்து , தாம்பூலப்படிகம் ஒருத்தியும் 
கத்தி ஒருத்தியும் ஏந்தி நிற்க , அரசி வெண்சாமரை வீச ஒலக்சு 
மிருந்த மன்னனை யாமுனன் கண்டான் . 

IY - 58 


கண்டு , அடக்கத்துடன் அருகனைந்து பூணூல் காணிக்கை 
யாகத் தந்து அமரவும் , அரசன் ஆதரவு காட்டாமல் பரபரப்புடன் 
இவ்விதம் கூறினான் 

IV - 59 


. 


என்னப்பா ? சிறிய குட்டிப் பயல் நீ . உனக்குத் தகுமா ? 
தத்துவவாத நிர்ணயங்கள் செய்ய இயலுமா ? தோற்றால் ஐயோ 
அப்பா என்று கூவினும் பிடித்து லிங்கத்தைக் கட்டாமல் விட 
மாட்டோம் தெரிந்து சொல் ! 

IV - 60 


வாதாடுவோம் என்று சொல்லி விட்டு வருவார்கள் . தோற்ற 
பின் வெட்கமில்லாமல் ஏதாயினும் தயவுடன் தரமாட்டீர்களா ? 
என்பார்கள் . இவ்விதமான வஞ்சகமுடன் சபையிலேறும் , 
துணிவுடைய பிராமணர்களைப் பற்றிச் சொல்வானேன் ? IV - 61 


ஒன்று கூறி இரகசியமாக தேவியைப் பார்த்து இவ்விதம் 
கூறினான் . 

IV - 62 


230 


• அச் மன்மதச் - து டோடி " ன 
பச் மமு ருத்ரா க்ஷமுலுணு பாசி இதனிசே 
விச் " மயமுக சாப்தமு முர 
கச் மர சக்ராங்கிதுண்ட கா கலவாடன் 


IV - 63 


தே . உ.வித , ஈநீது " வித் " வாம் சுடோ டெனேனி 

நீ குனிதனிகி நேனன்ன பூனிகய யன்ன . 
* ஒப்பிதிமி தே " வரானதி தப்பகுன்ன 
சாலு மறிபஞ்ச பூ தமுல் சாக்ஷிகாக 


IV -- 64 


வ . அனி பலுகு அய்யிருவுர ப்ரதிஜ்ஞ லாகர்ணிஞ்சி 


IV - 65 


தே . அதடு ம்ருகக்ருத்தி பௌபௌ யனக , பசு " பு 

கோசி கட்டின மோதுகு கோலனெகயே , 
ப்ராஞ்ஜலி விநீதுடை 2 வின்னபம் ப டஞ்சு 
அர்த முக்தாசனத இட்டுலனியெ த்ருதினி 


IV - 66 


க . தேவா! இட்லனி யானதி 

ஈவலதெ 3 கடு பு கூடி கிடரா னாடம் 
பே " வாரி ப்ரோவ ? பிச க்ஷா 
ஜீவிக 

க வர்ணிகினி விதி ச்ருஜிஞ்செனெ காதே ? 


IV - 67 


231 


" என் ( சைவ ) மதத்தவன் தோற்றால் , விபூதி , ருத்திராட்சங் 
களைத் துறந்து இவனால் , வியப்புறும் வகையில் என்னவர் 
களுடன் விஷ்ணுவின் சக்கிர முத்திரையை ஏற்றுக் கொண்டவனா 
கிறேன் . 

IV - 63 


பெண்ணே ! உனது இந்த பண்டிதன் தோற்றால் , உனக்கும் 
இவனுக்குச் சொன்ன மாதிரி தான் ( கழுத்தில் லிங்கம் கட்டி 
விடுவேன் ) . “ பஞ்சபூதங்கள் சாட்சியாக தேவரீர் ஆணை 
தவறாமல் இருந்தால் போதும் . 

1V -- 64 


என்று கூறும் அவ்விருவரின் சபதங்களைக் கேட்டு 


IV - 63 


அவன் ( யாமுனர் ) மான்தோல் படபட என ஒலிப்ப , மஞ்சள் 
துணி கட்டிய புரசங்கோல் மேலெழ , கை கூப்பி அடக்கமுடன் , 
விண்ணப்பம் என்று பாதி இருக்கையிலிருந்து எழுந்து தைரிய 
முடன் இவ்விதம் கூறினான் . 

IV_66 


“ தேவா ? இவ்விதம் கூறலாகாது . நான் வயிற்றுப் பாட்டுக் 
காக இங்குவரவில்லை . என்தோற்றம் ( பிரம்மச்சாரி ) கண்டாலே , 
பிரம்மா பிச்சை ஏற்றுண்ணுமாறு விதித்துள்ளான் ஆதலின் ( வேறு 
தேவைகள் ) இல்லை என்பதுணரலாம் . 

IV -67 


232 


தே . எவ்வடே சர்வ பூ தச் து டித்தெறங்கு ? 

னகுனு ப்ரேரெசெ . அதனியானதியெ தெச்செ 
எறிகினவி நால்கு ? நொடுவே ஏமயின லெச்ச 
அதட பொங்கின ஏமி சேயங்க வச்சு ? 


Iy - 68 


தே . பந்தமைனனு கானிம்மு பார்தி வேந்த்ரே 

யுக்துலனு நிக் ரஹ ச்தோ ன மொதிவெனேனி .. 
அம்மதெச்சின வித்வாம்சு 2 டனக வலவ 
தெட்லு காவிம்ப வலயு னட்லட்ல சேயு 


IV - 69 


வ . அனி யுலுகு விடி சி பலிகி , மகு டன் கூர்சுண்டி , 

அதனி அனுமதி வாதம்புனகுன் தொடங்கி IV - 70 


அன்யமத கண்டனமு 


சீ . அந்துலோ ஒகமேடி கபி முகுண்டை யாத 

டனின வன்னியுனு முன்னனுவதிஞ்சி , 
தொட 2 கி யன்னிடி கன்னி தூஷணம்புலு வேக 

பட க தத்சபா ஒடபட்ட க 2 பல்கி , 
ப்ரக்க மாடல னென்ன கொக்கொக மாடனெ 

நிக்ரஹ ச் தா ன மனுக்ரஹிஞ்சி 
க்ரந்து கா ’ ரேகின கலக கந்தற தீர்சி 

நிலிபி ; அம்மொதலி வானிகினெ மகி டி 2 


தே . மறி ஸ்ருதி ச்ம்ருதி சூத்ர சமா ஜமுனகு 

ஐககண்ட்டயம்பு : கல்பிஞ்சி , ஆத்ம மதமு 
ஜக மெறுங்க " க " ராத்தா ந்தமுக னொனர்சி 
விஜிதுகாவிஞ்சி தயவானி விடி சிபெட்டி 


IV - 71 


233 


எவர் எல்லா உயிர்களிலும் இருப்பாரோ அவரே இவ்விதம் 
( வாதாடத் ) தூண்டினார் . அவர் கட்டளைப்படியே வந்துள்ளேன் . 
தெரிந்தது நாலு சொல்ல எல்லாம் நல்லதாகவே 

முடியும் . 
அவரே பொய் கூறின் நான் என்ன செய்ய முடியும் . IV - 68 


அரசே ! நானே போட்டியிட வந்தேன் . என்று நினைத்தா 
லும் அப்படியே ஆகட்டும் . அம்மா ( அரசி ) அழைத்து வந்து 
பண்டிதம் என்று ( தாட்சண்ணியம் ) பார்க்க வேண்டாம் . 
வாதத்தில் தோற்றால் தாங்கள் எப்படிச் செய்ய வேண்டுமானா 
லும் அப்படியே செய்து கொள்ளுங்கள் . 

IV - 69 


என்று தைரியமாகக் கூறி , மீண்டும் அமர்ந்து , அவன் அமைதி 
யுடன் வாதத்தைத் தொடங்கினான் . 

IV - 7 ) 


பிறன் மதம் மறுத்தல் 


அவன் 


* அவர்களுடன் ஒரு அறிஞனைப் பார்த்து , அவன் கூறிய 
வாதங்களை மீண்டும் தானும் கூறி அவன் கருத்தை நிச்சயப் 
படுத்திக்கொண்டு , 

பின் 

வாதங்களைக் கண்டிக்கத் 
தொடங்கி , அவன் சொன்ன கருத்துக்களின் குற்றங்களை மெல்ல 
எடுத்துக்காட்டி , பின்னர் அவ் அவையோர் உடன்படப் பேசி , 
இடையே பேசும் வாதங்கட்கு ஒவ்வொன்றாக பதில் கூறி 
எல்லோரும் இடைமறித்துப் பேசும்பேதும் கலவரமடையாமல் 
எல்லோரையும் சமாதானம் அடையச் செய்து , முதலில் பேசிய 
வனிடமே திரும்பி மற்றும் சுருதி , சுமிருதி , சூத்திரம் முதலிய 
வற்றால் ஒரே கருத்தை உருவாக்கி , தனது சிந்தாந்தத்தை 
அனைவரும் ஏற்கச் செய்து எதிரியை முறியடித்து அருளோடு 
அவனை விடுவித்து * 

Iv - 71 


இப்பாடல் மூன்றாம் அத்தியாயம் 6 வது பாடலாகும் . 


234 


க . நீவேமண்டிவி ரம்மஞ் 

சாவலி வானிகினி மகிடி யட்லனெ வானின் 
காவிஞ்சி , ஒகடொ கடு ரா 

னாவிப்ருடு வாத ச ரணி அந்த ற கெலிசென் IV - 72 
வ . இட்லு ஜயிஞ்சி விஷ்ணு தேவுண்டெ பரதத்பம் பனியு 
விஸிஷ்டாத்வைதம்பு மதம்பு : அகு டயு ப்ரதிஷ்டிஞ்சின 

IV - 73 


ஆ யெட னு ஒக்கபலு கெது . 
ரை யுண்டெடு பிப்பலமுன னாயெனுவின , 
ஹோ இதி நிக்கமு , ந்ருப நா 
ராயணுடெ பரம்பு கொல்வுமதனி னடஞ்சுள் 


IV - 74 


2 


2 


1 


வ . அப்பலுகுலு வினி கி ன்னம்பை அக்கூடின பாஷண்ட 

ஷண்டம்பு தலவஞ்சுகொனி போயின , ஆஉர்வீத வுண்டு ? 
அதனி மாஹாத்ம்யம்பு னகு சந்தோஷிஞ்சி சாஷ்டாங்க ? 
மெறகி , ஹர்ஷாத் புத ரசோ " த்தரங்கி தாந்தரங்குண்டை . 
பு ஜக ஸயன சரண குஸேஸய பக்தி பொட மி க்ருதா ர்ததன் 
பொந்தி , பாண்ட்ய 

மண்டலமுனகு 

பா கினேயுண்ட 
பட்டார் ஹுண்டு காவுன , பாத்ரம்பனி ப்ரம்ஹ சாரியகு ன 
தனிகி தன கட கொட்டு செலியலின் பரிணயம்பு : சேசி ? 
அரணம்பு க அம்மஹாத்முனகு தாராபூர்வகம்பு கா ? அர்த 
ராஜ் பம்பிச்சி யுவராஜுன் 

அதீத 

சாங்க . 
வேது ண்ட கு 2 னதனிகி அதர்வ ஸிரச்சப்யச் தம் பனி 
றிங்கி , அந்து தி வ்யாச் த்ர மந்த்ரம்புல கலிமியுன் 
தெலிசி , அம்மஹாத்முன கெச்சரிஞ்சி துச்சா தம்ப கு 3 
விரோதி யூதம்பு சா - தி ம்பு மனிதண்ட யாத்ரன் பனிசின . 
ச ய்யாமு னுண்டு னு சன்னத்துண்ட கு தறி தத்புரோஹித 
ப்ராதான மந்த்ரி வர்கம்பு சன்னிஹிதம்பு லகு இவ்வார்ஷிக 
தி னம்பு லு கட்ட பி ஸரத்சமயம்புன வித் விஷத் சம்ஹாரம் 
புனகு விஜயம்பு சேயு மனுடயு . அத்தெறங்கு ராஜுன 
கெறிங்கிஞ்சி தத்சம்மதம்பு ன நில்செனந்த 

IV - 75 


சேசி , 


வர்ஷா கால வர்ணனமு 


உ , கர்கஸுடண்ட கோர்வ குத கம்பு லு வாஃபதி கூர்சினட்லு அ 

ய்யர்குடு தானு கூர்சி மறியாசலிலாதிப சிஹ்ன வாஹதம் 
பேர்கல கங்கனாதடெலேமின் மகரச் தி தி கன்னனீர்ஷ்ய , தா 
கர்கடகச்து டாய்யெனன , கர்கடகச் தி தி காஞ்செ 

அத்தறின் IV - 76 


235 


வென்று 


பரம் 


நீ என்ன சொன்னாய் ” வருக ! என்று அடுத்தவனை அணுகி 
அவனையும் தோற்றோடச் செய்து அவ்வந்தணன் ( யாமுனர் ) 
அனைவரையும் வென்றான் . 

IV - 72 
இவ்விதம் 

திருமாலே பர தத்துவம் என்று 
விசிட்டாத்துவிதமே மதம் என்று நிறுவிட . 

IV - 73 
அச்சமயம் அவ்விதம் எதிரிலிருந்த அரச மரத்திலிருந்து 
ஓ ! மன்ன ! இதுவே மெய்ப்பொருள ! நாராயணனே 
பொருள் ! அவனைப் போற்றுவாயாக!, என்று ஒரு சொல் 
கேட்கப்பட்டது . 

IV - 74 
அச்சொற்களைக் கேட்டு , வருத்தமுடன் அங்கு கூடிய புற 
மதத்தார் (பாசண்டர் ) தலைகுனிந்தவாறு வெளியேறினர் . 
அவ்வரசன் அவனது 

( யாமுனர் ) 

பெருமைகளையுணர்ந்து 
மகிழ்ந்து , சாட்டாங்கமாக வணங்கி மகிழ்ச்சி , வியப்பு ஆகிய 
உணர்ச்சிகள் பொங்கும் இதயத்துடன் , திருமால் அடித்தாமரை 
கட்கு 

பக்தியுடையவனாகி , பேறு பெற்றவனாகி , பாண்டிய 
மண்டலத்திற்கு மருமகனே பட்டத்துக் குரியவனாதலினால் ; 
தகுந்தவன் என பிரம்மச்சாரியான அவனுக்கு ( யாமுனருக்கு ) 
தன் சிறிய தங்கையைக் கொடுத்துத் திருமணம் செய்வித்து, 
தட்சணையாக அம்மகாத்மாவுக்கு தாரை வார்த்து பாதி நாடு 

இளவரசாக்கி , வேதவேதாங்கங்களைக் கற்ற அவன் 
அதர்வணாவதமும் , கற்றவன் என்பதுணர்ந்து , அந்த வேதத்தில் 
தெய்வீகமான 

மந்திர தந்திரங்கள் உடைமையும் அறிந்து 
அம்மகாத்மாவுக்கு முன்னறிவித்து அரிய பகைவரை அடக்குமாறு 
போருக்குச் செல்லுமாறு 

கட்டளையிட அந்த யாமுனரும் 
சைந்து புறப்பட முனைய , அவனது புரோகிதன் , முதன் மந்திரி 
ஆகியோர் மழைக்காலம் வருவதால் அதன் பிறகு சரத்காலத்தில் 

யடக்கச் செல்க எனக் கூறவும் அதை அரசனுக்கு 
அறிவித்து 

இசைவு பெற்று அங்கேயே இருந்தான் .. 
அவ்வளவில் 

[ V - 75 


தந்து , 


பகைவரை 


அவன் 


மழைக்காலம் 


ל 


தான் 
தானும் 


சூரியன் , கடுமையானவன் எனக் 

கூறுவ தனைச் 
சகிக்காமல் 

வருணனைப்போல நீரினைச் சேமிக்ரும் 
எண்ணம் உடையவனாக , நீர் நிலைகளை ( ஆவியாகச்) சேமித்தும் 
அமையாமல் , வருணன் முதலை ( மகரம் ) யை வாகனமாக்கியது 
போல தானும் நண்டினை ( கர்க்கடகம் ) வாகனமாக்கிறானோ 
என கர்க்கடக ராசியில் புகுந்தான் . 

( சூரியன் , வருணனைப்போல குளிர்ந்தவன் எனப் பெயர் 
வாங்க அவனுடன் போட்டியிட்டான் என்பது கருத்து ) IV - .76 


இப்பாடல் மூன்றாம் அத்தியாயம் 7 


வது 

பாடலாகும் 


236 


தே . வனத்தி வராஹ வாஹாரி வாயுபு க்வி 

ரோதி வாரண வர்ஷாபு லாதி தொறகெ 2 
எண்ட்ரி ரவிசேர ; மூடவ யெடகு சேரு 
தரணி தரணின் ப்ரமோத சந்தாயி காடெ 


2 


IV - 77 


தே . வனதிக மன ஜகர்பார்க ஜனித க்ருணுலு 

மறி ப்ரசூ திகி அதனி தாமம்பு சேரெ 
கனத சொச்சின இண்ட்லெணு தனுஜலுண்டி 
கான்புனகு புட்டினில் சேருக்ரமமு கனமெ ? 


IV - 78 


தே . உர்வி காதம்பி னுல அல யும்மநீரு 

தொருக கேகுலு கேகலு தோன சேசெ 3 
த்விஜத னாரண்யக த்வனி வினக சேசி . 
கர்பமு சுகச்யுதமு சேய கட கெ னனக 


IV - 79 


ம . 


அலபர்ஜன்யுடு ? பானுடன் கொலிமிலோ அப்ரம்பு 

பென்கொப்பெரன் 
சலமாகன் பிடு கு க்கு ஜாத்யபு டயச் காந்தம்பு னத்துன்கலோ 
பலசூபன் , மஹிமீதி லோஹாஜமுல் பைபர்வெனா லேசெ வாத் 
யல ப்ராக்தாவ மஷல் மொகில் மொதல க்ரேத்தந்தை 

திவின்லேசினன் IV- 80 


237 


மன 


சூரியன் கர்க்கடகம் புகுந்ததுமே , காடு , ( வனம் ) பன்றி 
( வராகம் ) எருமை , மயில் , யானை , 
யானை , தவளை 

மகிழ்ச்சி 
யடைந்தன . ஜன்மராசியிலிருந்து மூன்றாவது ராசியில் சூரியன் 
புகுந்தால் உலகுக்கு மகிழ்ச்சி விளையுமன்றோ ? 

( கிருஷ்ணதேவராயர் தமது சோதிட நூற்புலமை தோன்ற 
இப்பாடல் அமைத்துள்ளார் . வனம் , வராகம் முதலிய உயிர்கள் 
மகிழும் என்ற தால் வ என்ற எழுத்துக்குரிய நட்சத்திரம்ரோகினி 
ஆகும் என்றும் ரோகிணி விருஷபராசி நட்சத்திரம் ஆதலின் 
விருஷபத்திற்கு மூன்றாவது ராசி கர்க்கடகம் என்றும் அதில் 
சூரியன் புகுந்ததால் மனமகிழ்ச்சி ஏற்படும் என்று கற்பனை 
ச்ய்துள்ளார் .) 

IV - 77 


சூரியனிற் பிறந்த கதிர்களாகிய ( பெண் ) மக்கள் கடலினைக் 
கலந்து கருவுற்று மீண்டும் ( மழை பொழிதலாகிய ) பிரசவத்திற் 
காக தனது இல்லம் ( பிறந்த வீடாகிய சூரிய மண்டலம் ) அடைந் 
தனர் . பெண் மக்கள் பெருமையுடன் புக்ககத்தில் இருந்து பின் 
பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வருவது வழக்கம் ( மரபு ) 
அல்லவா ? 

IV - 78 


கவி மரபு , 


பிறப்பு 


பூமியில் முகில் களின் பனிக்குடம் உடைந்த நீர் ( முதல் மழை ) 
பொழியக் கண்ட மயில்கள் தாமும் துவிஜர் (இருபிறப்பாளர் ) 
ஆதலின் ஆரணியகம் ( காட்டில் எழும் சத்தம் ) படித்து கருப்பம் 
சுகப்பிரசவமாதற்கு முயற்சிப்பது போல தோன்றியது . 

( பல் , பறவை , அந்தணர் இரு பிறப்பாளர் என்பது 
பல் விழுந்து மீண்டும் முளைத்திடும் பறவை முட்டையாகி ஒரு 
பிறப்பும் பின் முட்டையிலிருந்து பிறப்பது ஆக இரு பிறப்பு 
எனப்பட்டன . அந்தணர் பிறப்பால் 
உபநயனத்தால் இரு பிறப்பு எனப்பட்டனர் . ஈண்டு , மேகம் 
பெண்ணாகவும் , முதல் மழை - பிரசவ காலத்தில் பனிக்குடம் 
உடைதலாகவும் , சுகப்பிரசவத்திற்காக வேதத்தின் ஆரணியக 
பாகம் அந்தணர் ஓதுவது 

மயில் 

அகவு தலாகவும் கற்பனை 
செய்யப்பட்டுள்ளன . 

ஆரணியகமந்திரம் காட்டில் தான் படிப்பது மரபு . வீட்டில் 
படித்தால் கருச்சிதைவு ஏற்படுமாம் . பிரசவ சமயத்தில் சுகப் 
பிரசவத்திற்காக அந்தணர்கள் ஓதுவது மரபு . தனை ஒட்டி 
இக்கற்பனை செய்துள்ளார் கவிஞர். ) 

IV - 79 


இந்திரன் , சூரியன் எனும் உலையில் , வானம் 

என்னும் 
பெரிய கொப்பரையை , நீர்நிறைக்க வேண்டி ( அதிலுள்ள துரு , 
துளைகள் நீங்க ) இடியேற்றுடன் பிறந்த அயக்காந்தம் எனும் 
துண்டினை வைக்க ( காந்தம் இரும்பை ஈர்த்தலான் ) உலகிலுள்ள 
இரும்புத் தூளை ஈர்த்தனவோ , எனுமாறு , கோடையில் காட்டுத் 
தீயால் எழுந்தமை 

( புகைக்கரி ) 

சூறவளியால் மேலெழுந்து 
போய் , முதலில் பருந்தளவு இருந்த மேகத்தை சார்ந்து பெரிய 
முகிலாக மாறியது . 

IV - 80 


235 


தே . இலகுடி கி சுட்டி சுட்டி து ம்மெத்தி எகசி , 

போயி , தமுழுஞ்சு சுடி " காலி புஷ்கரமுல 
கட லி நீரப்ர கலப முல் க்ராசெ , த ரணி 
அப்ரேகரி ஸிக்ஷ திவி காஞ்சினட்டி கரணி 


IV - 81 


தே . க்ருத பயஃபான நவமேக ப்ருது கமுககு 

ராலெ னொய்யன வட கண்ட்ல பாலபண்ட் லு 
மறி பலாகா த்விஜாளி சம்ப்ராப்தி கலிகெ ? 
பெருக பெருக ங்க த்வனியு கம்பீரமய்யெ 


IV - 82 


ம . தன தோயம்பின ரஸ்முலெத்த , இலவாத்யா ரேணுமூர்தின் 

மஹேந் 
த்ருனகுன் செப்பக , ம்ருச்சு பட்டதி வமந்து ன்வில் 

கடிம்பன் , பயம் 
புன தத்ரஸ்மி சஹச்ரமுன் வெச டி "கென் போடா கிவே 

க்ரும்மரிம் 
பனனன் தாரலு தோசெ மிஞ்சு வெலிகிம்பன் மப்புலன் 

வெல்லிபை 

IV - 83 


ச . தொலிதொலி வச்சுதா ரல எதுர்கொனி , தத்சட 

தீக சுட்டுகா 
அலமுசு , தாத்ரி லேசி , பொலுபாரெ மலீமச பாஷ்பவல்லுலத் 
தொலி தொலிதா ரகே வெறசிதோன க னொக மு 

வானகாள்ளகுன் 
பலரிபுடா ல யாப்ரமுல பங்கி னெ சங்கெலலூன் 

செனோயனன் IV - 84 


ச . 


எட பகமுன்னு மிண்டி பயி னேதகுலம்பு னு லேகமூகதன் 
வெட லெடு சோ கடோ ரக ன ப்ருந்த மு லட்ட முவட்ட , 

வானிமே 
யிடிய ஜவோஷ்ம பாறெடு ரவீந்து ல தட்டபு 

பண்டி கண்ட்லசப் 
புடு க தி , ம்ரோசெ ரேவக ” லு பூரிபயங்கர கர்ஜலத்தறின் 

Iv - 85 


239 


மேகங்கள் , எனும் யானைக்குட்டிகள் , வானகத்து ஐராவத 
யானையிடம் கற்றதோ எனுமாறு பூமியில் இறங்கி சூறாவளி 
என்னும் துதிக்கையால் பூழ்த்தியை வாரி இறைத்து கடல் நீரை 
உறிஞ்சி வானத்திலிருந்து சொரிந்து திரிந்தன .. 

Iv - 81 


நீர் ( பால் ) குடித்த புதிய முகிற்குழந்தைகளின் ஆலங்கட்டிகள் 
எனும் பாற்பற்கள் உதிர்ந்தன . மீண்டும் கொக்குகள் எனும் 
இருப்பிறப்பின ( பறவை -பல் ) கிடைத்தன . முகில் வளர வளர 
குரலும் கம்பீரமானது . 

( வடமொழில் பயஸ் என்றால் பால் , நீர் என்ற இரு 
பொருளும் உண்டு . அது சிலேடையாகச் சிறப்புறுகிறது . இரு 
பிறப்பு ( துவிஜ ) என்பது பறவை , பல் , அந்தணர் மூவர்க்கும் 
உரித்தெனக்கூறல் கவிமரபு . குரல் கம்பீரமடைதல் இடிமுழக் 
கத்தைக்குறிக்கும் ) கொக்கு முகிலின் இரண்டாவது முளைத்த 
பல்லாக உவமை . 

IV - 82 


தனது நீரை கதிரவனின் கதிர்களாகிய ( திருடர்கள் ) எடுத்துக் 
கொண்டு போகவே , பூமி , சூறாவளிக் காற்றின் மூலம் மேல் 
சென்று இந்திரனிடம் 

( அரசனிடம் ) முறையிடவும் , அவன் 
திருட்டைக் கண்டுபிடிக்க வானத்தில் வில் ஏந்தவும் , ( அதைக் 
கண்டு ) பயந்த ஆயிரங்கற்றைகளுடைய ஆதித்தனும் மறைவாக 
முகில் இறங்கி தான் ( கவர்ந்த பொருனை ) கீழே கொட்டியது 
போல மின்னல் வெளிச்சத்தில் மழை நீர் வெள்ளம் தோன்றியது . 

IV- 83 


முதன்மழை பொழிந்ததும் (மண்ணிலிருந்து எழும் ) ஆவியாகிய 
கொடிகள் மேலெழுந்து , இந்திரன் முதன் மழை வெள்ளத்தைக் 
கண்டு பயந்து பிரளயகாலமோ எனக் கருதி அதைத் தடுத்து 
நிறுத்த அதன் பாதங்களில் ( நீர்த்தாரைகளாகிய நூல்களில் ) 
தளையிட்ட விலங்குகளோ எனத்தோன்றியது . 

IV - 84 


முன்பு வானத்தில் எந்தத் தடையும் இன்றி ஓசையின்றிச் 
சென்ற சூரிய சந்திரரின் தேர்கள் , மழைக்காலத்தில் முகில்கள் 
தடையாவதால் அதன் மேல் உராய்வதால் எழும் தேர்ச் 
சக்கரங்களின் முழக்கமோ எனுமாறு இரவும் பகலும் பயங்கர 
மான இடி முழக்கங்கள் முழங்கின . 

TV - 85 


240 


ச . தினமுல வெம்படி" ன் ஜட நிதின்முனு க்ரோலின 

நீரிலோன , பே 
ரின லவணம்பு கட்டமுல த்ருப்ய திரம்மத தா வமுல்தவுல் 
கொனி பெடிலிஞ்சு னார்படுலொ கோ , யனகா 

ச தடித்பயங்கர 
ச் தனிதமுலன் ச்ருஜிஞ்செ அதிசாந்த் ரகனாகன 

கர்ப கோ ளமுல் IV - 86 


ம . 


னரஸ்முல் தருஷ வார்தி சேரி ஜலமெக்கின்தான 

ஆத்மோஷ்மசுய் 
யனி வெண்டன் பொகமுஞ்சிகோ எக சி , வாதாதூ ததத் 

சந்து லன் 
கனனௌசுன் களைத ஸ்ருலை வடகு ரேகான் திக்தட 

ப்ரோத்தித 
ச் தனயித்னுச்சட சஞ்சலல் மெறசெ நாசா ரம்பு ? 

தோரம்பு கன் IV -- 87 


ம . இலகுன் கல்கின ஜீவனம்புல நிஜா நிஷ்டோக்ரே 

மார்தண்ட மண் 
டலமானன் தனவைரி வைரி ச கு டௌ டன் தத்ரவின் 

பீல்சி அய்யில 
கொக்கும்மடி க்ரும்மரிம்பதகு தானெந்தைன . அந்தைன மண் 
டலமுன் ராஹு பொச ங்க தால்சுக தி மிண்டன் 
பர்வெகாலாப்ரேமுல் 

1V - 88 


தே . புட்டவதலி நபோ பி 3 த்தி பட்டு ஸக்ர 
கார்முகபு பெத்த பலுவன்னெ கட்லஜெர்ரி 
தை னநட 2 செடி 2 காள்ள கும்பனக 3 காலி 
கார்கொனி தி கந்தமுல வானகாள்ளு நட செ 


IV - 89 


ஒகசினுகுன் சசச்யயகு " னுர்விகி டிக்கக னீவு மூகி சா 
தகமு லடஞ்சு லோ கனலி தட்டமுகா அலமேகுடா டு சுண் 
டக சனனூத கா தொரகு ? நாளபுடுண்ட லு வோலெராலெத 
க்ககபடு ? வர்ஷ தா ரல முகச் த முலை கரகாநிகாயமுல் 

IV- ° 0 


241 


அன்றாடம் கடல் நீரைக் குடித்ததினால் படிந்த உப்புப் 
பாளங்கள் , வளரும் காட்டுத் தீயாகிய இடி மின்னல்களின் நெருப் 
பில் பட்டு , சடசட வெனப் பற்றி வெடித்ததுவோ ? எனுமாறு 
பயங்கரமான முழக்கங்களை மேகங்களின் கருவறைகள் 
வாக்கின . 

IV - 86 


உரு 


சூரிய கிரணங்கள் தாகங்கொண்டு கடலைச் சேர்ந்து நீர் 
சிறிது குடிக்க முயலும்போது , உடனே தனது சூட்டினால் . சுய் 
யென்ற ஒலியுடன் எழுந்த புகை சுற்றிக் கொண்டு மேலெழவும் 
காற்றிற் கலைந்த மேகத் திடைவெளிகளில் காணப்பட்டதாகி 
புகை கண்களில் பட்டு எரிச்சலை மூட்டிக் கண்ணீர்உண்டாகியது 
போல மழை பொழிந்தது . 

IV -- 87 


பூமியில் உள்ள நீரையெல்லாம் சூரியன் கவர்ந்ததால் , ( பூமி 
சூரியனின் பகைவனான ) இராகுவிடம் , பகைவனுக்குப் பகைவன் 
நண்பன் எனும் நியாயப்படி முறையிட அந்த நீரை ஒரே தட 
வையில் கவிழ்க்குமாறு செய்ய எவ்வளவு பேருருவம் தேவையோ 
அந்த அளவு உருவெடுத்தாற் போல கார்முகில்கள் வானம் 
முழுவதும் பரந்திருந்தன . 

IV --- 88 


புற்றிலிருந்து புறப்பட்டு வானச் சுவரில் ஏறிச் செல்லும் 
வானவில்லாகிய பல் வண்ண முடைய 

பூரான் 

( ஆயிரங்கால் 
பூச்சி எனினும் அமையும் ) நடந்து செல்லும் கால்களோ எனு 
மாறு காற்றடித்தலால் அசையும் கார்முகில் குழுவின் மழைத் 
தாரைக் கால்கள் வானகம் முழுவதும் நடந்தன . IV - 89 


ஒருதுளி கூட பயிர்களோடு கூடிய பூமிக்கு இறங்க விடாமல் 
நெருங்கி மொய்த்துக் குடித்துச் சாதகங்கள் ( வான் குயில்கள் ) 
தடுக்கின்றன என்று மனதிற் சினந்த முகில் , அவை ஆடிக்கொண் 
டிராமல் அகலும்படியாக குழலில் ஊதி உண்டைகளை எறிந்தாற் 
போல் , ஆலங்கட்டிகளை மழையோடு உதிர்த்தன . ( குழலில் 
உண்டைக் கற்களை வைத்து வாயால் வேகமாக ஊதி அக்கற் 
களால் பறவைகளைப் பிடித்தலும் விரட்டலும் முன்னோர் 
கையாண்ட முறையாகும் ) 

IV - 90 


ஆ . - 16 


242 


சீ 2 . எலகோலு ஜல்லுமுன் பௌபௌ ஏடவால் 

படி ? காலி நட்டிண்ட்லே தடி பிசனக , 
அட்டெதோ வட -கண்ட்ல கட்டாவுலு து மார 

மாவுல ரேசி ரெண்ட வதி யுசன 
மறிமூட வதி நில்சி மெறசி பிட்டுறி In 

கரவாரி ச்ருஷ்டி சீகடிக னலம 
உய்யெல சேருல யோஜ பைபை வெண்டி 

ஜல்லுமை ஜல்லு பெல்லல்லு கொனக ? 


. 


3 


தே . பூ பி தா பாதி துர்பராம்போ பரம்பு 

வடி மருஜ்ஜஞ்ஜ தெரலக கட வ வஞ்சி 
னட்லு ஹோரனி தா ரெளக மைக்ய மொந்தி 
வின்னு மன்னுனு ஒகடிகா வ்ருஷ்டி பலசெ 


4 


1V - 91 


ம . 


அலபர்ஜன்யுடு கேகி பாத்ரமுலகு ம் பாடிஞ்சு சோ மேக மண் 
டலபுன் மத்தெல க்ருங்க லேவனு , மருன்மார்தங்கி 

குண்டர்தி னொ 
த்தலலின் நேலகு வ்ராலுசுன் நெக யுசுன் தாராடு 

னத்தெல்ல ஜல் 
லுலு கெங்குச்சுலுனய்யெ , தாரலுனு தல்லோலேந்த்ர 

கோ பம்பு லுன் Iy - 92 


உ . ஓஹரிசா ஹரின் ப்ரத மமொல்கெடு தா ரல காட்ட்பு 

லேடவால் 
கா ஹதினீட் 2சிவீசுப்ரஜலன் கலபன் மொகி லொந்தெ 

னமபு ப்ருத் 
வாஹசலத் ரத த்வமு . மொதல்மெறுக ன் த்வஜமெத்த 

வெளடகா 2 
னா ஹத னள் செலங்கு ஜன மாந்தமு ஊள்ளகுன் போவ 

ராமியுன் IV_ - 93 


தே . மிகுல ஆமனி பச்ச சாம்பேயகமுல 

னம்மி , கட பட தமுவைசி , நாடு மகுட 
ஆச படு வாரி நவ்வுனட்லல்ல விச்செ 
சலயமூதுலு கேதகீ க ஹனததுலு 


IY - 94 


243 


முதலில் பெய்த இளஞ்சாரல் மழை சடசட வென இறங்க 
நடு வீட்டை நனைத்துச் செல்லவும் , 


இரண்டாவது தொடர்ந்த மழை ஆலங்கட்டிகளுடன் விழ 
( அதன் குளிர்ச்சியும் நிலத்தின் வெம்மையும் கலந்து எழுந்த ) ஆவி 
எழுந்து மண்மணம் பரப்பி முன்போலவே செல்ல , மூன்றாவதாக 
மீண்டும் வந்த மழை 

நின்று 

மின்னலிடிகளுடன் 
வெள்ளம் பொழிந்து உலகினையே இருளில் மூழ்கச்செய்ய, 
ஊஞ்சல் சங்கிலி போலகீழும் மேலுமாகப் பெய்த மழைபெருமழை 
யாகா மேலும் மேலும் ஊற்றிய வண்ணமிருந்தது . 


பெய்து 


நிலத்தைப் பிளப்பதுபோல கனமழைத்துளிகள் வீழ்ந்து , 
வேகமான காற்றோடு இடைவிடாமல் குடத்தைக் கவிழ்த்தாற் 
போல தாரைகள் 

வீழ்ந்து வெள்ளக் காடாகி 

விண்ணும் 
மண்ணும் ஒன்றாமாறு மழை பெய்தது . 

IV - 91 


அந்த இந்திரன் மயில் களாகிய நடனக் காரர்களை ஆடச் 
செய்தபோது , காற்றாகிய மிருதங்கக் காரன் , மேகமாகிய மிரு 
தங்கத்தைக் கீழும் மேலும் ஆட்டி வாசிக்க நிலத்தில் விழும் 
வென்னிய தாரைகளும் , அந்த நீர்த்தாரைகளில் அசைந்தாடும் 
இந்திர கோபம் ( தம்பலம் ) பூச்சிகளும் , மிருதங்கத்தை அலங்கரிக் 
கும் வெண் சரிகையும் அதில் கோத்த சிவந்த குஞ்சமும் போலத் 
தோன்றின. 

IV - 92 


முதலில் பெருமழை பொழியும்போது காற்றடித்து ஒருக் 
சாய்வாக இழுக்கவும் மேகங்கள் இந்திரன் அமரும் தேர்களோ 
எனுமாறு இயங்கின . முகில்களில் மின்னல் கொடி பிடிக்கவும் , 
திருவிழாவிற்கொடியேற்றுவதால் தம் ஊரை விட்டு பிற ஊர்கட்கு 
செல்ல இயலாதவாறு ( கொடித்தடை ) போல மக்கள் ( மழை 
விடாது பெய்தலின் ) தத்தம் இல்லங்களிலேயே வெளியேற 
முடியாது தங்கினர் . 

IV - 93 


வசந்த காலத்தில் மஞ்சள்வண்ணச் சம்பங்கி பூக்கள் மிகுதி 
யாகக் கிடைத்ததை நம்பி , தாழையை புறக்கடையில் வைத்த 
அதே மக்கள் , தற்போது ( சம்பங்கி கிடைக்காததால் 
வண்ணம் ஒத்த ) தாழை ( கைதை ) மடல்களை விரும்பிடவும் 
அவை அவர்களைப் பார்த்து ( முன்பு மட்டும் அலட்சியப்படுத்தி 
னீர்களே என்று கூறு முகத்தான் சிரிப்பது போல வாய்திறந்து 


அதே 


விரிந்தன . 


( தாழம் பூக்கள் முள்ளுடைத்தாதலின் வேலிகளின் ஓரங் 
களில் போட்டு வளர்ப்பர் . அதனை அலட்சியமாக புறக்கடையில் 
வைத்ததாக கவிஞர் கற்பனை செய்துள்ளார் . ) 

Iy -- 94 


244 


அனயமு நந்த னம்பு தி - வியந்துனெ யுண்டி , ப்ரசூன 

வாசனல் 
கனி , பறதெஞ்சிபோவு அலகாரு மெறுங்கு லெ போவராக சிக் 
கெனொ நவகந்த லுப்த புஜகீ பரிலேஷ்டனனா , 

மொகிள்ள பிண் 
டு ன செலகென் பசிண்டி- தகடு ன் தெகடு ன் புவுரேகு 

மொத்தமுல் IV - 95 


ச . 


பலுசெ க நிஞ்சு வில்லடுகு பட்டின தே இபுடா குபூதி கெம் 
புலத்ரிருசித்வ மூதி , மருமுஷ்டி பிகின்தி வி க்ராயு 

மௌக்திகம் 
புலஜடி ) ஜும்மனன் தொரகு போ இதி - இந்த் ருனிதேனி, 

புட்டரா 
கெலச மொ நாக " போல்விலு ஜிகின் கரகாச் ? 

ருதினொப்பெ மேக முல் 1V - 96 


ச . அதிஜல மப்தி க்ரோலெ னிதடதயு ரானதிவ்ருஷ்டி 

தோஷமௌ 
மிதி னிபுடப் த தன் பரிணமிஞ்சின தோயமெ 

சாலுபண்ட ; கண் 
மதினலதா த கட்ட க க னம்பு ன , வர்துலதன் ச மந்ததோ 
வ்ருதியகு சே துமண்டலமு ஸ்ரீபரிவேஷமு 
சுட்டெபா னுனின் 

IV - 97 


245 


எப்போதும் வானகத்துப் பூந்தோட்டங்களில் இருந்து ( பாரி 
சாதம் முதலிய பூக்களின் மணம் அடைந்து , மழைக் காலத்தில் 
முகிலுடன் கீழே இறங்கி ஓடி வந்த மின்னல் , தாழம் புதரில் 
இறங்கவும் , அங்குள்ள பெண் நாகப்பாம்புகள் ( மின்னலின் பாரி 
சாதவாசனைக் காட்பட்டு ) பிணைத்துக் கொள்ளவும் விடுபட 
முடியாமல் அகப்பட்டுக் கொண்டனவோ எனுமாறுதாழம்புதரில் 
பொன் தகட்டினை இகழும் தாழம்பூ மடல்கள் நிறைந்து எழில் 
பெற்றன . 


( மின்னல் பாம்பு போல் தலின் பெண் பாம்புகள் பிணைந்தன 
என்றும் , சுவர்க்க லோகப் பூமணத்தைக் கவர்ந்து வந்தமின்னலை 
செல்வம் மிக்கவனை நாடும் மகளிர் என பெண் நாகங்கள் கவர்ந் 
தன என்றும் குறிப்பு தோன்றுகிறது ) 

IV - 95 


வேனிற்காலத்தில் மன் மதன் வில்லாகிய கரும் பேநிலத்தோடு 
கிடந்தது தான் இப்போது பசிய இலைகளும் , கணுக்களில் 
சாம்பல் பூத்தும் மேல் தோல் சிவந்தும் மூவண்ணப் பொலிவுற்று 
இருக்கவும் . மன்மதன் அதனை கைப்பிடியில் இறுக்கவும் அதிலி 
ருந்து உதிர்ந்த முத்துக்களோ எனுமாறு , வானவில்லோடு கூடிய 
முகிலிலிருந்து உதிர்ந்த ஆலங்கட்டிகள் தோன்றின . தான் 
இந்திரவில் 

சரியல்ல ! இந்திரவில்லானால் புற்றில் 
பிறப்பானேன் ? 


என்பது 


( கரும்பில் முத்துக்கள் தோன்றும் என்பதுகவிமரபு . வானவில் 
பல்வண்ணம் போல கரும்புவில்லும் மூவண்ணப்பொலிவுறு கத 
லான் , உவமை இந்திரவில் அன்று ! மன்மதன் வில் என்று கற் 
பனை நயம் கூறப்பட்டது ) 

IV -- 96 


இவன் மிகுந்த நீரைக் கடலிலிருந்து குடித்திருக்கிறான் ! எல் 
லாமே 

சொரிந்தால் மிகுமழை என்னும் கேடுண்டாகும் . 
அளவோடு முகில் உருவில் பொழிந்த மழையே 

பயிர்கட்குப் 
போதும் . என்று மனதில் நினைத்த பிரம்மதேவன் , வானத்தில் 
சூரியனைச் சுற்றிலும் ( மிகுநீர் வெளியேறாது தடுக்கக் ) கட்டிய 
அணைபோல வட்டமான பரிவட்டம் சூழ்ந்திருந்தது . IV --- 97 


3 


தே : ககன ரங்கச்தலம்பு ன மிகுல ப்ரௌடி 

மமுன காளிக நீலிகோலமு நடிம்ப 
பொரி மொகம்பு ன ராலு நிப்புகலனங்க ? 
கும்புலை ராலெமஹி இந்த்ர கோபகமுலு 


IV - 98 


க . த்யுமணி கராளி மொகிள்ளயி 

யமவச ஸஸி கலய கூர்சிஹத னௌடயு , அய் 
யம்ருதபு பிந்து லெ க்ரம்மற 
உமிசெட்டு னன வான கரகலுடு கக ராலென் 


IV_ 99 


ச் பு ரண மொ - கிள்ளபை மொதல பொல்சி சலச்ருதினாடு 


நாடிகின் 


கரகு சு புட்டுசுண்டு மணிகார்முக ரக்திமயெல்ல 

வெல்லிகென் 
னுருவுலு கட்டினட்டுலு கனுங்கொன னொப்பெ ததி ந்த்ர 

கோபமுல் 
கரகின விண்ட்ல அப்பச ருகைவடி தெட்டுவகட்டு 

பச்சிகன் IV - 100 


பௌபௌமப்பு பிட்டுறும் ,பீதி விதூ ரஸிலாங்குர 

ச்சடோத் 
புலகினியை ப்ரியுன் நிதுர வோவுஹரின் 

22 கௌகி லிம்பகா ? 
த " லரி தரித்ரி சாசு கறுதாலுபு கேள்ளன கங்கணம்பும்ரோ 
தல புலுதேல வண்டு பயிதால்சி நது ல்வெச ? சொச்செ 

வாரிதின் IV = 101 


வடி 2 


247 


வானகம் எனும் அரங்கத்தில் மிகுந்த திறமையுடன் காளி 
தேவி எனும் மேகம் , நீலப்புடவை தரித்து நாட்டியமாடும் போது 
அவள் வாயிலிருந்து உமிழும் நெருப்புத் துண்டுகளோ எனுமாறு 
இயந்திர கோபம் ( தம்பலம் ) பூச்சிகளின் கூட்டம் பூமியில் 
உதிர்ந்தன . 

IV -- 98 


சூரியனின் கதிர்கள் , மேகமாகி , அமாவாசையன்று சந்திர 
னைச் சேர்ந்ததும் ( சந்திரனிடமுள்ள அமுதத்தை ) மழைச் 
சமயம் வந்தபோது தான் உண்ட அமுதத் துளிகளை மீண்டும் 
உமிழ்ந்தனவோ எனுமாறு ஆலங்கட்டிகள் மிகுதியும் உதிர்ந்தன . 

( அமுதத்துளிகள் நீராகிலும் மேகத்தின் குளிர்மையால் கட்டி 
யாகி வீழ்ந்ததுவே ஆலங்கட்டிகள் என்பது கற்பனை , சூரியனும் 
சந்திரனும் சேர்வதுவே அமாவாசை என்பது சோதிட நூல் 
மரபு ) 

IV.- 99 


முதலில் மேகங்களில் ஒளியோடு திகழ்ந்த வானவில்லின் 
செம்மை நிறம் எல்லாம் , மழை நீரோடு கரைந்து செந்நுரை 
படிந்தாற்போல இந்தர கோபப்பூச்சிகள் காணப்பட்டன . 
வில்லின் பசிய வண்ணமே கரைந்து கரைந்து மண்ணிற் படிந் 
துள்ளது போல பசும்புல் வெளிகள் தோன்றின . 


வான 


( வானவில்லின் பச்சை நிறமே மழை நீரால் கரைந்து பூமியில் 
பசும் புல்லாகவும் , செவ்வண்ணம் தம்பலப் பூச்சிகளாகவும் 
தெரிவதாகக் கற்பனை . ) 

Iy-- 100 


மேகங்கள் , படீர் , படீர் என உறுமி முழக்கவும் , திடுக்கிட்டுப் 
பயந்த பூமிதேவி , வைடூரிய மணி முனைகளாகிய புளகாங்கித 
முற்று , தன் தலைவனாகிய தூங்கும் நாராயணனைத் தழுவ 
விரைந்த கரங்களோ எனுமாறு , கங்கணப் பறவைகள் ஒலிப்ப 
புல் மிதக்கவும் , வண்டல் ( சேறு ) மேலேபடிந்தவாறு நதிகள் 
விரைந்து கடலிற் புகுந்தன . 


பட்டது . 


(வண்டல்படிந்த நீரால் சந்தனம் பூசிய கரம் ஆக உவமிக்கப் 
கடலில் திருமால் துயில்வதாக மரபு ) 

IV -- 101 


தே . கேகி ஷட் ஜம்பெ தக்க கோகிலபு பஞ்ச 

மம்பறுட தோயிபத ருல மறிபொச க மி , 
அதியு ப்ரியு கூர்ப நதுலசோ அம்ருதமய்யெ 
ப்ரோஷிதல சேருவகு அம்பு போட்டிவோ லெ 


IV - 102 


தே . தததனுவு ராஹு சோ மாம்ருதம்பு ம்ரிங்க " 

சக்ரிதுனிமின மெடகண்டி சாய பொலிசெ 
அசி ர மேகச் த மணி தனுவா சுதர்ஸ 
னம்ப னக நிங்கி ப்ரதி சூர்யபிம்ப மலரெ 


IV -- 103 


ச் வருக ரதாப் ரசா ஹிரிபு ஜாலமதா சிரருக்ஸிகி ப்ரபா 
கரகபகாச்ச வாச் ருதுலகை லவணேக்ஷ சுராஜ்ய 

தத்யுதா 
கரமுலு துக்த ஸுத்த ஜலகந்து லுனா கலயட்டி சப்தசா 
கரமுலு மேகு டானெ னொகொகா யனகா கனுபட்டெ 

வீனிசேன் IV - 104 


ம . 


தனிமம்பசச மெறுங்கு ? கோசி யு மணீத ன்வோ 

ஜ்வலாஷாட முன் 
கொனி , புட்டன் கொட்டு க ” ப்ப நெம்மி புரியாகுல்விப்பி 

ஸப்தம்பு மிஞ் 
ச , நதச் பார ரஜோ பலித்வமுன உச்சச்பூர்திமின் தன்னிவே 
கன நீலாங்கு டு காஞ்செ பாத பதிதெள கம்பு ன் 

மருத்ச் ருஷ்டமுன் IV - 105 


249 


மயில் சட்ஜம் எனும் சுரம் தவிர இல்லாததாலும் , மேகத்தின் 
முழக்கம் கடுமையாதலாலும் , (கோடையில் ) பிரிவாற்றாது 
மெலிந்த நதிகளாகிய நங்கையர் கடல் தலைவனைக் கலந்துற 
வாடத் துணையாகும் தூதியராக மயில் அகவலே அமுதமாக 
இனித்தது . 

IV_102 


பேருடலினனாகிய இராகு , சந்திரனின் அமுதத்தை விழுங்க 
வும் , திருமால் கண்டித்த கழுத்துப்போல , கருமேகத்தில் வானவில் 
தோன்றியது . அந்த சக்கிராயுதம் ( சுதரிசனம் ) போல வானத் 
தில் பிரதி சூரிய பிம்பம் தோன்றியது . 


( மழைக் காலத்தில் வானத்தில் சூரிய பிம்பம் போல எதிர் 
பிம்பமும் தோன்றும் என்பது வான நூல் கருத்தாகும் . ) IV - 103 


இடியின் கூர்மை , நீரின் இனிமை , மயிலின் செருக்கு , மின்னல் 
தீச்சுடர் , ஆலங்கட்டி வெண்மை , கொக்குகளின் வளர்ச்சி , நன்னீர் 
மழை வளம் , இவற்றைத் தருவதற்காக மேகம் முறையே உப்பு , 
கருப்பஞ்சாறு , கள் , நெய் , தயிர் , பால் , நன்னீர் ஆகிய ஏழு கடல் 
களில் படிந்து குடித்தனவோ என்னத் தோன்றிற்று . 


( இடியின் கூர்மைக்கு உப்பும் , நீரின் இனிமைக்கு கருப்பஞ் 
சாறும் , மயிலின் செருக்குக்கு கள்ளும் , மின்னல் தீக்கு சுடர்மிக 
நெய்யும் , ஆலங்கட்டிக்கு தயிரும் கொக்குவிற்கு பாலும் , மழைக்கு 
நன்னீரும் குடித்தன என்று கூறப்பட்டுள்ளது . ஏழு கடல்கள் 
என்பது புராண வழக்கு ) 

IV - 104 


சிறியபசுமையானமின்னல் எனும் கௌபீனமும் ( கோவணம் ) 
வானவில் என்னும் கோலும் தரித்து , நாய்க்குடை என்னும் 
குடை கிடைக்கவும் , மயில் தோகை என்னும் சுவடியை விரித்து , 
உருமும் முழக்கமே வேதப்படனமாக அமைய எழும் தூசிப்படல 
மாகிய பலிச்சக்கரவர்த்தியை அடக்கிய வானம் முழுதும் பரந்து 
நின்ற வாமனனாகிய மேகத்தினை வாயுவாகிய பிரம்மதேவன் 
உபசரித்து கழுவிய பாத நீர் என்னும்படி மழை சொரிந்தது . 

IV . - 105 


க . 


கான வ்ருஷ்டி கதன பணுலே 
புன அலவல்மீக ரந்த்ரமுலு மூயக எத் 
தினகொடு டு கு லனக " சத்ரா 
கணிகாயம் பவனி எல்ல கடலன் பொட மென் 


IV -- 106 . 


சா ரெகு மிண்ட மேகுடு நிஜச்பு ரணம்பற க்ரூரமௌ 

புரோங் 
கா ரக யோக மூதி திருக ன் ச குடும்ப மு தத்க்ர 

ஹம்பு னெந் 
தேருஷத் ரொப்ப அந்தலுனு இந்தலுனைபடு 

தன்னப ஸ்ச்யு தாஸ் 
கா ரஸிஸு ப்ரதானமுல கைவடி "ராலெ சுரேந்த்ர 

கோபமுல் 

IV - 107 


காகோதரா ஹிதுல வல் 
மீகம்பு ல தூர் செமெறசி ? மேகுண்டனி . கும் 
பை கனுகொ ” னி பொக டேடுனனன் 
பேகத்வனு லெச கெ வ்ருத்த பேதானுக்ருதின் 


IV - 103 


தே . மொ கி லுமைசீகடுல எக்கு ஜிகி மெறுகுல 

பக லுராதிரி ராதிரி பகலு சேசெ ; 
ச கலமுனு நித்ரபுச்சு கேஸவுனி நித் " ர 
புச்சு க னுனகு இட்டி தத்புதமெ தலப ? 


IV - 109 


மிகு மழையால் பாம்புகள் தம் புற்றுக்களின் துளைகளை 
மூட் எடுத்த குடைகளோ எனுமாறு நிலமெங்கும் நாய்க்குடைகள் 
தோன்றின . 


( நாய்க் குடையை தெலுங்கில் புட்ட கொடுகு ) புற்றுக்குடை 
என்பர் . புற்றுகளில் பிறத்திலின் இப்பெயர் வந்தது .. இதனை 
யொட்டி கற்பனை செய்துள்ளார் கவிஞர் . ) 

IV- 106 


அடிக்கடி வானத்தில் செவ்வாய்க் ( அங்காரகன் ) கிரகம் , 
புரோ அங்காரக யோகம் ( முன் செவ்வாய் ) மூலம் மழையின்மை 
யாகிய தீமை பயப்பதைக் கண்டு , மேகம் சினந்து , செவ்வாய் 
கிரகத்தை குடும்பத்தோடு வெளித் தள்ள செவ்வாய் கிரகத்தின் 
குட்டிகள் கீழே வீழ்ந்தனவோ எனுமாறு இயதிர - கோபப் 
பூச்சிகள் உதிர்ந்தன . 


( இந்திர கோபம் வானத்திலிருந்து உதிர்வதாகக் கற்பனை 
செவ்வாய் , சிவப்பாதலின் அதன் குட்டி குழந்தைகளாக 
கற்பனை செய்யப்பட்டது . புரோ அங்காரகன் மழையின்மையும் 
புரோ சுக்கிரன் மழை மிகுதியும் தரும் என்பது சோதிட நூல் ) 

IV - 107 


பகையாகிய பாம்புகளை மேகம் மின்னி இடித்தலின் புற்று 
களுக்குள் புகச் செய்தது என்று கண்ட தவளைக் கூட்டம் 

சந்த விருத்தங்களில் பாராட்டிசைத்தனபோல 
தவளைகள் கத்தின . 

IV - 108 


பல்வேறு 


முகில் , தன்மெய்யிருட்டினால் பகலை இரவாக்கியும் , தனது 
மின்னொளியால் இரவைப் பகலாக்கியும் மாறுபாடுறச் செய்தது . 
எல்லாவற்றையும் உறங்கச் செய்யும் திருமாலையே , உறங்க 
வைக்கும் பெருமை சேர்ந்த முகிலுக்கு இது ஒன்றும் வியப்பான 
செயல் அல்லவே ! 

IV - 109 


252 


தே . தூளியட கின மறிமிண்ட தோசெ ஸம்ப . 

ஜலதரத் ரோணி மன்னு பர்ஜண்யு டெத்தி 
கனதி க ஸ்ரீவிபூ ஷேச்ச கடுக 2 மெறயு 
மருது மஹீக தவசு "ரஜோ ரேக யனக 


2 


IV - 110 


தே . ச் தூல பரிபக்வ கானனோதும்பராக்ரே 
ரந்த் ரமுல வான நீரு சொரங்க வெடலெ 
மஸக பங்க்துலு தாவ தூமம்பு லணக 
ரச்ச சேயங்கள் வெட - லெ விஸ்ராந்திமனக 


2 


IV -111 


ச்ரக்தேர . 
க்ரைாவாளின் கேதகீ கோரக குடஜரஜோராஜீ தூர்வாங்குரஸ்ரீ 
தோவீ ஊம்பன் தினானுத்ருடி மறுபடு சுன் 

தோசு சிட்லௌ திரோபா ? 
வாவிர்பா வம்பு லன் பாயக பொரய நபச்யாப்ரமுல்கப்பி , 

பா ? பைனெந் 
தேவிப்பை பிஞ்சி கல்பர்ஹிணுலுதிருக பெல்லிந்த்ர 

ஜாலம்பு சூபென் IV -- 112 


தே . கிருேல தடஜம்பு தருவுல தொரகு பண்ட்ல 

புட்டெ ஜம்பூ நது லு ; கான பொதவு மொகி லு 
மேனனவி சோ குனெட லி காமிதோ தடிச்ச 
லம்புனகுனு ஸுத்த ஜாம்பூ நதம்பு - லய்யெ 


IV- 113 


தே . சுரபிபட்டி சன்ன சப்திலா ஸோககமல 

குவலயாம்ராளிகி தம்ப குடஜ நீப 
ககுப ல்யூதி கலனு சாயகமுலு மருன 
கேனுகல்கி கே த கி -சுர யெக்குடய்யெ 


IV - 114 


253 


தூசியடங்கவும் பின் வானத்தில் மின்னல் தோன்றியது 
எப்படியிருந்ததென்றால் இந்திரன் வான் மகளுக்கு நகை செய்யும் 
விருப்பத்துடன் நிலத்தும் மென்மையான பொன் பொடியை மேக 
மாகிய அரிப்பலகையில் வைத்து வானகங்கை நீரில் கழுவவும் 
தோன்றும் பொற்சுடர் போலிருந்தது . 

( நகை செய்யும் தட்டார்களின் மனைத் தூசியை குவித்து 
வைப்பர் . அது கருநிறமாக இருக்கும் . அதனை மண் அரித்தலசும் 
பெட்டியில் போட்டு நீர் ஊற்றி ஊற்றி அலசுவர் . மண் போய் 
விட பொன் துகள்கள் மிஞ்சும் . அதனைச் சேர்த்து நகையாக்க 
லாம் . இந்த நிகழ்ச்சியை கவிஞர் உருவகித்துள்ளார் ) IV- 110 


பெரியதும் பழுத்ததுமான காட்டு அத்திப் பழத்தின் மேல் 
துளையில் மழைநீர் புகுதலான் கொசுக் கூட்டம் . காட்டுத் தீப் 
புகையடங்கிற்று . இனிக்கூட்டம் கூடலாம் என்று ஓய்வு பெற 
வெளியேறுவது போல வெளிச் சென்றன . 

( மழைக்காலத்தில் கொசுக்கள் மிகுதல் இயல்பு ) IV- 111 


வானத்தில் ஆவணி மாத முகில்கள் வரவும் மலைமேல் 
மயில்கள் தோகை விரித்தாட , தாழை மடற்பூந்தாதும் , மல்லி 
கைப் பூ மகரந்தமும் படிந்து , பசும் புல் வெளி காணாமல் மூட , 
மழை வந்ததும் பசும்புல் மீண்டும் தோன்றுவதுமான காட்சி 
மேகமாகிய இந்திர ஜாலவித்தைக்காரன் , விபூதி , அறுகம்புல் , 
மயில் தோகைகள் வைத்துக்கொண்டு காட்டும் தோன்றலும் 
மறைதலுமான காட்சி அற்புதங்களாக அமைந்தன . IV - 112 


மலைச்சிகரங்களிலுள்ள நாவல் மரத்திலிருந்து உதிர்ந்த கனி , 
களில் சாறுகளில் பிறந்தது , ஜம்பூந்தி ( நாவலாறு ) ஆதலின் , 
அக்கனிச்சாறு 

முகில்களில் பட்டதும் மின்னலாகிய மேலான 
தங்கம் ஆயிற்று . 

( நம் நாட்டுக்கு ஜம்புதீவு ( நாவலந்தீவு ) என்று பெயர் - இங்கு 
ஜம்புநதி பாய்கிறதாக கூறுவார் . அது பொன்னாறு ஆகும் . 
ஜாம்பு நதம் என்றால் ஜம்பு நதியில் பிறந்தது என்ற பொருள் . 
இது பொன்னைக் குறிக்கும் வட சொல் . இந்த அடிப்படையில் 
கவிஞர் கற்பனை செய்துள்ளார் . ) 

IV - 113 


வசந்த காலத்தோடு சென்றுவிட்ட , முல்லை தாமரை 
அசோகம் , குவளை , மா ஆகிய மலர்கட்குப் பதிலாக கதம்பம் , 
( கடப்பம் ) குண்டுமல்லிகை , காட்டு முல்லை , மருது , 

ஆகிய ஐந்து மலர்களும் மன்மதனுக்கு மலரம்புகளாயின . 
அதோடு தாழம்பூ என்னும் சுரிகை ( கட்டாரி ) யும் அதிகமாகக் 

IV - 114 


கிடைத்தது . 


2 


நடன பரகேகி பாத்ரக் 
புட யவனிகலன மொகிள்ளு பொதி வென் பூப்ருத் 
தடுல . அவி ஆகு தினு சிட 
பொடரவமு செலங்கெ தாள முல சப்புடு னான் IV - 115 


ஜலத ரமுப்புதோ புலுபொசங்கு ரசம்பனி அப்பயோதினிம் 
பொலயக க்ரோலி பைத தி பயோதியு க்ரோலக 2 

ப்ராசிதௌ ட பென் 
புலுசு கருள்ளுக்ராய , னவிபோ வட கண்ட்லைனராலெ 

காளிசோ 
இலபட வானி தின்னயபுடே சலிபண்ட்லு வடக ? 

னேடிகின் IV - 116 


தே . அபுட சள்ளகு டி க " க மேகாளி பொது வு 

அசலமுல பைனெ தொட்டி கட்டகு ம்ருகாளி 
ஜாட 2 சூபட்டெ மீதி பர்ஜன்ய த்ன்வி 
ந்ருபுன ககு தெரவேட யாயித மனங்க 


IV - 117 


ச . 


தடி தலடிக்கி மும்ப . ஜட தன்து த ரெப்பல கன்னு வீடி 2 , புல் 
பொடு சுசு நீருமுங்க றல போலிக முக்குல கூட ஓர கொ ந் 
தொடி யுரு கூ டிகர்ர சக மொத்துசு றெக்க விதுர்பு 

முன்னுகா 
வட குனகாக சேஷ்டுடிகெ பக்ஷலு வக்ஷமு ஜானுவுல் 

சொரன் IY - 118 


255 


நடனமிடும் மயிலாகிய கதாபாத்திரத்திற்கு மேகமே திரைச் 
சீலையாயிற்று . மலை முகட்டில் முகிலின் இலைகள் மேயும் சட் 
சட் எனும் ஓசையே தாள இசையாக அமைந்தது . 

( மேகம் மலைமுகடுகளின் இலைகள் மேய்ந்து கடல் நீர் , 
குடிக்கும் எனும் மக்கள் வழக்காற்றுக் கற்பனையை ஒட்டி 
இலைகள் மேயும் என்று கவிஞர் குறிப்பிட்டார் . இலைகளில் 
பனிக்கட்டி வீழ்ந்தால் இலைகள் துளைபடுதலின் இக்கற்பனை 
உருவாயிற்று போலும் , மழைபெய்து ஓய்ந்தபின் , இலைகளி 
லிருந்து கட் கட் என மெல்ல மெல்ல விழும் துளிகளின் ஒலியே 
தாளமாக கற்பனை செய்துள்ளார் கவிஞர் . 

IV -- 115 


( மேகம் , உப்போடு புளிப்பும் கலந்தால் சுவையாயிருக்கு 
மெனக் கருதி ) முதலில் உப்புக் கடலைக் குடித்துப் பின் தயிர்க் 
கடலைக் குடிக்க முனையவும் , தயிர்க்கடல் மிகப்பழமையான 
தாதலின் , தயிர்க்கட்டிகள் மிகப் புளிப்புறவே துப்பிவிடவே 
அவையே ஆலங்கட்டிகளாக உதிர்ந்தன . பூமியில் விழுந்த ஆலங் 
கட்டிகளைத் தின்றதுமே பல் சிவ்வென்று கூச்சமுறுவானேன் ? 

( புளிப்பு மிகினே பல் கூச்சம் எடுக்கும் . ஆலங்கட்டி ( பனிக் 
கட்டி ) யாதலின் குளிர் மிகுதலானும் பல் கூச்சம் எடுக்கும் . 
இதனைக் கவிஞர் கற்பனை நயமுடன் விவரித்துள்ளார் . ) 

IV - 116 


அப்போது ( மழைக் காலத்தில் ) சேறுமிகுந்திருக்கும் நிலங் 
களில் இறங்காமல் மலை முகடுகளில் இருக்கும் மான் கூட்டங்கள் 
காவல் மந்தையில் (கிடை.) யில் இருப்பது போலிருக்க அதைச் 
சுற்றி முகில்கள் சூழ்ந்திருப்பது இந்திரன் ஆகிய 

அரசன் 
வில்லேந்தி வேட்டையாடத் தயார்படுத்திய திரைவேட்டை 
போல இருந்தது . 

( அரசனுக்காக அதிகாரிகள் காட்டைச் சுற்றிலும் மிருகங்கள் 
வெளியேறாமல் தடுக்க திரைகட்டி விடுவார்கள் . நடுவில் உள்ள 
காட்டில் அரசன் எளிதில் வேட்டையாடி மகிழ்வான் . 

கிருஷ்ண 
தேவராயர் தம் அனுபவ முத்திரைகளை ஆங்காங்கே பதித்திருப் 
பதற்கு இக்கவிதையும் சான்றாகும் ) . 

IV = 117 


மழைநீர் தலையில் விழுந்து உடல் முழுதும் நனைப்பவும் 
அசைவுற்று , நுனி இமைகளால் ( மிகுந்த முயற்சியுடன் ) கண் 
திறந்து கண் மூடாது பார்த்துக்கொண்டும் , நீர் மூக்கில் மூக்குத்தி 
போல வீழவும், ( சுவாசம் தடைப்படவே ) 

தடைப்படவே ) வாயில் கொஞ்சம் 
வாங்கியும் , கொஞ்சம் 

கூண்டுக்கம்பியில் உராய்ந்தும் நீக்கி , 
முழங்கால் மார்பில் புக , நடுங்குவதன்றி இறக்கை விதிர்ப்பவும் 
யலாமல் பறவைகள் இருந்தன . 

IV - 118 


256 


க . 


செந்து நெற சஞ்ஜ குங்கும 
க்ரந்து ன கெம்பெக்குதி விகி காஸ்மீரதரா , 
இந்து ஸிலாத்வமு ரவிகனி 
யென் தோயமு குரியனேல யிடுகாகுன்னன் ? 


IV - 119 


அலஜலராஸிநீட பக லதக கராவளிசூலு தால்பகா ? 
அலமின ஈர்ஷ்ய ராத்ரி தவளாம்ஸுகராளுலு தாமு தால்ப , தஜ் 
ஜலமுல னான மூகி கொனுசாட் புனனாடி லஹிஞ்செ சூலுமப் 
பு லனில முஞ்சுநீல கனபுஞ்ஜமுவல்ல பலாகமாலிகல் 

IV - 120 


க . 


உறுமு வினி அலககை திவி 
வெற்பறசு மராளபடலி விடி - சின படு னக் 
கறசின பி ச லவ விச ரமு 
தெற்கு ன வடகண்ட் லு தவள தீ திதி ராலென் IV - 121 


தடிது சாரித பணப் ருத் 
படலி நிரன்னம்பு லய்யு திக்கவு பர்ஹுல் 
நடன ; மதிஹர்ஷ ஹே தூத் 
கடலாபம் பிட்டு னெ மதி க்ஷதன்னீர்வட்டுன் ? 


IV - 122 


சீ . ரவி சூசி குடு சுவாரலகுனு க்ருகலாச ? 

முலகுனு த்ருஷ்டி மின்னுலனெ நிலிசெ ; 
சந்த் யார்க்ய தாயித் விஜஸ்ரேணி கிலுசேரு 

மொத வுலகுனு ப்ராந்தி மதி ஜனிஞ்செ; 
ஹலஜீவி சந்தோ ஹமுலகு பலாகிகா 

விச ரம்பு " லகு மஞ்சி வெத லு தொ ரகக 
எலமி பொல்பகு யூதி கலகு சந்தலகூட 

முலகுனுமறி விச்சு மொக்க லொத வெ 


தே . அதிதி சங்கம்பு னகு னீனினட்டி யெனுப 

கது புலே கலகு " மிகி வாகட்டு லெச ? கெ 2 
மட்டி மித்தெ ல வாரிகி மருபனுலகு 
நெலத பாசின வாரிகி நிதுர செடி யெ 


IV - 123 


257 


அந்திச் செல்வானம் குங்குமப் பூப்பொலிந்த காசுமீரதேச 
மாக ஆகிவிட்டது . அந்நாட்டிலுள்ள சந்திரக் காந்தக் கல்லாக 
சூரியன் ஆகிவிட்டது . இல்லாவிட்டால் ( சந்திரக்காந்தக் கல் 
கசிந்த நீராகிய ) மழை எங்கிருந்து வரும் ? 

( குங்குமம் சாசுமீர நாட்டில் விளைவது . அங்கு சந்திரகாந்தக் 
கற்களும் மிகுதி . ஆதலின் மழை நாட்களில் மப்புமந்தாரத்தி 
னூடுள்ள சூரியன் சந்திரன் போலத் தோன்றுவதால் சந்திர 
காந்தக்கல்லாக உவமிக்கப்பட்டது . ) 

IV - 119 


பகலில் , சூரிய கிரணங்கள் கடல் நீரைக் குடித்துக் கருக் 
கொண்டதைக் கண்டு , இரவில் , சந்திர கிரணங்களும் தாமும் 
பொறாமை கொண்டு முகில்கள் குடித்துக் கொணர்ந்த அக்கடல் 
நீரைக் குடித்துக் கருக்கொள்ளக் கூடியவோ எனுமாறு வெள்ளை 
நிறக்கொக்குகள் முகில்களைச் சேர்ந்து கருக்கொண்டன . 

IV - 120 


இடிமுழக்கவும் கேட்டுப்பயந்த அளகை நகருக்குச் செல்லும் 
அன்னப்பறவைகளின் கூட்டம் , தின்னுவதற்காகக் கடித்த 
தாமரைத் தண்டின் துண்டுகளை , பயத்தால் வாய் நழுவிக் கீழே 
விழுந்தனவோ எனுமாறு ஆலங்கட்டிகள் உதிர்ந்தன . IV - 121 


இடிமுழக்கத்தால் விரட்டப்பட்ட பாம்புகளாகிய ( புற்று 
களுக்குள் ஒளிந்து கொள்ளவே ) உணவு கிடைக்காவிட்டாலும் 
மயில்கள் நடனமாடுவதை 

விடவில்லை . மனதிற்கு மிகுந்த 
மகிழ்ச்சி ஏற்பட்டால் பசியும் தாகமும் தோன்றாதல்லவா ? 

IV - 122 


மாலை 


கொக்கு 


உழவர் 


சூரியனைப் பார்த்து விட்டுப் பிறகுண்ணும் விரதமுடையவர் 
கட்கும் , ஓணான்கட்கும் பார்வை விண்மேலேயே நின்றன . 

சந்தியாவந்தனம் செய்யும் அந்தணர்கட்கும் , வீடு 
திரும்பும் பசுக்கட்கும் , (மாலையாயிற்றோ இல்லையோ என்னும் ) 
மயக்கம் உண்டாயிற்று . 
ஏர்வாழ்க்கையுடைய 

கூட்டத்திற்கும் 
கூட்டத்திற்கும் நல்ல கருக்காலம் (விதை விதைக்கும் காலம் ) 
கிடைத்தது . 

அழகிய காட்டு முல்லைப் பூக்கள் மலர்ந்தன . சந்தையில் 
மக்கள் ( மழைக்கஞ்சி ) கலைந்து சென்றனர் . 

விருந்தினர் ( அதிதி ) கூட்டத்திற்கு (வெளிச்சென்று உணவு 
சாப்பிட முடியாமல் ) வாய்க்கட்டப்பட்டது . ஈன்றணிமையுடைய 
எருமைக் கன்றுக்குட்டிகள் ( குளிரால் ) வாய்க்கட்டு ஏற்பட்டது . 
மண்மாடியுடையவர்கள் ( நீர் ஒழுகுவதால் ) 

தமக்கும் , 
காமன் பணிக்கும் ( கலவி புரிவார்க்கும் ) காதலியைப் பிரிந்தவர் 
கட்கும் . தூக்கம் கெட்டது . 

IV .-- 123 
17 


258 


உ . காலுனி து ன்ன நந்தி னயி கண்டலு து ன்னக மண்டினாமஹா 

காலுனி நந்திது ன்னனயி கர்த ம மக் னத லேக மண்டினா, 
ஹாலிகு லென்னடுன் தெகனி யௌருல சேலுனு 

னஜாகுமள்ளுனுன் 
கால்லினேரு சா ’கிரில கல்கு பயின் கொனி 

பேத முன்னுகன் IV - 124 


க . வரஜுபடி ரொம்பி தரொக்கன் 

சரணம்புலசுட்டி பசி - டி சாய சடு புலன் 
பொரி நீருகட்டு லமரெனு , 
பிருது லு ஹாலிகுலு து ன்ன பெட்டிரொ யனகன் IV --125 


க . 


நானி ஸிகி லண்ட செற்குல 
சேனற , னவிவெண்டி லண்ட செறகுலெயகு டன் 
போ னம்பு ப்ரஜகு ஜக்குல 
போனம்பு ” லெயய்யெ ப்ரொய்யி பொக யமி வ்ருஷ்டின் 

IV - 126 


சீ . இல்லில்லு திருக 2 னொக்கிந்தப்பு : ஸிகி ; யப்பெ 

நேனிண்டிலோ பூரியிடி விசரக 
ராஜது " ; ராஜின ரவுலுகோ லலாசா ல 

கானிகல்கது ; ம்றி தான கலிகெ 2 
னேனி க்ஷட குட மந்தை ன பென்பொக சுக ! 

புக்தி சேக்ஷர தா புக்தி கிடி 
ப்ராக்போக்தலகெ தீறு ஹு ஜனான்னமு ; தீற 

நாருல கொத வு புனஃப்ரயத்ன 


ன 


தே . மாஜ்யபட முக் யலய மென்ன ; ராலயாஸ்க ? 

தா ருலயமென்ன ரந்திக கார ஜனிக 
பசனனாந்தோக்ருஹிணி ராமி படு கமருடு 2 
வெட வெட னெ யர்ப னொகி லிரஜ்ஜடினிக் ருஹுலு 

IV - 127 


259 


எமனின் வாகனமாகிய எருமை தான் காளையாக இருந்தால் , 
மேட்டு நிலங்களை உழச்செய்வர் ( நல்லவேளை தப்பித்தோம் ) 
எருமையாக இருப்பதால் பிழைத்தோம் என்றும் , எமனை மிதித்த 
ஈசுவரனின் வாகனமாகிய நந்தி ( எருது ) , " நல்லவேளையாக 
உழவுமாடாக இல்லாமற்போனோம் . நம்மையும் வயலில் 
சேற்றுழவிற் கட்டியிருப்பர் ஏதோ தப்பித்தோம் ” என்றும் 
மகிழ்ச்சியுற்றன எனுமாறு எல்லா மாடுகளையும் பூட்டி மேட்டு 
நிலம் , பள்ளக்கால் எல்லாம் ஏரைப் பிடித்தோட்டி ஏழைகள் கூட 
உழவு செய்தனர் . 

IV -- 124 


வயலில் சேற்றில் மிதித்து உழவர்கள் ( கொத்தைகளை சமப் 
படுத்த மிதிக்கும் போது ) காலில் பொன்னிறமாக வயிற்றினை 
யுடைய நீர் பாம்பு காலிற் சுற்றிக் கொள்ளவே , உழவர்கட்கு 
( கழல் அணிந்து ) விருது அளித்தாற்போலத் தோன்றியது . 

IY - 125 


மழையில் நனைந்த கரும்புச் சக்கைகள் அடுப்பில் போடவும் 
நெருப்பாறிவிட்டது . தீப்பட்டதும் கரும்புச்சாறு வெளியேறுவது 
போல மை கசிந்தன . மக்கள் உணவு சமைக்க இயலாது . விழாக் 
காலத்தில் இயக்கர்கள் (( யட்சகானம் பாடுவோர் ) கூறும் 
சோறோ சோறு எனும்படியாக பொய்யான சோறு ( உணவு ) 
உடையர்கள் 

ஆகுமாறு அடுப்புக்கள் மழையால் எரியவும் 
இல்லை . 

IV- 126 


அடைமழை நாட்களில் பெண்டிர் வீடு வீடாகச் சென்று 
சிறிது நெருப்புக் கிடைக்கவே அதைக் கொண்டு வந்தனர் . 
வீட்டுக் கூரையைப் பிய்த்து அந் நெருப்பைப் பற்றவைத்தனர் . 
விசிறினால் அன்றிப் பற்றவில்லை . பற்றினாலும் எரியவில்லை . 
எரிந்தாலும் சோறு சமைக்க முடியவில்லை . கறிவகையும் 
சமைப்பது அரிதாயிற்று . எப்படியோ சமைத்தாலும் முதல் 
பந்தியில் உட்கார்ந்தவர்கட்கே தீர்ந்துவிடும் . 

பெண்டிர் 
மீண்டும் தம் பசிக்காக சமைக்க முயல்வர் . நெய் தோய்த்த 
துணிகள் , வீட்டுக் கூரை ஈத்தைகள் போட்டு எரித்து அவை 
குறித்துக் கவலைப்படவில்லை . 

பசியோடுள்ள 
மனைவி மீண்டும் சமையல் வேலையில் ஈடுபடவே படுக்கையி 
லுள்ள கணவன் , மன்மதனின் குறும்பினால் மனைவி 

வர 
வில்லையோ என்று நொந்து கொண்டிருந்தான் . IV - 127 


அழிவது 


260 


ச . பிடு குல கல்கி லோதொலிசி பீருலு கஞ்சமு ஜல்லு தீ தி துல் 
கட்ட பல வெள்ளிரா பொகல காவிரி ப்ருஸ்கி ன 

புல்க் ருஹம்புலெல் 
லெட 

கனுபட்டெ நீள்ள னிலயெல்லனு முஞ்சி ரசா தலம்பு பை 
விடி யக தண்டு டி க்கினவித்யுது ருச் தனயித்னுலோ 

யனன் 

IV - 128 


ச 


வட 


கொட்டு குல கா லி க்ஷல்சி , மறி கோலல தோட னெ பாற . 

னான் செ செட் 2 
ஜடி2 மேகு டட்லகட பாந்து லபை தனகெந்த வைரமோ ! 
தடி சினமேனனிங்கி அதி- தா ரவி யோக ஜவஹ்னி 

கொந்தகொந் 
துடி செ , விதா தரக்ஷ விஷமொக்கொகமாட ம்ருதம்பு 

சேயகன் IV- 129 


2 


தே . தவுல சல்லனி தூறனந்தக முனுபடி 

ஜல்லு நீரூனி வச்சுனாஜல்லு . மொதலி 
காலி யெல கோலுசே கொம்ம கதலி ஜல்லு 
தலபட கமுன்ன வங்குள்ள தடி பெ தருலு 


IV - 130 


. 


ரயமுனவ்ருஷ்டிகை யொதி க்ரேச்சலபை , விதி யிந்து ருக்ரதன் 
ஹயபதிமீத தந்திபதி னாதனிபை ந்ருபதின் கஜாதி நிர் 
ணயமுல மொத்துலாடு து ரு ; ம்ரப்பொக 

யிந்தயுவிப்பவிச்சு மொக் 
கயி மறி பாசி போது ரு ச மச்த திஸாக துலைன 

யத்வகுல் IV - 131 


க . 


தனரெப்லிபுக்ததுலுநின் 
டினக்ராம ஸ்ரீல கறிதி நீலமுலகு டன் 
கனியெ த்ருண க்ராஹிதனன 
கொனு கச வுல சைத்யதருல க்ஷண்ட் - லிடுப் 


MIT 


ரமணன் 


IV - 132 


261 


இடிகட் கஞ்சிய பெண்டிர் , வீட்டின்உள்ளேயே வட்டிலைக் 
கழுவி நீர் வெளியே ஊற்றவும் , அப்போது பளபளக்கும் 
வட்டிலின் ஒளி மின்னல் போலத் தோன்ற , புகை படிந்த புல் 
வேய்ந்த வீடுகள் மேகங்களாகவும் தோன்றின . இந்த ( வீடாகிய 
மேகங்கள் , பூமி முழுதும் வெள்ளத்தில் மூழ்கடித்துவிட்டோம் . 
இனி பாதாளத்தைப் படையெடுப்போம் என்று செல்லும் 
பாசறை ) களாகத் தோன்றின . 

IV = 128 


குடையைக் காற்றடித்துக் கொண்டு போக வெறும் காம்பு 
மட்டும் ஏந்தி ஓடும் வழிப்போக்கர்களை உடல் முழுதும் நனை 
வித்த அடைமழை மேகத்துக்கு என்ன பகையோ ? எனினும் 
பிரம்மன் பாதுகாப்பாக , ஒவ்வொரு சமயம் நஞ்சும் அமுதாக்கு 
மாறு போல , மழை நீர் அவன் உடலில் நுழைந்து காதலியின் 
பிரிவினால் ஏற்பட்ட விரகத் தீயினைக் கொஞ்சம் கொஞ்சம் 

IV - 129 


அவித்தது . 


தூரத்தில் சாரல் வரக்கண்ட வழிப்போக்கர்கள் அருகிலுள்ள 
மரத்தடியில் ஒதுங்கவும் , ஏற்கனவே பெய்த சாரலால் நனைந் 
திருந்த மரக்கிளை , சாரலுக்கு முன்வரும் காற்றினால் அசைக்கப் 
பட்டு , மழைத் துளிகள் பெய்து , சாரல் வரு முன்பே அவர்களை 
( மரங்கள் ) நனை வித்தன . 

IV - 130 


பல்வேறு 


நாடுகளிலிருந்து வந்த வழிப்போக்கர்கள் 
மழைக்கு விரைந்தோடி வந்து சாவடியில் ஒதுங்கி , அசுவபதியை 
விட கஜபதி , அவனைவிட நரபதி சிறந்தவன் என்றும் , யானை 
களின் எண்ணிக்கைகளைப் பற்றியும் தமக்குள் வீண்சண்டைகள் 
போட்டுக் கொண்டிருப்பர் . அதற்குள் மேகம் சிறிதே கலையவும் , 
தாமும் தம் தம் வழிகளைப் பார்த்துக் கொண்டு செல்வர் . 

IV - 131 


காகங்கள் ( மழைக்காலத்தில் ) நந்தவன மரங்களில் கூடுகட்ட 
புல் , முதலியன வாயிற் கவ்விக் கொண்டு திரிதல் காணின் நீல 
மணிகள் புல் கவர்வன ஆதலின் நிறைந்த கிராமத்திருமகளின் 
கழுத்திலிட்ட நீலமணிகளோ எனுமாறிருந்தன . 


( காந்தம் இரும்புத் தூள் கவர்வது 

போல நீலமணி , 
வைக்கோல் ( புல் ) துண்டுகளைக் கவரும் என்பது இரத்தின நூல் 
மரபு ஆகும் . ) 

IV - 132 


262 


ம . வச துல்வெல்லடி , வானகை கு டி ? செ மோவன் 

ராகதானானியே 
பச கா நில்சின ஐம்முக்ஷட பொலமம்பள் டோசுசுன் 

பட்டிபென் 
முசுருன் நீகெட்டு 2 காபுகுப்பெதல பென்குப்பல் புனாசல் 

வெலின் 
பிசி கிள்ளுன் பிசி கிள்ளு ஹாலிகுல 

கர்பிஞ்சென்னபச் யம்புனன் IV - 133 


குருகுன் ஜெஞ்சலி தும்மி லேதகி ரிசா குன் 

திந்த்ரிணீபல்லவோ 
த்கரமுன் க்ஷட 2 பொரண்டி நூனியலதோ , கட்டாவி 

குட்டாருகோ 
கிரமுல்மெக்கி , தமின் பசு " ல் பொலமுலோ க்ரேபுல் 

மெயின்னாக , மே 
கெருவுன் கும்படி மஞ்சமெக்கிரி ப்ரபு த்வைகாப்தி 

என் IV - 134 


ரெட்லஜ் ஜடி 


சீ " . மணியஷ்டி கேலி பர்ஹிண ஷட் ஜசு த வீனு 

லோலாட ப்ரொத்தெக்கி மேலுகாஞ்ச , 
கமகம வத்சு மகந்த ராஜாஸ்க மர் 

தனபை சிரோஷ்ண மஜ்ஜனமுலாடி . 
மிசி மிசி 2 து வ்வலுவ பன்ன ச ரம்பு மொக லிறே 

குலு தால்சி ஜாமெக்கி கொலுவொச ” ஸ்கி 
ஜாஸ்கலோ மிஷமுதோ ஸால்யன்ன ம திகஹை 

யங்க பீனம்பு கா ஆர கிஞ்சி 


தே . ம்ருகமத மு மிஞ்சு தமுலம்பு டிருலு மோவி 

தளமுகா சா க ருஹசந்தி வெலுக , சை " ர் 
ஸிக்ர வாதாயனாக 2 தா சிரருகம்ஸு 
நத த்ருகலரோத முல தோட நகிரி ந்ரு புலு 


IV - 135 


வ . இட்லு சாந்த்தரச லில தாரா சாரமாசரம்பு லகு வார்ஷிக 

வாச ரம்பு லு ப்ரஸாந்தம் ப குடயு : ததனந்தரம்ப . IV - 136 


263 


ஐப்பசி மாதத்தின் அடைமழைக் காலத்தில் வீட்டிலிருந்து 
புறப்பட்டு கஞ்சிக் கலயம் எடுத்துக்கொண்டு , மழைக்காக தலை 
யில் நார்க்கூடை ( தொப்பி போல ) வைத்துக்கொண்டு காட்டுக்குச் 
சென்ற குடியானவர் பெண்களின் பருத்த மென்முலைகளும் 
( சோளம் , கேழ்வரகு ) போன்றவற்றின் பசுங்கதிர்களும் உழவர் 
களால் கசக்கப்பட்டன . 


( கதிர்களைக் கசக்கிய தானியத்தை உண்பது இயல்பு . குடை 
எடுத்துச் சொல்லின் இரு கரங்கட்கும் தொந்தரவு தரும் என 
தலையில் தொப்பி போல முடைந்த கூரை அணிந்து செல்வர் . 

IV - 133 


அவ்வடைமழைக் காலத்தில் , இரட்டியார்கள் ( கிராமத் 
தவைவர்கள் ) கீரை வகைகளின் ( குருது , செஞ்சலி , தும்மா 
தகிரிச ) மெல்லடகுகளை இளம் புளியந்தளிரோடு சேர்த்து , 
அவியல் செய்து எண்ணெய் நிறைய ஊற்றி வதக்கி , ஆவியெழ 
உணவுண்பார்கள் . பசுக்கள் காட்டுக்குச் செல்ல , இளங்கன்றுகள் , 
ஆட்டுச் சாணக் கணப்படுப்பின் மேல் கட்டில் பட்டுக்கையில் 
கிடக்கும் இவர்கள் உடம்பை நக்கும் . 

IV -- 134 


சூடான 


மணி குயின்ற மேடையில் அமர்ந்து , மயில்கள் அகவும் அமுத 
இசை கேட்டின் புற்று நேரங்கழித்து விழித்தெழுந்து , கமகம 
வெனும் பூமணச் சுகந்தப் பொடி மெய் முழுதும் பூசி , இளஞ் 

வென்னீரில் நெடுநேரம் குளித்து , ஒளிர்மென் 
துகிலுடுத்தி ஆரங்கள் பூண்டு , தாழம்பூ மடல்கள் தரித்து , 
நாழிகை கழிந்ததும் , கொலு மண்டபஞ் செல்லும் நேரம் குறித்து . 
செஞ்செற்சோறும் , காட்டு வேட்டையிற் கிடைத்த புள் , விலங்கு 
களின் புலாலுடன் , புத்துருக்கு நெய் மிகவிட்டு , உணவுண்டு , 
கஸ்தூரி மிகுந்த தாம்பூலம் தரித்தலால் கருவண்ணம் இதழில் 
படிய , அகில் கணப்பு எரிய , மேடைச் சாளரங்களில் வந்து 
நிற்கும் . அந்தப்புரத்தினரின் கண்பார்வை மின்னல்கள் ஒளிவீச , 
மன்னர்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் . 

IV- 135 


இவ்விதம் இடைவிடாத மழைத்துளிகள் ஒழுக்கும் மிகுமழை 
மாதங்கள் அமைதியாக கழியவும் , அதன் பிறகு 

IV - 136 


ஸரத் ருது வர்ணன 


உ . ராஜமராள லப்த கிரி ரந்த்ரமு . ஸாலிவனீஸராவலீ 
வைஜனனம்பு , யஜ்வஹுத வாஜஹுதாஸமு . 

பா ச்வதிந்திகிராம் 
போ ஜ சமாக மம் , பு : தித போ த புஜங்க ஸயோபசார நீ 
ராஜனபுல்ல ஹல்லக ச ரம்பு தயிஞ்செ ஸரத்தினம் 

பிலன் IV - 137 


க 


கரமு பொக ரெக்கெ அம்பர 
முரு வித்யுத்தீபே களிக லுமிசின் தூ மச் ? 
பு ரண பொக சூரெ னனகா 
ஹரிமணி ஜம்பூ பலாசி தாமலருசுலன் 


IV -- 138 


ஆ . சாந்த்யே ராக லஹரி சாமி ரஞ்ஜிதமுலை 

திரிகெ மிண்ட நிதுர தெலிபினட்டி 
இந்திராதிபதிகி எத்து கர்பூர நீ 
ராஜனம்பு லன ஸரத்கனேமுலு 


IV - 139 


ம . 


அளிகருதஞ்சலாமல ததந்தர பிம்பி தமய்யெ பாகனிர் 
தளித மஹாபலைளக ஹரிதச்சத கர்கரடிகாவனாலினா 
கலமவனப்ரமச்சு க நிகாயமு லோபல சாந்த் ய ரக்திமம் 
பலதிக தால்சிமிண்ட கனனய்யெ விபாண்டு பயோத 

காண்ட முல் 

IV -- 140 


} ) 


குண கண விஹரண சிவிகின 
ஆமணிதனுவுன தொருகு னுசி சமானமுலை தர் 
பணநிய நப முன பரிணத 
ஸணகண ஹரிணமுலு பாண்டு ஜலத மு லொலசென் 

IV - 141 


265 


அரச அன்னங்கள் கிரௌஞ்சமலைத் துவாரத்தின் வழியே 
மீண்டும் திரும்பும் காலமும் நெல்விளைந்து , நாணற்பூக்கள் 
பூத்துக் குலுங்கும் வேள்வி செய்தற்குரிய காலமும் , ஒளிரும் 
திருமகள் தாமரைப் பூக்களைச் சேர திருமால் பாம்புப் படுக்கை 
விட்டெழவும் , எடுத்த ஆரத்திபோல , மலர்ந்த செங்கழுநீர் 
பொய்கைகளையுடைய காலமும் , ஆகிய சரத்காலம் உலகில் 
உதித்தது . 

tv - 137 


மின்னலாகிய விளக்குச் சுடர்கள் உமிழ்ந்த புகையால் புகை 
படிந்தது என்ன வானம் இந்திர நீலம் , நாவற் பழம் போல 
கருநிறமுற்று மிகு செருக்குற்றது . 

IV_138 


அந்திச் செவ்வண்ண அலைகளால் பாதி சிவந்த வெண் 
முகில்கள் , வானத்தில் திரிந்து உறக்கத்திலிருந்து எழுந்த திருமகள் 
கேள்வனுக்கு எடுத்த கற்பூர ஆரத்தியோ எனுமாறு சரத்காலத் 
தில் தோன்றின . 

IV - 139 


நெல் வயலை நாடி வானிற் பறக்கும் கிளிக் கூட்டத்திடையே 
சிறிதே செவ்வந்தி வண்ணம் படிந்த மேகத் துண்டுகள் விரிந்த 
பழங்களுடன் பசும் 

டன் பசும் இலைகளும் கூடிய வெள்ளரித் தோட்டம் 
போலிருந்தன . வண்டுகள் இறக்கை நுனிபோல் கருவண்ணம் 
பளபளக்கும் வானத்தில் அம்முகில்கள் பிரதிபலிப்பதாகத் 
தோன்றின . 

IV- 140 


வான 


மரவண்டுகள் துளைத்தலால் பொடிப்பொடியாகி 
வில்லிலிருந்து உதிர்ந்த தூள் போல , கண்ணாடி 

கண்ணாடி போன்ற 
வானத்தில் , சணப்ப நார் போன்று வெளுத்துள்ள முகில் 
துண்டுகள் திரிந்தன . 

Iy -- 141 


266 


க . 


ரவிஸஸி முகுரமுலு ஸரத் 
யுவதி மெறுகு பெட்டு பூ தியோ யன பர்வென் 
பவனா ஹத சப்தச்ச த 
நிவஹ பராகம்பு தி விகி நிர்மல காந்தின் 


IV - 142 


ச் ரக்தர . சம்பூ தஜ்ஞப்தி வாதாஸன ஸயனமு விஸ்வம்ப 

ருடூ தீலேவன் , 
கம்பீர ப்ரக்ரியா மக்னத டி - கு 2 ஐக - தின் க்ரந்து கா 2 

தோசுவர்ஷா 
தம்போளிச் தூ ல ரந்த் ரோத் கதை சித ப்ருது 

பாதாள ஜாதாம்பு தாரா 
ச்ம்பம்புல் போலெ னென்னுல் த வளருசி 

ஸரச் - தம்ப பங்க்தி ஜனிஞ்சென் IV- 143 


1 


தே . நீரஜேக்ஷனுட வ்வேள நித்ர தெலிசி 

அடு கு தன மீத மோபனோ யவனி ரமணி 
கண்டகித காத்ரி யய்யெ நாகா ? விபாக 
பருஷ கண்டஸாலி மஞ்ஜருலு பொலிசெ 


IV - 144 


ம . ச் பு ட பூயோஹ்ருதி ஸஸ்க வார்தி னினரஸ்முல்மின்னு 

சேர்பன் , தடி 
ச்சடலௌர்வம்பு க 2 காருகொஞ்சு, கனமை க்ஷமா தீற 

வர்ஷிம்ப அச் 
சொடனுன் தோசி ரசிம்ப போலு கலக்ஷசூ " னுண்டு ! 

காகுன்ன ஒ 
க்கொட தாராக் ரஹ பாச்கரேந்து மணி ஸக்துல்வ்யக்தமை 

தோசுனே ? IV - 145 


267 


சரத்காலம் எனும் இளநங்கை , ( மழைக் காலத்தில் மாசு 
படிந்து ) சந்திர சூரியர்களாகிய கண்ணாடிகளை துலக்குவதற் 
காக வைத்த சாம்பல் தானோ எனுமாறு ஏழிலை வாழையின் 
மகரந்தப் பொடி காற்றால் வானத்தில் பறந்து தூய ஒளியோடு 
திகழ்ந்தது . 

IV - 142 


விழித்தெழுந்த உலகுடை நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் , 
காற்றையுண்ணும் பாம்புப் படுக்கையில் கையூன்றி எழவும் , 
( அச்சுமையால் ) பூமி ஆழத்தில் இறங்க , மழைக்கால இடிகளால் 
துளைக்கப்பட்ட துவாரங்கள் வழியாக பாதாள கங்கையின் நீர்த் 
தாரைகள் ஜல தம்பங்களாக வெளிப்போந்தனவோ எனுமாறு 
நாணல் பக்கல் வெண்ணிறத்துடன் ஒளிர்ந்தன . 


( நீரில் ஒரு பக்கம் அழுத்தினால் மறுபக்கம் துணை வழி நீர் 
பீய்ச்சிக் கொண்டு மேலெழுந்து சிதறுவது போல பாதாள கங்கை 
நீர் மேலே பீய்ச்சியடிப்பது போல நாணற்பூக்கள் தோன்றின 
என்பது கருத்து . காற்றையுண்ணும் பாம்பு ஆதலின் காற்றடைத்த 
இரப்பர் தலையணை போல இருந்ததாகக் கருதலாம் ) . IV - 143 


தாமரைக் கண்ணன் அவ்வேளையில் தூக்கம் கலைந்து 
எழுந்து தனது பாதங்களைத் தன் மீது வைத்ததனாலோ பூதேவி , 
புளகாங்கித மடைந்தனள் . எனுமாறு முற்றிய கரு முட்களுடன் 
கூடிய நெற்கதிர்கள் நிலத்தில் விளைந்தன 

IV --- 144 


மீண்டும் ( அகத்தியன் ) குடிப்பானோ என ஐயுற்ற சூரியனின் 
கதிர்கள் கடலை வானில் வைத்துக்கொள்ள இடியேறாகிய 
வடவைக்கனலுடன் கூடிய அக்கடல் முகிலாகி நிலங்குளிரப் 
பெய்யவும் , அங்கும் ( வானத்திலும் ) அகத்தியன் ( நட்சத்திரம் ) 
தோன்றி மீண்டும் கடல் நீர் குடித்தனன் போலும் ! இல்லா 
விட்டால் ஒரே இடத்தில் விண்மீன்களும் கிரகங்களும் சூரிய 
சந்திரர்களாகிய முத்துக்களும் 

மணிகளும் தெளிவாகத் 
தோன்றுமா ? 


( அகத்திய நட்சத்திரம் தோன்றுவதுடன் , வானம் மேகங் 
களற்றுத் தெளிவாக பிரகாசிப்பதும் ஈண்டு வருணிக்கப் 
பட்டுள்ளன ) 

Iy - 145 


208 


அல மலயாத்ரி கும்பபாவுடன் கதகம்பு ஸரத்து குண்ட மண் 
டலி ப்ரதிபிம்ப கைதபமுனன் தம கிச்சின , வாரி தேவதல் 
தொலகுல கேல தாபனிடி - தோம கலன் கட கென் ததீயதத் 
பலதகு ஹ்ரச்வமௌடெ கரி . தாரக லம்பு வு தேர்சுனே 

யனன் IV - 146 


இலகு சு தா ச மத்வமு ரஹிம்ப ஸரஜ்ஜலஜாக்ஷி குண்டமண் 
டலி சலிலம்பு கல்மஷ மட ஸ்க மொக ல்விரியெண்ட 3 

காசுசோ 
சிலுகு நிஸாரஜஃபடலி சென்னு வஹிஞ்செ தரஸ்க 2 பஸ்க்திபை 
தளதரவிந்த கைரவ கதம்ப கடாரபராக பூகமுல் 

IV - 147 


உ . ஹெச்சின மைத்ரி பத்மினுல கெல்ல கணாத்ய காருகுண்டு ? 

சொ 2 ம் 
மச்சுவடங்க ? சேயுடகுனை அலக்ரௌஞ்ச நகம்பு பேரி கம் 
மச்சுன ஈட்சு ஸர்வகிரி யந்தலி வெண்டி ஸலாகபிண்டு னா 
வச்சி மராளமாலிகலு வ்ராலெ கொலங்குல சக்ர சங்க்ருதின் 

IV- 148 


தே கும்ப ஜுடு வார்தி தோ க்ரோலி குக்ஷினுன்ன 

மிஞ்சுமுக்தா ச்சடலெ க்ரும்மரிஞ்செ னனக 
ஜலஜ தளமுல தேடலு சவுலு னயின 
அம்பு கணமுலு பொலிசெ பத்மாகரமுலு 


IV - 149 


269 


எனும் 


மலயமலை ( பொதிகை ) யில் இருந்த அகத்தியன் 
தேற்றாங்கொட்டையை சரத்காலம் பொய்கைகளில் ( அகத்திய 
மீன் ) பிரதி பிம்பம் ஆகபோட , நீராமகளிர் , அலைகளாகிய 
கைகளால் , தேய்த்துவிட , கலங்கியநீர் தெளிவுற்றது . அதன் 
குறுகிய தன்மையே கரி (சாட்சி ) யாகும் . விண் மீனாயின் நீரை 
எப்படித் தெளிவிக்கும் ? 


( அகத்திய விண்மீன் தேற்றாங்கொட்டைக்கு உவமை , சரத் 
காலத்தில் நீர் நிலைகள் தெளிந்திருக்கும் ) 

IV- 146 


பூமியில் அமுதுக்கிணையாக்க வேண்டி. சரத்காலம் எனும் 
நங்கை , பொய்கை நீரின் மாசு நீக்க முகிலற்ற வெயிலில் காய்ச்சி , 
மலர்ந்த தாமரை , குவளை மலர்களின் மகரந்தப் பொடியாகிய 
மஞ்சள் பொடியை அலைகளில் தெளித்தாளோ எனத் தோற்ற 
மளித்தது . 


( நீர் சுவை மிகவும் , கிருமி நாசினியாகவும் , நெல்லிக்கட்டை 
மஞ்சள் பொடிகளை கிணறுகளில் போடுவது மரபு . அதுபோல 
ஈண்டு பூமகாந்தத் தூளாகிய மஞ்சள் பொடி போட்டதாகக் 
கற்பனை ) 

IV - 147 


மிகுத்த நேயமுடன் தாமரையாகிய தையலர்கட்கெல்லாம் 
அணி செய்ய சரத்காலம் எனும் பொற்கொல்லன் , கம்பியிழைகள் 
சமமாக்க கிரவுஞ்சமலை 

எனும் 

கம்பியச்சு ( நூரச்சு - கம்பி 
இழுக்கும் சட்டம் ) தன்னில் , இழுத்த வெள்ளிமலையின் வெள்ளிக் 
கட்டிகள் போல அன்னப்பறவைகள் பொய்கைகளில் வட்ட 
மிட்டுப் பறந்து கூவியமைந்தன . 

IV - 148 


அகத்தியன் , கடலினைக் குடித்து வயிற்றிலடக்கியிருந்த 
ஒளிமிக்க முத்துக்களை மட்டும் கொட்டிவைத்தானோ எனுமாறு 
தாமரை இலைகளில் தெளிந்த இனிய நீர்த்துளிகள் அப்பொய்கை 
களில் ஒளிவீசித் திகழ்ந்தன . 

IV - 149 


270 


ச . கொலுச்ரவந்திபை இசுக க்ரிந்த கு வேள 

இனுண்டு 

மேக புன் 
தெரசன சல்லகா விரஹதீப்த கரப்லுத மௌசஜுரகோத் 
கரகுட மட்ல பத் மினுல க்ரம்மு ச கேசரமாத் விபொல்செபை 
க ர மருதா ரெ தேண்ட்லு செ ககந்தி னமுத்தெபு சே.ச லே 

யனன் IV - 150 


ஜலஜ தளஸ்த தோயமுலு சந்துல க்ரிந்து கட்டதோ சு 

மின்டினீ 
டலு கனுபட்டெநத்தறி த டாகமுலன் லகி மம்பு ரென்டிலோ 
தெலிய த ரங்க பை கெக யு தேடுல சேருல தூன்ப 

தோயமுல் 
பலுசன தேலி மின்னடுகு வட்டெ க டும் 

தளமௌடனோயனன் IV - 151 


ம . இலகுன் வ்ரேகு க பண்டி தீரவன 

புண்ட் ரேக்ஷச்ச டல் தீ புலக் 
கலமை வ்ரால . உருச் லனம்பு லெசங்கங்கா த்ரிப்பு 

ராட்னம்புகுண் 
ட்ரேலுனாதேனே கெலங்குலன் பொரலிபாறன்விச்சு 

பங்கேருஹம் 
புலனாடென் தொலு சஞ்ஜ தேடி வலயம்புல் தார 

ஜங்காரமுல் IV - 152 


271 


பணம் 


ஆற்றொழுக்கினைப் போன்ற கடிகாயந்திரத்தில் ( நாழிகை 
வட்டிலில் ) மேல் 

கீழே நிறைந்த வேளையில் 
( சுபமுகூர்த்தத்தில் சூரியன் , மேகத்திரை விலகிதும் ( எதிரேஉள்ள 
மணப்பெண்ணாகிய ) தாமரையாள் மீது சீரகமும் வெல்லமும் 
வைப்ப அவை பிரிவுத் தாபத்தால் உருகியவோ எனுமாறு பூ 
மகரந்தம் பொலிந்தது . மணப்பெண் தலையில் தெளித்த முத்துக் 
களாகிய அட்சதைகள் அவளது தாபத்தால் வெந்து கருகினவோ 
எனுமாறு கருவண்டுகள் படிந்தன . 

( முன்னாட்களில் கடிகாரங்கள் இல்லாத காலத்தில் மணல் 
நிறைத்த வட்டில் மேலே வைத்து ஒரு சிறு துளை வழி மணல் 
ஒழுகக் செய்து கீழே கிண்ணங்களில் பிடித்து நிறைத்தனர் . 
கிண்ணம் நிறைந்தால் ஒரு நாழிகை எனக் கணக்கிடுவர் . மேல் 
மணல் கீழே வருதல் மழைக்காலத்தில் மேலே கலங்கிய நீருடன் 
இருந்த மணல் சரத்காலத்தில் தெளிவுற்று மணல் கீழே படிவதற்கு 
உவமையாக்கப்பட்டது . ஆற்றொழுக்கினைப் போன்றே என்பது 
இவ்வுவமையின் பொருள் கொண்டதாகும் . 

மணமகன் . மணமகள் தாமரை . இருவருக்கும் 
டையே இருந்த திரை மேகம் . அது விலகவும் சூரியன் திருமணச் 
சடங்கில் ஆந்திர நாட்டில் சீரகமும் வெல்லமும் மணப்பெண் 
தலையில் வைப்பது 

போல் வைத்தான் . சீரகம் தாமரைப் 
பொகுட்டின் கேசரங்கள் . உருகிய வெல்லம் மகரந்தம் . மணப் 
பெண் தலையில் அட்சதைகள் தெளிப்பதும் மரபு ) IV - 150 


சூரியன் 


டை 


தாமரை இலை மேலிருக்கும் நீரும் , (இலை கட்கு ) 
வெளியில் தோன்றும் வானத்தின் நிழலும் எப்படித் தோன்றிய 
தென்றால் , 

பொய்கையின் அவ்விரண்டில் ( நீர் - வானம் ) எது 
மென்மையானது , எனத் தெரிய , அலைக்கரத்தால் , மேலெழும் 
வண்டுகளாகிய சங்கிலியில் , தாமரையிலையாகிய தட்டில் 
வைத்து தூக்க ( எடைபோடவும் ) நீர் மென்மையானதாதலின் 
மேலே எழுந்துள்ளது . வானம் செறிவுடையது ( கனமானது ) 
ஆதலின் கீழே கிடக்கிறது எனுமாறுள்ளது . 

( தாமரை இலைத் தண்ணீர் தவிர மற்ற நீர் வானத்தைப் 
பிரதிபலிப்பதால் வானமாகவே தோன்றிற்று . துலாக்கோலின் 
தட்டாக தாமரை இலை உள்ளது . வானம் வைத்த தட்டு கீழே 
கிடப்பதால் அது காணப்படவில்லை . என்றும் நீர்வைத்த தட்டு 
மேலே இருப்பதால் காணப்படுகிறது என்றும் கற்பனை) . 
வானினும் மென்மையானது தெளிந்த நீர் என்பது கருத்து . 

IV- 151 


நிலத்திற்குச் சுமையாக நன்கு முற்றிய இனிய நாமக்குரும்பு 
கள் நதிக்கரையோரத்தில் விளைந்து தாமே வளைந்து , தாமரை 
மலர்கள் மேல் விழ , காலையில் தாமரைமலர்கள் மகரந்தம் 
ததும்பிச் சிந்தின . தாமரையாகிய கரும்பாலையில் சுரும்பு 
களாகிய உருளைகள் சுழன்று ஓசையுடன் பிழிந்த சாறே மகரந்த 
மாகவும் பொய்கையே கடாரம் ( சாறு நிறைக்கும் பாத்திரம் ) 
ஆகவும் அமைந்தன . 

IV- 152 


272 


சீ . ஹலனமத்கள் கந்தாபா திர்யங்னதாச் 

யமுன கொம்மொகடி மோச னக க்ருங்க , 
கடமுல டி " கி சிபுகமுன ரேபேரின 

மத மஜ்ஜன க்ரந்தி மாட் கி மெறய , 
சித் ரோத்த ஹதவலத்கத் ரூஜ மன சுட்டு 

தோவிப்புதோ தரி தொண்ட மாட , 
றெல்லு பெள்ளலு நீட த்ரெள்ளி போனமு வண்டு ? 

னயி புனஃப்ராவ்ருடா ஸயமு ஒரு க . 


தே . கனரஜோ வ்ருஷ்டிகை மீதி கன்னு மொகு ட 

கடிதெச லு நிக்க , பரிதோலு கதல . கீலு 
மதமுதிக்தத நதுல கீத்த னுக்ருத் வரு 
ஷாளிதோ தேண்ட்லு பறவ , கோராடெ கருலு 


IV - 153 


ஸா . கண்ட த்- வந்தவ களத்கராள மத ரேகல் 

புல்லசப்தச்சதா2 
கண்ட க்ஷோதசி தல் ப்ரகீர்ணகமுலை கர்ணத் வயின் 

மிஞ்சகா 
கொண்டல் த்ரவ்வின மன்னு கத்துல க தின் 

கொம்முன் கொனல் மும்ப , வே 
தண்டம்புல் சவுதந்துலௌட தெலிபென் தண்டெத்த 

பூபாலிகின் IV - 154 


தே . அப்புடன்யோன்ய விஜிகீஷுலைன தொ ரல 

கல தொ லை னுண்டி லப்த லக்ஷ்யத பட சின 
ச்வகுலஸரபாளிசே கீர்தி சால கனெனோ 
யனவனாளி ப்ரபுல்ல ஸ்ராளி மெறசெ ? 


IV - 155 


273. 


ஏர்முனையால் தோண்டப்பட்ட வாழைக் கிழங்குபோல , 
குறுக்காக வளைந்துள்ள தலையில் (வாழைக் ) குருத்துப்போல ஒரு 
கொம்பு மண்ணைக் குத்தி நிற்க , 


கவுளிலிருந்து இறங்கி தாடையில் ரவெல்லாம் படிந்த மதம் 
கருஞ்சாந்துச் சிமிழ் போல அமைய , 


புற்றிலிருந்து வந்ததும் அடிப்பட்ட பாம்பு , மெய் சுற்றியும் 
விரிந்தும் துடிப்பது போல துதிக்கை ஆடிக்கொண்டிருப்ப , 
( யானை உராய்தலின் ) நாணல் பூக்களுடன் மண் கட்டிகள் 
ஆற்றில் வீழ்ந்த ( பூக்கள் ) நுரையாகவும் , ( மண் ) வண்டலாகவும் 
அமைந்து ( சேறும் நுரையுமான ) மழைக் காலவெள்ளம் மீண்டும் 
வந்ததோ எனும் எண்ணத்தைத் தோற்றுவிக்க, 


பூந்துகள் கண்களில் படியாதவாறு மேற்கண்ணை மூடி , 
இடைமேலெழ , தோல் அசைய , ஒழுகும் மதநீர் ஆற்றில் கலந்து 
மணமும் இளங்கசப்பும் ஈய , தன் போலக் குதித்தாடும் எருது 
களுடன் வண்டுகள் பறக்க , யானைகள் அவ்வாற்றங்கரையில் , 
( தந்தங்களால் மண் மேடுகளைக் குத்திக் கொண்டு குதித்து ) 
விளையாடின . 

Iv - 153 


இரு கன்னங்களிலும் படிந்த மதத்தில் , மலர்ந்த ஏழிலைப் 
பாலைப்பூக்களின் மகரந்தம் படிந்து , சாமரங்கள் போலவும் , 
தந்தம் போலவும் அமைய , மலையைத் தோண்டிய மண்ணால் 
உறையுடன் கூடிய கத்திகளாக தந்தங்கள் மிளிர , யானைகள் , 
ஐராவதம் போல நின்று அரசர்களைப் போருக்குத் தூண்டுவது 
போல நின்றன . 

IV - 154 


அப்போது ( சரத்காலத்தில் ) ஒருவரை ஒருவர் வெல்லும் 
நோக்கமுடன் உள்ள மன்னர் இரட்டையம்பறாத் தூணிகளி 
லிருந்து குறிவைத்து எய்து வெற்றி பெற்றதால் , தமது குலத்தின 
வாகிய சரங்கள் ( அம்புகள் ) மூலம் புகழ்பெற்றதைக் குறிக்கும் 
வகையில் மலர்ந்த நாணற்பூக்கள் காடெல்லாம் ஒளிர்ந்தன . 


( நாணற்தட்டையால் முன் காலத்தில் அம்பு செய்தனர் . 
ஆதலின் அதற்கும் சரம் என்றே பெயர் . 

நாணற்பூக்கள் 
பூத்தலின் சரத்காலம் என்று பெயர் வந்தன . நாணலின் 
வெண்ணிறப் பூக்கள் புகழுக்குக் குறியீடாகும் ) 

IV -- 155 
ஆ . - 18 


274 


தே . தருலதடி லண்டு பொது பு மூபுரமுலண்டு 

றெல்லு கண்டல ஆபோ துலுல்லசில்லெ, 
கிருல மோருல ச வி ச முத்தீர்ண ச ? லில 
ஜலதரச்சே த முலு வ்ரால மெலகு கரணி 


IV - 156 


தே . ககன லக்ஷ்மி நிஜோரு நக்ஷத்ர மாலி 

கலு வியன்னதி 2 ஜலமுல கடுக 2 பிசுக 
நெறயு குங்குடு பண்டு ல னுறுவுலனக 
பலபலனி பாண்டு ராம்பு த பங்க்து லமரெ 


2 


IV - 157 


ஸா . அப்புல்வாரிதி சேத புச்சிகொனி, கார்யம்பைன, 

முன் கொன்னயய் 
யப்புல்தைள சனியுன் ச வருத்தி கமுகா அவ்வார்தி கே 

தீர்பகா , 
அப்புண்யாதி விஸுத்த ஜீவுலு நிஜாச்சாங்கம்புலன் 

தோசுனட் 
லொப்பாரென் ஸஸிபிம்ப கர்பி தமுலை த்யோசாரி 

ஸுப்ராப்ரமுல் 

Iv - 158 


ச . விஸத பயோத புன்பொரல வேஷ்டன சேனெகமை 

நபோமனின் 
லஸுன படம்பு பொந்து ட மனம்பு " ன ஆரசி காஞ்சி 

விஷ்ணுடய் 
யஸிவதகை பதம்பு வலயம்பு ன பாபி அவச் து லோபக்கத் 
கஸத ப்ரபோத மொந்தி - சிரி காஞ்சி செலங்கொ 

பயஃபயோ நிதின் IV - 159 


275 


காளை 


ஆற்றங்கரை ஈரமண்படிந்த திமிலையுடைய 
மாட்டின் மேலே நாணற் பூக்கள் சிதறி வீழ்வது , மலைச் 
சிகரங்கள் எனக் கருதிப்படியும் மழை பெய்து தீர்ந்த வெண்முகிற் 
துண்டுகளோ எனுமாறு இருந்தன . 

IV - 156 


வானத் திருமகளின் பெரிய நட்சத்திர மாலை எனும் 
ஆரத்தை ஆகாய கங்கையில் கழுவப் பிசைந்ததும் , பரந்து 
சீயக்காய் பழத்தின் நுரைபோல , புலபுலவென வெளுத்த முகில் 
நிரைகள்சிதறிக் கிடந்தன . 


( 27 ஆணிமுத்துக்களை வைத்துச்செய்யும் நகையே நட்சத்திர 
மாலை எனப்படும் ) 

IV - 157 


நீராகிய கடனை கடலிலிருந்து பெற்றுக் கொண்டு தன் 
கடமைகள் முடித்து , தான் முன் பெற்ற கடனை தூரதேசம் 
சென்றும் திரும்பவும் வட்டியுடன் அக்கடலுக்கே தந்து ( கணக்குத் ) 
தீர்த்ததனால் , அந்தப் புண்ணியத்தால் பரிசுத்தமான ஆன்மா 
வும் , தூய உடலும் உடையதாக , நிலாவினை உடைய வானத் 
துயர்ந்து செல்லும் வெண் மேகங்கள் திகழ்ந்தன . 


( அப்பு எனும் தெலுங்குச் சொல் நீர் , கடன் எனும் இரு 
பொருள்படும் . இச்சொல்லைக் கவிஞர் பயன்படுத்தியுள்ளார் . 
கடனைத் தீர்த்தவன் உள்ளமும் அதன் வழி உடலும் தூய்மை 
யுறும் எனும்மனத்தத்துவச் சிந்தனை இக்கவிதையினைச் சிறப்பிக் 
கிறது . பரிசுத்தமானவர்கள் உயர்ந்து நிற்பர் ஒன்ற தொனிப் 
பொருளும் உண்டு . வெண்மேகம் - கடன் தீர்த்த சான்றோர்க்கு 
உவமை . கருமேகம் - கடன் கொண்டவர்க்குவமை ) IV - 158 


தெளிந்த முகில் எனும் புரை சுற்றிய வானமணியாகிய 
சூரியனின் லசுனபட எனும் ( பால்போலும் ) படலம் உருவாகக் 
கண்ட திருமால் அது மணிவகைக் குற்றம் ஆதலின் அதை மனத் 
துணர்ந்து , தன் பாதமாகிய ஆகாயத்திலிருந்து பரிவட்டமாகிய 
கழலை நீத்துவைத்து , பேராசையற்றவனாக அறிவுபெற்றவனாகி 
பாற்கடலில் திருமகளுடன் இணைந்திருந்தான் . 

IV . 159 


276 


உ . அம்பர வாசு லக் னி க்ரியகை த்யுமணிச் படி 

கோபலம்பு னஞ் 
தும்பட யன்ஸரஜ்ஜலத தூலபரம்பர கொந்தபை கடிம் 
பம் பெலுசன் ஜனிஞ்சி , ஒக மட்டுன நில்வக ஆக்ரமிஞ்செ கா 
கம் பரிதாப முனனன காசெ மொகில்விரியெண்ட 

லத்தறின் IV - 160 


கஞ்ஜ ஹிதாச் தோத யமுல் 
சஞ்ஜ கடல. நடு முகப்பு , சந்திலே , மின்னொப் 
பெஞ்ஜூட ப்ரக்ருதி ஸபரீ 
குஞ்ஜானாசா விபூஷ கொமரு ப ஜிம்பன் 


IV - 161 


தே . கூ " ண்ட்லகை ஸாலி மஞ்ஜருல் கொனுசு மூகி 

அம்பரமுன பறசு கீராளுலொப்பெ 
பசரு டொண்டொ ண்டி யாகுதோ பண்ட பாறி 
சே தப ேயமுன எக சினை சேலனங்க 2 


IV_162 


சீ 2 . ஸ்ரீலு தா ரௌட ஆஸ்ரித பத்ம கர்ணிகா . 

க்ருதி செவுல் கமல கர்ணிகல மெறய , 
அதனு சா ரத்ய க்ருத் ரதிரேக மஞ்செபை 

அத லிஞ்சு ரொத சில்க பது பு பறபா 
தொக மொக்க லனு வைவ தூர மேக மி பெட்டு 

சப்பட்ல சன்னுலு ஜட " லுகதல 
பெட த்ரோவ முனு செப்பி , வடி நவ்வ . திருகு அ 

த்வகு கொலந்தி னெ யபத்ரபயு மரல , 


தே . அதர ரதன ப்ரசா தம்பு அடு க நோரு 

தெறசெ னன பண்டி வ்ரீலி முத்தெமுலு தோசு 
செறகு ஜங்கல போலமி ஸிரசு வால்சு 
ராஜனமு காசு கோபிகா ராஜி பொலிசெ 


IV - 163 


277 


வானத்தவர்கள் ( தேவர்கள் ) நெருப்புப்பெற 

வேண்டி 
( மழைக்காலத்தில் இழந்தமையால் ) சூரியனாகிய பளிங்குக்கல்லின் 
( சூரிய காந்தக்கல்லாகியசிக்கி முக்கிகல் ) மேல் வெண்முகிலாகிய 
பஞ்சினை வைத்துஉராய , தீப்பிடித்து , ஓரளவோடு நில்லாது 
( மட்டுமீறி ) பரவியது எனுமாறு முகில் கலைந்த வெயில் மிகவும் 
சுட்டெரித்தது 

Iy - 16 


சூரியனின் உதய அத்தமனங்களின் செவ்வந்தி வண்ணம் 
மைய திசைகளின் கருவண்ணம் சுற்றிலும் , நடுவிலும் இருக்க , 
வானம் ,இயற்கைத் தாய் என்னும் குறிஞ்சிமகளின் மூக்கிலணிந்த 
குன்றி மணியாகிய மூக்குத்தியோ எனும் படியாக இருந்தது . 

IV - 161 


கூண்டுகட்கு நெற்கதிர்களைக் கொண்டு , கூட்மாக வான்வழிச் 
செல்லும் கிளிகள் , பசிய ஒவ்வொரு இலை ( சோகை ) களோடு 
பழுத்த (விளைந்த ) நெல் வயல் அறுத்து விடுவார்கள் என்ற 
பயத்தால் பறந்து செல்கின்றதே எனுமாறுதோன்றிற்று . IV - 162 


தாம் திரு ( ஸ்ரீ ) வினர் ஆதலின் தாம் சேரும் இடம் ஆன 
தரமரைப் பொகுட்டினைக் சார்ந்தனவோ எனுமாறு காதில் 
தாமரைப் பொருட்டினை அணிந்தவராக , மன்மதனின் தேரை 
நடத்தும் ரதி தேவியின் அதட்டல்கள் போலபரண் மீதமர்ந்து 
கிளிகளை ஒப்பும் குரல் அதட்டல்களோடு திகழ்ந்து ,(கிளி கடிதற்கு 
குவளை மொட்டுகளை எறிய அவை தூரம் செல்லாமையின் 
கைதட்டி ஓசை எழும்பும்போது மென் முலைகளும் கூந்தலும் 
அசைந்தாட , 

( கேலிக்காக ) தவறான வழியை முன்பு கூறி , உடனே 
சிரிக்கவும் , ( அதை அறிந்து ) வழிப்போக்கர்கள் சென்ற வழியே 
திரும்பும்போது அவர்களோடு நாணமும் திரும்பிவர , இதழின் 
இனிமையையும் , பல் நிறையின் எழிலினையும் 

போலாது 
கரும்பும் , அதில் விளையும் முத்தும் அவள் அருள் வேட்டரோ 
எனுமாறு முதிர்ந்து பிதிர்ந்து முத்துக்கள் சிந்தும் வளைந்திருக்கும் 
கரும்புத் தோட்டமும் , அவர்களது , முழங்காலுக்குஇணையாக 
இயலாமையின் நாணமுற்றுத் தலை கவிழ்ந்து அடியிறைஞ்சும் 
கதிர் தண்டினையும் உடைய நெல் வயலையும் , காவல் புரியும் 
அக்குடியாவைப் பெண்கள் எழிலுடன் திகழ்ந்தனர் . IV- 163 


278 


தே . நிங்கி யத்தறி தா மஹாநீல மைன 

கரிமகுன் தக ப ஹுக்ருத க்ராஹி யய்யெ . 
அனக பரிணத கலமாதி 2 அவசராஸி 
ததுலு கிருலன அப்ரங்கஷத செலங்கெ 


IV --- 164 


ம . ஆயநிஷ்டன் தலளாத பத்ரி தகுனய்யாக ம்பு பாகங்கள் , அந் 
து யமிஸ்ரேனுலு ராக , புஸ்க வகருத்ச் து ண்டல்ல 

வர்ஷாதினாத் 
யயராமுண்டு ச லக்ஷ்மணுண்டி னுன கோஜோவாப்திகா 

வில்லு நிர் 
தயதன் திரும்ப , ப்ரபாக்னஸால்யவனி சீதாலப் தி 3 

காகுண்டு னே IV - 165 


மொகிலு விரியெண்ட வேடிமி 
நிகுட்ட , ஸுகஸ்ரேணி பசரு நிங்கின் நிண்டன 
பொக டெ 2 , ப்ரஜ , ஹரிதவாஜுல 
க - கனைமணி ச் யந்தனம்பு கதி செ னொ யனுசுன் IV -- 166 


தே . புவி சரஃகைரவ ஸ்ரேணி போவ தோல 

தி வி கனத்க்ரெஹநக்ஷத்ர தீப்தி தறும 
க்ருஷ்ண பக்ஷபு வாசி- லே கிருலு தனது 
நலுபுனனு கூடெ னன நைல்யமொலசெ நயமு 


2 


IV - 167 


279 


வானம் அப்போது ( சரத்காலத்தில் ) தான் மாபெரும் 
நீலக்கல் போலுதலின் அதன் பெருமைக் கேற்ப ( தூய நீலம் 
புல்லினைக் கவர்வதியல்பாதலின் ) தகும்படி நிறைந்து கவர்ந்தி 
ழுத்ததுவோ எனுமாறு விளைந்த நெல் வயல்களில் வைக்கோற் 
போர்கள் மலைபோல விண்ணெட்டி 

உராய்ந்திடல் போல் 
திகழ்ந்தன . 


( நீலக்கல் புல்லைக்கவரும் என்பது முன் 413 வது பாடலிலும் 
கூறப்பட்டுள்ளது காண்க . ) 

IV - 164 


சரத் காலமாகிய சனகன் வெண்டாமரையாகிய குடை ஏந்தி 
வேள்வி செய்யப்புகுங் காலை, பரமஹம்சர் ( முனிவர்கள் - அன்னப் 
பறவைகள் ) வந்து நிறைய கார்வண்ண இராமன் வான 
வில்லாகிய சிவதனுசுவை முறிக்க ஏர்ச்சாலாகிய சீதை கிடைக் 
காமற் மோவாளா ? 


( சனகனை சரத்காலத்துக்கு சிலேடை மூலம் ஒப்பிட்ட இக் 
கவிதை சிறிது கிக்கலானது . கார் காலம் முடிந்து சரத் காலத்தில் 
உழவு வேலைகள் நடைபெறுவதையும் அதனால் உழவர்கள் பயன் 
பெறுவதையும் கற்பனை செய்துள்ளார் ) 

IV - 165 


முகில் கலைந்து வெயிற் சூடு மிகுதலின் , வானில் கிளிகளின் 
பச்சை வண்ணம் பரவுதலும் , பச்சை வண்ணக் குதிரைகளுடன் 
சூரியனின் தேர் அருகில் வந்ததோ என்று மக்கள் பயந்தனர் . 
( சூரியனின் குதிரைகள் பச்சை வண்ணம் என்பது கவிமரபு ) 

IV -- 166 


( விள 


மண்ணிலிருந்து பொய்கையில் மலர்ந்த வெள்ளாம்பற்பூக்கள் 
ளக்குகளாகி ) விரட்டியடிக்க , விண்ணிலிருந்து சுடரும் கோள் 
களும் (வின் மீன்களும் ) ஒளிரும் ஒளி ஓட்டிவிடவும் , தேய்பிறைக் 
கால வலிமையின்றி , இருள் , தனது கருநிறத்தை ( நிற்கவேறிட 
மின்றி ) வானக் கருமை நிறத்தோடொன்றி விட்டதோ எனுமாறு 
ஆகாயம் கருமைவண்ணம் மிக்கது . 

IV - 167 


280 


க . க்ரேபு தலசிபசி மேயுசு 

சேபின பால்கலய எண்ட சே பாந்த ஜனுல் 
தூ பிம்பமி கஜு டம்பின 
யாபாகா யனகம் நது ல அஞ்சலு மெறசென் 


IV - 168 


தே . வெத மொதவு கூட போலேனி வெச்சனிக்ரொவ்வு 

கல்ப மெவட சாப னெடலெனோ யனக 2 , எட்ட 
கேலகுனு க்ருங்கி 2 தெச்சு றங்கெலு நிகுட்ட க 
மந்த கதி குன்கெ வ்ருஷப முல் மந்த பிறுத IV - 169 


தே . ஸரதி ஜல மெல்ல ரித்தகா குரிய , உப்பு 

டொ கக பேரின அத்தெல்பெ சிக்கிமீத 
கான னகு சுன்ன தச்ச தசே னனங்க 
பறசு ஸரதப்ரமுல மேனி பாண்டு வமரெ 


IV - 170 


ஸரநிதி முனு க்ரோலின நிர் 
பரஜலமுலு குரிசி , மேக பாவம் பறி , அக் 
கரமுலு கரமுலெகா , ஜிகி 
னொரிமெ , னனன் ரவியு மெறசெ , உடி கெ னுமொயிலுன் 

1V - 171 


ப்ராஸிஞ்சின நீரந்தயு 
போ , ஸரத ” ப்ரமுலு மகுட பூரிம்பக , ஆ 
வேஸிஞ்செ கொலங்குலனன 
காஸப்ரதி பிம்ப படலி கடு னொப்பாரென் 


IV - 172 


281 


கன்றுகளை நினைந்து ( ஆற்றோரங்களில் ) புல்மேய்ந்து 
கொண்டிருந்த பசுக்கள் சுரந்த பால் ஆற்று நீரோடு கலக்கவும் 
( தாகம் கொண்டவர்கள் பாலைச்சாப்பிட்டால் உடல் நலத்துக்கு 
ஊறு நேரும் ஆதலில் ) வெயில் களைத்த வழிப்போக்கர்கட்கு 
உதவும் பொருட்டு , பிரம்மதேவன் தன் வாகனங்களாகிய அன்னங் 

( பால் பிரித்துண்டு நீர்மட்டும் இருக்கு மாறு செய்ய 
வேண்டி ) அனுப்பினானோ எனுமாறு அன்னங்கள் ஆறுகளில் 
நிறைந்திருந்தன . 

IV -- 168 


களை 


பருவத்திலுள்ள ( புணர்ச்சிக்கு ஏற்ற காலமுடைய ) பசுக்க 
களின் கூடப்போக முடியாத தாபத்தினால் கொழுப்பு கரைந்து , 
கழுத்தை வளைத்து முயன்று கனைப்பொலி எழுப்பிய முழக்கங் 
களோடு காளைகள் மந்தையின் பின்னர் 

மந்தகதியில் 
சென்றன . 


கொழுத்த காளைகள் உடல் சுமையால் பசுக்களோடு 
விரைந்து செல்ல முடியாமல் மெல்லச் செல்லும் , பருவப்பசுக் 
களும் வேட்கை மீறினும் பிடிகூடாமல் விரைந்து முன் செல்லும் , 
அதைத் தொடரகாளை முயன்று கனைத்தவாறு மெல்லாப்பின் 
தொடரும் என்பது கருத்து ) 

IV - 169 


கடல் நீரையெல்லாம் வெறும் வயிறாகுமாறு கீழே சொரிந்து 
மீந்த உப்பு வயிற்றில் சேரவும் அந்த வெண்மை நிறமே வெளியே 
அதன் தூய்மையால் தோன்றுகிறது எனுமாறு ஓடும் சரத்கால 
மேகங்களின் உடம்பில் வெண்மை மிகுந்து தோன்றியது . 


( கடல் நீர் உப்பானது மேகம் அதைக் குடித்து நன்னீர் பொழி 
கிறது , அந்த உப்பு படிந்து மொத்தமாக மேகத்தின் வயிற்றில் 
உள்ளதுதான் வெண்மை நிறமாகக் காட்சி தருகிறது என்பது 
கருத்து 

IV- 170 


கடலில் முன் குடித்த நீரெல்லாம் பொழிந்து , மேகம் எனும் 
உருவத்தை இழந்த சூரியனின் கதிர்கள் , தன் சுய உருவத்தை 
அடைதலின் கதிர்கள் முன்னிலும் ஒளிமிக்கதாயின . முகில்களும் 
உருக்கலைந்தோடின . 

IV - 171 


சரத்கால மேகங்கள் , மூன் குடித்த ( கடல் ) நீர் எல்லாம் 
சொரிந்து தீர்ந்ததனால் , மீண்டும் நீர் நிறைத்தற்குப் பொய்கை 
களுக்குட்புகுந்தனவோ எனுமாறு ஆங்குள்ள நாணற்பூக்களின் 
நிழல்கள் ( பிரதி பிம்பங்கள் ) பொய்கையிற் தோன்றின . IV - 172 


282 


தே . கோலன கரிதம்பதுலு பத் மகளிக லொகடி 

கொகடி யீனெத்த , மகரந்த மொலுக . அமரே 
அலஸரத்பத்ம நிலயகு எலமிதோட 2 
கவக ? னபிஷேகமுன கெத்து கடவலனக 


2 


IV - 173 


தே . பங்கமடு கண்டி தேறின பா’வுலெல்ல 

பங்கமுலெ சேசெ க்ரம்மற பங்கஜமுலு 
களித மகரந்த யுத ரஜஃகர்த மமுன 
காரண குணம்பு கலுக தே கார்யமுனனு 


IV - 174 


ஒச கி ரகச் த்யார்க் யமுலன் 
கொசரி ஜனுல் வார்தி நீரு க்ரோலிதி வீனீர் 
சசி கை மாகிம்மனிகள் 
கிச ருடு கன் காவ அப்பகிஞ்செடு 2 கரணின் 


IV - 175 


க . 


பருஷாத பதப்தம்பக்கு 
தரணீ பாத்ரமுன படு ட தளமய்யெ சுமீ 
பரிபக்வம்பை , அனகா 
ஸரதிந்து ஜ்யோத்ச்ன ரேல சாந்த்ர தகாசென் IV - 176 


தே . வ்ருஷ்டி தறினிட்ட 2 ஜென த்ராவ க்ரிந்த னுண்டி 

தேட நதி நீட தனவெண்ட தேலுமீல 
தளுகுதோ நாசுலத தோசெ வெலிகி , ஜமிடி 2 
வெண்டி மீலெக்கு வெண்ட்ருக வில்லு வோலெ 


IV - 177 


283 


குளத்தில் பிடியும் களிறுய் , சிறிது மலர்ந்த தாமரை மொட்டு 
களை , ஒன்றற்கொன்று ( உண்ணத் ) தருவதற்காக ஒரே சமயம் 
எடுத்து ( துதிக்கை நீட்டிக் ) கொடுக்க , அம்மலரிலிருந்து மகரந்தம் 
சொரிதலும் , பொய்கைத் திருமகளுக்கு அன்போடு இரட்டை 
யானைகள் அபிடேகத்திற்கு எடுத்த பொற்கலசங்களோ எனும் 
படியாக இருந்தன . 

IV - 173 


சேறு அடியிற்படிந்து தெளிந்த பொய்கைகளில் எல்லாம் 
மீண்டும் சேறாகும்படி பங்கயங்கள் ( சேற்றிற் பிறந்த தாமரை 
மலர்கள் ) செய்தன . தாமரையின் பூந்தேனோடு குழைந்து 
பூந்தாதுசேறாகி அவ்விதம் அமைந்தது . காரணத்தின் பண்புகள் 
காரியத்திலும் உண்டாகுமல்லவா ? 

( காரணமாகிய மண் , பொன் முதலியவற்றின் பண்புகள் 
காரியமாகிய மட்குடம் , பொற்குடத்திலும் அமைதல் போல 
சேற்றில் இருந்து பிறந்த தாமரை மலர் பூந்தேள் , பூந்தாது கலந்து 
சேற்றினையே உருவாக்கின என்பது கருத்து ) 

IV - 174 


ப 


அகத்தியரை (விண்மீனை ) 

( விண்மீனை ) நோக்கி " கடல் நீர் குடித் 
தாங்கள் இக்குளநீரை பயிர்கட்காக விட்டுவைக்கவும் எனக்த 
கேட்டு அவரது சினப்பார்வை தலிர்க்க வணங்கிப் பணிந்தனர் , 
எனு மாறு மக்கள் பூசனைபுரிந்தனர் . 

IV - 175 


கொடும் வெயிலிற் காய்ந்த பூமியாகிய பாத்திரத்திற் பட்டத 
னால் , இறுகிப் பரிபக்குவமடைந்தது எனுமாறு சரத்கால 
வெண்ணிலவு இரவுகளில் செறிவுற்று ஒளிர்ந்தது . 


( காய்ந்த தோசைக் கல்லில் பட்டதும் திரவமான மாவுப் 
பொருளும் இறுகி திடப்பொருளாவதுபோல , நிலாவும் இறுகியது 
என்பது கருத்து ) 

IV - 176 


மிதந்து 


மழைக்காலத்தில் இட்ட ( மீன் ) கருவினைக் குடிக்க , கீழிருந்து 
மேலே வரும் பெரிய மீன்கள் , பாசிக் கொடியோடு 
பளபளப்போடு மின்னுவது , ( தாசரிகள் வாசிக்கும் ) குதிரைவால் 
மயிரில் கட்டிய வில்லில் வெள்ளியினாலான மீன் உருவங்களை 
யுடைய உடுக்கையினை யாட்டுவது போல இருந்தது . IV- 177 


284 


க . ஹம்ச முக்ரௌஞ்சமு தொலிரா , 

மாம்ச ல ருசி வச்செ தானுமலயமு ஸிக , பால் 
ஹம்ச விறுவ , நீர்விறிசெனு , 
ஹம்ச முன ககச் தி பரமஹம்சம் ப குட்டன் 


IV - 178 


தே . க்ரௌஞ்ச மொக கொன்னி க்ருட்டு லுகாஞ்செ மிண்ட 
அவி யஹம்ச ச்சதாச்சா தனானு பூதி 
ஹம்ச தது லய்யெ , காதன்ன , அருண சூ 
குப்த பு ஜகா ஸனாண்ட முல் குறுலு காவெ ? IV - 179 


சீ . கலயக வாரிதே வதலு காஞ்சு ச ரோவரதம்ப தர்பணம் 

புலபயி தட்டபுன்சிலுமு போவக தாமலகஞ்சுகீ ய , கா 2 
பலெ நலுவங்கலன் கலய பாயக தேலுசு பத்மரேணுவுல் 
கெலகுல பாசி போ செலங்கி க்ரேங்க்ருதுலிச்செ 

மராள மாலிகல் IV - 180 


285 


ஹம்ச ( அன்னற்பறவை )த்தினை விட பரம் ஹம்சரமான 
அகத்தியரோ மலய ( பொதிகை மலைச் சிகரத்தின் வழியே 
வருகிறார் ஹம்சம்பாலும் நீரும் வேறு யிரித்திட , பரம ஹம் 
சரான அகத்தியர் நீரும் சேறும் வேறுபடுத்திச் சிறப்புற்றார் . 


( சரத்காலத்தில் அகத்திய நட்சத்திரம் தோன்றுதலும் சேறு 
நீங்கி நிர் தெளிவுறுதலும் இங்கு வருணிக்கிறார் ) IV - 178 


கிரவுஞ்ச மலைத்துளையில் செல்லும் அன்னப்பறவைகள் 
வானத்தில் செல்லும் வழியில் 

வழியில் இட்ட முட்டைகளை , பிற 
பறவைகள் அடை காத்தலின் அன்னப்பறவைகள் உருவாகி 
மிகுதியாயின . அதெப்படி முடியும் என்றால் கோழி அடைகாக்க 
மயில் முட்டைகவிலிருந்து 

மயிற் குஞ்சுகள் 

வருவது 
சான்றல்லவா ? 


( சரத்காலத்தில் அன்னங்கள் மிகுதியாக வரும் அதன் பெருக் 
கத்துக்குமான சரோவரம் மட்டுமின்றி , கிரவுஞ்சமலைப் பாதை 
களிலும் உற்பத்தியாகியிருக்கும் என்று கற்பனை செய்யப்படு 
கிறது ) 

IV - 179 


நீரரமகளிர்கள் , காணும் பொய்கை என்னும் ( கண் ) ஆடியில் 
படிந்த களிம்பினை நீக்க , அன்னப்பறவைகள் அங்குமிங்கும் 
மிதந்து தேய்ப்பது (விளக்குவது ) போலிருந்தது . 
மாசு பறப்பது போல தாமரைப் பூந்தாது சிதறியது ( தேய்க்கும் 
பொதெழும் சத்தம் போல ) அன்னங்களின் 

கீச்சுக்குரல் 
ஒலித்தன . 


அதனால் 


( முற்காலத்தில் முகம்பார்க்கும் கண்ணாடியாக வெங்கலத் 
தால் செய்து கொண்டனர் . அதன் களிம்பு நீக்க சாம்பலால் 
துலக்குவர் . இங்கு பொய்கை ஆடி , அன்னங்கள் துலக்குகின்றன 
என்பது கற்பனை ) 

IV- 180 


286 


சீ . அர்கமண்டலி கப்ர மட்ட மைனந்தனெ 

யெறமானி மோமு பி ட்டெத்தி சூசி 
கு மகு மத்வனி காலிகு ஹ சொர புரியொகிஞ் 

சுகயெத்தி கனி தலஞ்சுகொனி வஞ்சி 
நிஷ்புஷ்ப கேதகி நேத்ராம்பு வொத்தி பே 

கபு டெண்கி படி யசோ கர்ணமொக்கி 
கேககு த்ரீயவனத க்ரீவமை ராக யொக் 

கிந்தார்சி , வாத னே மேமொ கமிசி 


தே . வெடலு பீறெண்ட குனு ஸரத்வ்ருக்ஷ முடிகி , 

வார்ஷிகமெ பெக்கி , த்ரோடி னிர்வங்க பக்ஷ 
துலனு னிஷருசு , வெர்ரிசூபுல னுரம்பு 
கெலகுல கனுங்கொ னுசு கான கேகுலுண்.ெ 


IV - 181 


. 


வெலுதுரச லண்டி யெண்டி யு 
வலி , விப்பமி , செட 2 க . ஸகிகலாபமவனிவர் 
திலெ பர்ஜன்யுடு ? நடனம் 
முல மெச்சி மெலுங்கு காசெ முத்தரிஞ்செனனன் 


IV- 182 


287 


. 


சூரிய மண்டலத்தை முகில் மலறத்ததுமே ( மயில் ) இரைதேடு 
வதை விடுத்து , முகம் மேல் நோக்கி ( மழைமுகில் வந்ததோ என்ற 
ஆசையுடன் ) மயங்கி , 


குகையில் புகுந்த காற்றினால் குமகும எனும் ஓசை வரவே , 
( உரும் ஒலி என மயங்கி ) தோகையை சிறிதே விரிக்க முயன்று 
( முகிலின்மை அறிந்து ) மேலே பார்த்து புரிந்துகொண்டு 
( தோகையை ) மடக்கிக் கொண்டு , பூக்கள் இல்லாத தாழை 
யினைக் கண்டு வருந்திக் கண்ணீரை அதிலேயே துடைத்துக் 
கொண்டு , தவளைகள் பதுங்கும் குட்டைகளின் ஓரம் செவி 
கொடுத்துக் கேட்டு , அகவுதற்காக மும்முறை கழுத்தை வளைத்து 
முயன்றும் குரல் வராமையின் , ஏதோ சிறிது அகவி , வாயில் 
எதையோ கடித்துக் கொண்டு , வெயிலின் கொடுமைக்கஞ்சி 
நிழல் தேடி சரத்காலத்தில் பூக்கும் மரங்களை நாடாமல் மழைக் 
காலத்தில் பூச்கும் மரநிழலை நாடிச் சென்று அலகினால் இருபக்க 
இறக்கைகளையும் கொத்திச் சிலிர்த்தவாறு , வெறுமையுற்ற 
பார்வைகளுடன் , மார்பின் இருபுறமும் பார்த்துக்கொண்டும் 
கானக மயில்கள் இருந்தன . 


( தவளைச் சத்தம் கேட்டால் மழை வரும் ஆதலின் மயில் 
குட்டையில் தவளைகள் இருக்கும் குழிகளில் காது கொடுத்து 
ஓசை வருகிறதா என்று காதுகளைத் தீட்டிக்காத்திருப்பதாக 
கற்பித்துள்ளார் . மழைக்கேங்கும் மயிலின் மூலமாக மனித 
மனத்தின் மழைக்கேங்கும் ஏக்கத்தையும் கவிஞர் காட்டி 
யுள்ளார் ) 

IV - 181 


நிழல் வாட்டத்தில் காய்ந்த சேறு படிந்த கூம்பிய தோகையை 
விரிக்காததனால் அப்படியே ( சேறு ) அழியாமல் , தோகையுடன் 
மயில் இருந்தது . 

முன் ( மழைக்காலத்தில் ) இந்திரன் அதன் 
நடனம் கண்டு மகிழ்ந்து அளித்த பொற்கிழியின் முத்திரையோ 
எனு மாறு அத்தோகையில் சேறுஇருந்தது . 


(பட்டுத்துணியில் பொன் நாணயங்கள் பெய்து அரக்கு 
முத்திரையிட்ட பொற்கிழி போல் மயில் தோகை ( பீலியின் 
கண்கள் ) நாணயங்கள் பொதிந்திருந்ததாகவும் சேறு அரக்கு 
முத்திரையாகவும் இருந்தது . மழைக்காலமின்மையின் தோகை 
விரிக்கவில்லை . அது முத்திரை வைத்ததாலே எனுமாறு இருந்தது 
என்பது கருத்து ) 

IV- 182 


288 


சீ 2 . சக்ரச் தனப்ரகாஸமுனனு பேனம்பு 

கொங்கிட்டி கொனகொன கோ ள்ள கொணகி 
யஸ்மனிதம்பு லு ஹம்ச ஹாரமுனுப 

ராக ரேகா ச் வர்ண ரஸனமுக னு 
ஜலஸாடி புலினம்பு ஜக னம்பு " பை ஜாற 

வ்யச் த வேதச புஜ ச்வச் திக மிடி " , 
தனிமதோ வெச்சனை தடஸர ப்ரதி பிம்ப 

ஹாசா ளி பா ஷ்ப லுச்ச்வாச முலகு 


தே . நகு " சு , செந்தொ வகண்டனு நலிகி தம்மு 

லண்டு கையொத்து பத நதி னவரி , குவல 
மது லஹரி அப் தி செந்தி பை மக தனமுல 
ஒக்கெடுல கூடு சுச்சரவந்து லுப்பு பெனிசெ . 


IV - 183 


யாமுன ப்ரபு னி திக் விஜயமு 


வ . இட்லு ஸரத்ச மயம் 

பெசங்கின அங்கீக்ருத க்ஷத்ர 
தர்முண்டு காவுன திக்விஜய யாத்ர தர்மம்பனி ஆனீத பல 
ஷட்கம்பு கா ’ ஆக்ருஷ்ண சாமந்தராட்கம்பு கா 2 வெட 2 லி . 

IV - 184 


13 


க ஜகோ டச்யந்த நாளீகபளி தத ரணின் காத்தரவேயாதி 

ராண்மூர் 
த ஜரத்ன ஸ்ரேணு லந்தர்மனுலச வதுலை ம்ரக்க 

பாதாம்தகுந்த 
த்வஜ வாதாகா த கூர்ணத் வனது ல ஏவமுல் வாத்யமுல் 

மீறகா தத் 
த்விஜராஜன்யுண்டு வித் விட் " விதளன மனிகா விஞ்செ 

திக்ஜைத்ர யாத்ரன் IV - 185 


289 


சக்கிரவாகம் ( அன்றில் ) எனும் முலை தெரியுமாறு நுரையர் 
கிய முந்தானையைச் சரியவிட்டு நீர்க்கோழியின் மென்குரலால் , 
முணங்கியவாறு , கற் பாறைகளாகிய கடிதடம் , அன்னங்களாகிய 
முத்துச்சரம் , பூந்தாது என்னும் தங்க அரைஞான் , களுடன் நீர 
லையாகிய உடை , மணல்மேடுகளாகிய கடிதட மேற்பாகத்தில் 
சரிய , புன்னைமரங்களாகிய கரங்களால் தழுவி , மெலிந்து , வருந்தி 
கரையிலுள்ள நாணற்பூக்களின் நிழல்களாகிய நகைகளுடன் , 
நெட்டுயிர்ப்போடு , செங்குவளைக் கண்களால் சினந்து , தாமரை 
யைத் நீண்டும் கடற்காயல் கரங்களின் பரிசத்திற்கு மகிழ்ந்து 
குவளைகளின் பூந்தேன் கலந்த அலைகளால் கடல் ஆகிய 
காதலனை , நதி மகள் முரண் புணர்ச்சியில் ( பெண் ஆண்போல 
அமைந்தியற்றும் கலவி ) மகிழ்வுறச் செய்தாள் . 


( நதியின் கணவன் கடல் சரத்காலத்தில் பிரிவுற்ற நதியைப் 
புலந்து பின் கூடியதாகக் கற்பனை ) 


\ 


ஆளவந்தார் ஆட்சியின் மாட்சி 


இவ்விதமாக சரத்காலம் திகழவும், யாமுனர் ( யமுனைத் 
துறைவன் ) அரசநீதியை ஏற்றவர் ஆதலின் , திக்விசயம் செய்தல் 
முறையெனக் கருதி ஆறங்கங்கள் சிற்றரசுகள் கூட வர பயணம் 
புறப்பட்டு 

IV184 


யானை , குதிரை தேர்ப்படைகள் நிறைந்ததால் பாரம் தாங்கப் 
மல் நிலத்தைத் தாங்கும் ஆதிசேடனின் தலை முடியிலுள்ள 
மணிகள் , நிலத்தில் உள்ள மணிகளோடு புதைந்து கொள்ளுமாறு 
சுமைமிகுந்ததாக அமைய ஈட்டியுடன் கட்டியகொடிகள் , காற்ற 
சைத்தலால் கடல் அலை முழங்குதலைவிட படைகளின் பறை 
யொலி முழக்கமே பெரிதாக , படைகளுடன் யாமுனர் புறப்பட்டு 
திக்விஜயம் செய்து பகைவரை முறியடித்துச் சிறப்புற்றார் . 


iv- 185 


வேள்விகள் இயற்றி , தானங்கள் அந்தந்த நாட்டு அந்தணர் 
மன நிறைவுறுமாறு 

செய்து , 

செல்வச் செழிப்புடன் 
என்றும் கவலையின்றி , அச்சமின்றி இருந்தார் . 

IV - 186 


கட்கு 


ஆ .--- 19 


290 


க . ஜன்ன முலு சேசி , தானமு 

லன் நாநா தே " ஸ விப்ருலன் தனுபுசு சம் 
பன்னத அனிஸமுப ஹு போ 3 
கோ ன்னதுடை யாத மறசி யுண்டெ அஸங்கன் 


Iy - 186 


மெட 


மறியு அதனி ராஜ்யம்பு " ன கசவு கறசி சேயெத்தி மொற 
பெட்டுட " கருலயந்த , அட்லட்லு வட 

பட்டி 
த்ரோயுட வெட வெடன் போவு பல்லவுலன் பண்டு வ 
தலண்டு லகு , இண்டிகின் தெச்சு பண்யாங்கனா ப்ராதல 
பரிஹாச 2 சேஷ்டலயந்த ; சுன்னமெத்துடயுன் பட்டுகாருலன் 
பட்டுடயு சௌத சௌ வர்ண பூஷாதி நிர்மாணம்புல 
யந்த காசெ கட்டுடயு கத்தி தால்சுடயு க்ருகவாகுல கலஹம் 
புலயந்த ; அதுல்ய துலனாதி கர்ஷணாதி தோஷம்பு லு 
ஜாம்பூ நத ) பரீக்ஷாதுல யந்த , ஏதேனியுன் கன்னு வேயுட 
ம்ருதங்கா தி ? வாதி த்ரயம்புல யந்த ; தாது வாதம்பு லு 
தறசகுட ஸாப் தி குலயந்த ; 

இதர 

ச்தலம்புல 
லேகுண்ட ராஜ்ய பரிபாலனம்பு சேயுசுண்டெ IV - 187 


காத 


2 


தே . தத்பிதாமஹுடைன நாத முனி ஸிஷ்யு 

டை ன ஸ்ரீ புண்ட ரீகா க்ஷனனுகு ஸிஷ்யு 
டைன ஸ்ரீராம மிஸ்ராக் யு டா ாதி தனது 
பரம குரு பௌத்ருனகு இட்டி பந்த மெட்லு ? 


IV - 188 


வ . யோக ? சாம்ராஜ்யம்பு ? மறசி சாம்ராஜ்யம்பு னந் தாச - க் 
துடஉய்யெ ; 

அட்டி மஹாத்மு வம்ஸம்பு னன் புட்டினட்டி 
இதண்டி "ட்லகு ட அதிவ்யதிக்ரமம்பு : 

IV - 189 


291 


மேலும் அவர் ஆட்சியில் புல் தின்று கை எடுத்து முறையிடுவது 
களிறுகள் மட்டுமே ( வீரர்கள் அன்று ( ஆங்காங்கிருப்ப , கழுத்தைப் 
பிடித்துத் தள்ளுவது , பண்டிகைகளில் எண்ணெய் தேய்த்துக் 
குளிக்குமாறு கணிகையரின் சகோதரர்கள் கேலியாக (நாணத் 
தால் ) மெல்லச்செல்லும் இளைஞர்களைத்தான் ( வெறுப்பால் 
அன்று ) சுண்ணாம்பு நீற்றல் , குறடுபற்றி இழுத்தல் மாளிகை 
வெள்ளையடிக்கவும் , நகைகள் செய்யவும் மட்டுமே ( குற்றவாளி 
களைத் தண்டித்தற்காக அன்று ) . 


பொற்கிழி கட்டி கத்தி ஏந்துதல் கோழிகள் போரில் ( சேவற் 
போர் ( மட்டுமே மக்கட்குள் போட்டி பொறாமை 
கள் இல்லை . 


சண்டை 


அளவினால் ஏற்படும் உராய்வுகள் ( சிறு சண்டைகள் ) பொன் 
உரைகல்லில் மட்டுமே . எதிலேனும் கண்வைத்தல் ( பொருளை 
அபகரிக்க எண்ணுதல் ) என்பது மிருதங்கத்தில் மட்டும . ( மிருதங் 
கத்தின் ஒரு பக்கம் கருமையான கண்போன்ற தோற் பகுதிவைத் 
தலைக் குறிக்கும் ) ( பிறர் பொருளிற் கண் வைக்கமாட்டார்கள் ) 


தாது ( வினைச்சொல் ) வாதங்கள் ( தாது மருந்துகள் சப்த 
தாதுக்கள் ) எல்லாம் இலக்கணத்தில் மட்டுமே . மற்ற இடங்களில் 
இவை இல்லாதவாறு அரசாட்சி செய்து வந்தான் . IV - 187 


உடைய 


அந்த யாமுனரின் பிதாமகர் (பாட்டன் ) ஆகிய நாதமுனியின் 
சீடராகிய ஸ்ரீபுண்ட ரீகாட்சர் ( உய்யக்கொண்டார் ) 
நெருங்கிய சீடரான ஸ்ரீராம மிசிரர் (மணக்கால்நம்பி ) “ எனது 
பரமகுருவின் பேரருக்கு இத்தகைய பந்தம் எப்படி நேர்ந்தது ? 

IV -- 188 


யோக சாம்ராச்சியத்தை மறந்து லோகசாம்ராச்சியத்தில் 
ஈடுபட்டவாறு என்னை ? அப்பெரிய மகானின் மரபில் பிறந்து 
இவர் இவ்விதமானது முறையன்று . " 

IV - 189 


292 


- 


சீ . வருஷ ஸைலஜ ரவாரி த்ரிஷவணச் நானம்பு 

நிஷ்ட காவிஞ்சி , யாஹ்னிகமுதீர்சி , 
ஏகாந்த கு ஹதத்தடி குஸாசனமுன 

உண்டி லக்ஷ்மீஸாங்கரி புண்ட ரீக 
மங்குரத்புலக ஹர்ஷாஸ்ருவை த " ஹரபுஷ் 

கரமுன பாவிஞ்சி , ச வித திருக 
யக் ஜோபவீத பத்மாக்ஷ மாலிகலதோ 

யோக பட்டிக கூடியுரமுமெறய , 


தே . ஸெளரி தத்தரணீத்ர வாச் தவ்யு கொலிசி . 

ச தியு நாலர்கஸாக மஞ்சிதமு வண்ட , 
நில்முகுந்து ன கர்பிஞ்சி , வேல்மி தீர்சி . 
இட்லு தனுயாத்ர வடம்பு முன்னிதனிதாத 


Iv - 190 


க . தொடி படி 2 , விஷயாதுரு னவி 

விடு மனியெடு கண்டெ , கலதெ 2 வேறே பக ? நேர் 
படர கதா து ல ஒகவெம் 
படி ? தோபன் பலிகி மைத்ரி பாபுட யொப்புன் IV . - 191 


வசு தன் புத்ராதிக துர்வ் 
யச னமு சை தமுனு தண்ட்ரி வாரிஞ்சுடகுன் 
வச பட தட ; மறி ராஜ்யவ் 
யசனமு வாரிம்ப எந்த வாடெவ்வாடு ன் 


IV - 192 


ஆ . நல்லக்ரோல னிச்சி மெல்லனெ சிவ்வங்கி 

நோடி ஜிங்க திவியு நேரு பொதவு 
வேடகாடு : வோலெ விஷயாளி வலனதத் 
த்ருஷ்ண தீரனிச்சி த்ரிப்புடொப்பு 


IV - 193 


293 


“ இவரது பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகள் கடிகாசல நதியில் 
மூன்று வேளையும் குளித்து நியமநிட்டைகளைக் கடைப்பிடித்து 
பகல் பூசைகள் முடித்து , ஒரு குகையில் தனித்துச்சென்று தருப் 
பைப்புல் இருக்கையில் அமர்ந்து , திருமகள் கோள்வன் திருவடி 
களை , மகிழ்ச்சியுடன் புளகமுற்று கண்ணீர் மல்கச் சிந்தித்து வந் 
தித்து மாலையானதும் , பூணூல் ; தாமரைக் கொட்டை மாலை 
களுடன் யோக பட்டம் மார்பில் திகழ அம்மலையில் இருக்கும்சுந் 
தரத் தோளுடையானைச் சிந்தித்துச் சேவித்து, இல்லத்தரசி கீரை 
அடகு பண்ணிவிக்க குலதெய்வத்துக்கு சமர்ப்பித்து , வேள்வியி 
யற்றி சிறப்புற்று தன் வாழ்நாளைக் கழித்தார் . 

IV- 190 


புலனின் பங்களில் ஈடுபட்டிருப்பவனிடம் விரைவுற்று அதனை 
விடுமாறு கூறுவதை விட வேறுபகையுண்டோ ? திறமையுடன் 
இன்சொற்கதைகள் மூலம் பேசி ஒரு விதமாக உணரச் செய்து , 
புலன் வேட்கையைப் போக்க வேண்டும் . 

IV - 191 


உலகில் தந்தை , 

தன் மகனின் தீய நடவடிக்கைகளேயே 
திருத்த இயலாமற் போகும்போது , அரசபோகத்தில் மூழ்கிய 
மன்னனை திருத்துவது என்பது முடிக்கிற காரியமா ? யாரால் 
எப்படி முடியும் ? 

IV - 199 


இரத்தம் குடிக்கவிட்டு , மெல்ல வேங்கையின் வாயிலிருந்து 
மானை ஈர்த்துக் கொள்ளும் சாதுரியம் மிக்க வேட்டைக்கார 
னைப் போல , புலன்கள் மூலம் துய்க்கும் வேட்கைதணியச்செய்து 
பின் திருத்திக் கொள்வதுவே மேலாகும் . 


( மானைக் கவரும் புலி சிறுத்தை முதலியன கழுத்தைக் 
கடித்து இரத்தம் குடிக்கும் போது அதை விரட்ட முடியாது . 
விரட்டினால் மானை இழுத்துக் கொண்டோடும் . அல்லது எதிர் 
வந்து தாக்கும் . ஆதலின் , அது இரத்தம் குடிக்கும் அளவு விட்டு 
பின் விரட்டி மானை எடுத்துக் கொண்டு வரும் வேட்டைக்காரன் 
போல அரசின்பங்களில் மூழ்கிக் கிடப்பவனை சிறிது விட்டுக் 
கொடுத்து பின்னர் திருத்தவேண்டும் என்பது கருத்து ) IV - 193 


294 


வ . காவுன னெட்லயின இதனி னிங்க உபக்ஷேம்பரா , து பாயம்புன 

சொச்சி ஒக்க ரீதின் த்ரிப்பவலயு . உர்வி ஆஹார தோஷம்பு ? 
விஜ்ஞான நாஸனம் புனகு மூலகாரணம் பனி விசாரிஞ்சி 

IV - 194 


க . முல்லு தலகொனனி நவகபு 

பல்லவமுல தோட முக தி பா ம செவுலகுன் 
பல்லேரு பூவுலகு " புவு 
லுல்லசிலு னவர்க ஸாக மொதுகுக கொனுசுன் 


IY - 194 


தே . தெச்சி , ஒக வைஷ்ணவுடு ? கானுகிச்செ , னனுசு 

பா ? னச பு பாடபுல சேத பம்புடயுனு , 
அதடு ? ப்ரியபடி ? வண்டி ஞ்சி ஆரகி ம்ப 
தெச்சு னிச்ச கொன்னாள்ளிட்லு தெச்சுசுண்ட 


IV - 196 


ஸாகா 


போ ஜனா 


வ . ஒக்கநாட தண்டு போ ஜனசமயம்புன சகல 

ச்வாத னம்பு : சேயுசுவச்சி , தத் ஸாகம்பு நஞ்ஜுசுன் 
தலஞ்சுகொனி , ஏததா னேதயகு பாகவது 
னந்தரம்ப மம்முன் கான்பிம்பு டசனிபிலிகி , 
பாத ப்ரக்ஷாளனாசம னானந்தரம்ப கான் பிஞ்சுகொனி , 
நமச்கரிஞ்சி . வச்சின ப்ரயோஜனம் படு குடயு . 
அதண்டி "ட்லனியெ . 

IV - 197 


பாணி 


2 


மீ பெத்தலு கூர்சின நி 
க்ஷேப மொகடி ச ஹ்யஜாத சிந்து ஜலாந்தத் 
த்வீபமுன உண்ட நீ குன் 
சூபங்கா வச்சிதினி வசு மதீ நாதா ! 


IV - 198 


295 


ஆதலின் " அதற்காக இதுவரை இனிமேல் பொருட்படுத் 
தாமல் விடவும் கூடாது . தகுந்த முறையில் உபாயத்தினால் ஒரு 
விதமாகத் திருப்ப வேண்டும் . உலசுமக்கள் உணவுக்குற்றத்தால் 
அறிவு மயங்குவர் . உணவே உணர்வுக்கு மூலகாரணம் " என்று 
கருதி 

IV -- 194 


முள் உருவாகாத இளம் தளிரானதும் , முக்தி எனும் ! 
பெண்ணின் காதுகளில் அணியும் நெருஞ்சிப்பூக்கள் போன்ற . 
பூக்களை உடைய ஆம் ஆன தூதுளைக் கீரையை நிறையக் 
கொண்டு வந்து 

IV - 195 


வைணவன் கொண்டு வந்து தந்தான் என்று கூறி 
சமையல் அந்தணர் மூலம் கொடுத்தனுப்பவும் , அவர் ( யாழுனர் ) 
பிரியமுடன் சமைத்துண்டு மகிழ்ந்தார் . இவ்விதம் (மணக்கால் 
நம்பி ) சில நாட்கள் கொண்டு வந்து தந்தார் . 

--- IV196 


ஒரு நாள் அவர் ( யாமுனர் ) உணவுண்ணும் போது , எல்லாக் 
காய்கறிகளையும் உண்டவாறு அந்த ( தூதுளை ) க் கீரையைச் 
சுவைத்து நினைவு வரவே , " இதைக் கொண்டு வந்து தரும் பாகவ 
தரை உணவுண்டபின் எமக்குக் காண்பியும் என்று கூறி , 
கைகால் கழுவி நீர் குடித்துப் பின் அவரைக்(மணக்கால் நம்பியை 
கண்டு , வணங்கி , வந்த காரியம் என்ன ? என்று கேட்டதும் , 
அவர் இவ்விதம் கூறலானார் . 

IV - 197 


அரசே ! தங்கள் முன்னோர்கள் கூட்டிவைத்த புதையல் 
ஒன்று மேற்குமலை (சஹ்யாத்திரி) யிலிருந்து பிறந்த காவேரி 
யாற்றின் இடையே உள்ள தீவில் ( திருவரங்கம் ) உள்ளதை 
தங்கட்கு காட்ட வவந்தேன் . 

Iy - 198 


298 


1 


நாகேடிகி நிக்ஷேபமு 
நாகு . நிதியு னாகரம்பு நரநாது ல சொ ” ம் 
மேகான வின்னவிஞ்செத 3 . 
ஆகர்ணிம்புமு ததீய மகு ” வித மெல்லன் 


IV - 199 


சீ . ச்படல மணுல் க்ரால ஸாந்தமை ஸ்வேதமை 

அட்டி த்ராசொக்கடி சுட்டியுண்டு 
ரக்ஷோ க்ருஹீத மன்ப்ரத தொல்லிகலத தி 2 

பொலயதந்தே? டாறு நெலலு கானி 
ஏபாடி பலியைன சேபடு ப்ராணி ஹம் 

சா தி பூஜன முல காச பட து ? 
தனவெலுங் கொ கி நிரஞ்ஜன த்ருஷ்டிகினெலக்ஷ்ய 

மையுண்டு னய்யு னிந்தந்த காது 


தே . ரத்ன மொக்கடிபை னனர்கம்பு மெறயு 

கலது பத்மம்பு ஸஸ்கம்பு ) , பலுகு லேடி 
கக்ஷய , மனந்த , மாத்ய மேகாந்தமந்து 
பூப . நீகொக்கனிகெ காக சூபராது 


2 


IV - 200 


வ . அனி வின்னவிஞ்சின சந்தசி -ஞ்சி , சேனாச மேதுண்டை 

அதண்டு : முன்னுகா ஸ்ரீரங்கம்பு ன கரிகி காவேரிசந்த்ர 
புஷ்கரிணுல தீர்தம் பாடி ரங்க நாது னி சே ? விஞ்சி 
சாபிப்ராயம்பு கா 

அதனின் கடாக்ஷிஞ்சின 
டிட்லனியெ 

IV - 201 


அதண் 


மீ பெத்த லு கூர்சின நி 
க்ஷேபம்மிதி கொ ம்மடஞ்சு ஸ்ரீரங்க பதி 
ஸ்ரீபத யுக மமு சூபின 
ஆப்ருத் பதியு ஹட நிரச் தப்ரமுடை 


IV - 202 


297 


" எனக்கு எதற்கு புதையல் ? 

என்று 

கூற வேண்டாம் ! 
நதிகளும் 

கனிவளங்களும் மன்னர்கள் உடமையாதலினால் 
விண்ணபித்துக் கொள்கிறேன் . அதன் விவரத்தைக் கேட்பாயாக . 

IV --- 199 


( நிதிக்கும் கருணாநிதியாகிய திருமாலுக்கும் கிலேடை மூலம் 
கவிஞர் இங்கு விவரிக்கிறார் ) 


படத்தில் மணிகள் ஒளிரும் வெண்ணிறப் பாம்பு சாந்தமுடன் 
சுற்றியிருக்கும் ( ஆதிசேடன் எனும் பாம்பு ) அரக்கர் ( யட்சர் ) 
காத்துக்கிடப்பர் . எனினோ ஆறுமாதத்துக் கொருதடவைதான் 
வருவான் ( விபீடணன் ஆறு மாதத்துக்கொருமுறை திருவரங்கப் 
பெருமானை தரிசிக்க வருவான் என்பர் ) ஏதாவது பலி கொடுக்க 
வேண்டுமே எனினோ உயிர்ப்பலி முதலிய கொலைகளை விரும் 
பாது ( மலரிட்டு வணங்கினும் போதும் ) கண்கட்கு அஞ்சனம் 
( மை ) தீட்டித்தான் காண வேண்டும் என்பதில்லை . தன் சுய 
ஒளியாற் காணப்படும் . ( மாசற்ற ஞானத்தினால் காண முடியும் ) 
அந்நிதி அளவற்றது . அங்கு விலைமதிப்பற்ற இரத்தினம் 
( கௌஸ்துப மணி மார்பில் ) உள்ளது . பதுமநிதி ( உந்தித்தாமரை , 
சங்கநிதி ( கையில் சங்கு ) உள்ளது . சொற்களால் என்ன பயன் ) 
அழிவற்றதும் , எல்வையற்றதும் முதலுடையதுமான அதை 
தனித்து உன் ஒருவனுக்கேயன்றி மன்னா ! பிறருக்குக் காட்டல் 
கூடாது . 

( புதையலை பாம்பு சுற்றியிருக்கும் , அரக்கர் , யட்சர் 
காத்திருப்பர் , பலிகொடுத்தல் வேண்டும் , அஞ்சனம் தீட்டிப் 
பார்க்க வேண்டும் என்ற ஐதீகங்களை ஒட்டி ஈண்டு திருமாலாகிய 
நிதியை சிலேடை மூலம் உருவகித்திருக்கும் நயம் காணப் 
படுகிறது . ) 

IV - 200 


( 4617 


என்று விண்ணப்பிக்கவும் , மகிழ்ந்து , படைகளுடன் அவன் 
( மணக்கால் நம்பி ) முன்னே வழிகாட்ட திருவரங்கம் சென்று 
காவேரி , சந்திரபுட்கரணிகளில் குளித்து திருவரங்கத் தம்மானைச் 
சேவித்து , குறிப்புடன் கடைக்கண்ணால் மணக்கால் நம்பியை 
மன்னன் பார்க்கவும் அவன் இவ்விதம் கூறினான் . IV - 201 


தங்கள் முன்னோர் சேவித்த நிதியிது . கைக்கொள்க என்று 
திருவரங்கத்தானின் திருவடிகளைக் காட்டவும் அம்மன்னனும் 
( யாமுனா ) அதிர்ச்சியுடன் மயக்கம் களைந்தவனாகி IV - 202 


298 


தஸ் 


2 


2 


வ . க்கருக்குன தன பூர்வ 

தலஞ்சி இன்னாள்ளு தன 
ப்ரமாத முனகுன் பரம நிர்வேதன ஒந்தி - நிவெவ்வண்ட ? 
வனுடயு , நேமீ பிதாமஹுண்ட குநாத முனி ப்ரஸிஷ்யுண்ட , 
அய்யோகி வருண்டு பாவி பவஜ்ஐன்மம் பெ றிங்கி 
பா க வத வதம்சம்பவகு நீசேத இவ்விஸிஷ்டாத்வைதம்பு 
சகல பூ தஹிதம்பு கா 2 வெலயங்க லயதி 2 யனிநிஸ்சயிஞ்சி , 
நீகு த்யம் புபதேஸிம்பு மனி , தனஸிஷ்யுட - கு புண்டரீ 
காக்ஷன குபதேஸிஞ்சின , அதண்டு 2 போகா சக்துண்ட 
வைன நின்னுபாயம்பு ன தெலிபி , நீ குபதே ஸிம்பு மனுடயு , 
பனிவிண்டி னனின சாஷ்டாங்கம்பு கா ப்ரணமில்லி , அதனி 
சேதன் பஞ்ச சம்ச் கார சம்ச்சக்ருதுண்டை , அந்த நிலுவக 
துரீயாஸ்ரமம்பு னகு ராக லவாடை , ச் கந்தா வாரம்பு னகு 
மகிடி 

வச்சி , குமாருனந்து ராஜ்ய பாரம்பு பெட்டி : 
பந்து மித்ராமாத்ய சமேதம்ப கு ? பலை 

சதுஷ்டயம்பு னு 
ப்ரக்ருதிவர்க ” ம்புனு அதனி கொப்பகிஞ்சி இட்லனியெ 

IV - 203 


ராஜநீதி 


ஏபட்டுன விசு 2 வக ர 
க்ஷா பருடவு கம்மு ப்ரஜலு சக்கி விபன்னுல் 
கூ ” பெட்டின வினி தீர்புமு 
காபுருஷுல மீத விட கு கார்ய பரம்புல் 


IV - 204 


தே . ராஷ்ட்ர வர்தன மெத கோரு ராஜு மேலு 

ராஷ்ட்ரமுனு கோரு ; தா ன கார்யமெ யனங்க 
ராது , ப் ரம் ஹோத்தரமுலைன ப்ரஜல ஏக 
முகபு கோர்கி தத ந்தராத்மு டொ சக டெ ! 


Iv - 205 


ஆ . ஆஜ்ஞவலயு ந்ருபதி காபீர பில்லாதி ? 

கம்பகோல நூல னாஜஞ செல்லு 
னண்ட , சார்வ பௌ முடைன பூ பதி யாஜ்ந 
கெல்லவாரு தல்லடி ல்ல வலதெ ? 


Iy - 206 


299 


விரைந்து , தனது முன்னைய நிலையை உணர்ந்து இதுகாறும் 
தான் மறைந்திருந்தமைக்காக வருந்தி , " நீ யார் ? " என வினவலும் 
நான் தங்கள் பிதாமகர் ஸ்ரீநாதமுனிகள் சீடராகிய உய்யக் 
கொண்டாரின் சீடன் . அந்த யோகி , எதிர்காலத்தில் தாங்கள் 
அவதரிப்பதுணர்ந்து , பாகவதர்களில் உயர்ந்தவனாகிய உன்னால் 
விசிட்டாத்துவித சித்தாந்தம் எல்லா உயிர்களும் கடைத்தேற 
சீர் பெற்றிலங்குமென நிச்சயித்து , உனக்கு துவயம் ( மந்திரம் ) 
உபதேசிக்குமாறு தனது சீடனாகிய உய்யக்கொண்டாரிடம் கூற 
அவர் , புலனின்பத்தில் ஈடுபட்ட உன்னை உபாயத்தினால் 
உணர்த்துமாறு கூற நானும் வந்து அவ்விதம் செய்தேன் ! என்று 
கூறவும் , அடி மீசை வீழ்ந்து வணங்கி , அவர் ( மணக்கால் நம்பி ) 
மூலம் பஞ்ச சமஸ்காரங்கள் பெற்று , அத்துடன் நில்லாது நாலாம் 
ஆசிரமத்திற்கு ( துறவு ) புகமுனைந்தவனாய் , பாடி வீடு வந்து 
தன் மகனுக்கு அரசினை ஒப்படைத்து உற்றார் உறவு நட்பு 
மந்திரி முதலிய படை பலங்களையும் மக்களையும் ஒப்படைத்து 
மகனிடம் இவ்விதம் கூறலானான் . 

IV - 203 


அரசநீதி 
எந்நேரத்திலும் முனைப்புடன் மக்களைப் 

பாதுகாக்க 
வேண்டும் . துயருற்றவர்கள் முறையிட்டால் கேட்டு நல்ல நீதி 
வழங்க வேண்டும் . 
வண்டும் . கயவர்களிடம் அதிகாரம் தரவேண்டாம் . 

IV -- 204 


நாட்டு மக்கனின் நன்மையை நாடும் மன்னனின் நலத்தை 
நாட்டு மக்களும் விழைவார்கள் . அதனால் என்ன பயன் எனக் 
கருதல் கூடாது . அம்மக்களின் விழைவினை அவர்களில் அந்தனர் 
முதலிய சான்றோர் தம் ஒருமித்த விருப்பத்தை , அந்தரான்மா 
வாகத் திகழும் இறைவன் நிறை வேற்றுவான் . 

IV - 205 


அரசனுக்கு ஆணை செலுத்துவது அவசியமாகும் . இடையர் , 
வேடர் முதலியவர்கள் கூட அம்பு நூல் இவற்றின் குறியீட்டால் 
ஆணை செலுத்துவர் . ( அப்படியிருப்ப ) மன்னர் மன்னராக 
பேரரசின் ஆணைக்கு எல்லோரும் அஞ்சவேண்டாமா ? 

( காட்டில் இடையர் , வேடர் முதலிய பாளையக்காரர்கள் 
தம் எல்லைக்குள் ஆணை செலுத்துவர் . தலைவன் ஒருவனிடம் 
அம்பு , நூல் முதலியன ஆணையின் குறியீடாக தந்தால் அவனை 
மற்றவர்கள் சரண் தந்து தீங்கியற்ற மாட்டார்கள் என்பர் . 
சாதாரண பாளையக்காரர்கட்கே அரசாணை நடக்கும் எனின் 
பேரரசுக்கு ஆணை செலுத்தல் வேண்டுமன்றோ ? ) IV - 206 


க . துர்க மு லாப்தத் விஜவர 

வர்க முனகெ யிம்மு , துர்க ? வத்தத்திதிகத் 
யர்கள தராதிராஜ்ய வி 
னிர்க த சாத்வச த பொடமே நிலுபக கொலதின் IV - 207 


ஆ . மொதல பெனிசி பித பகுரியிம்ப , எவ்வாடு 2 

தனது தொண்டி ஹீனத ஸ தலம்ப 
டலுகு கான ஸீலமரயுசு க்ரமவ்ருத்தி 
பெனிசி வேள வேன பனுலு கொனுமு 


3 


IV - 208 


ஆ . அனபி ஜாது கீகடாலயு . அஸ்ருது 

அலுகுமானி பொங்கு பலுகுவானி , 
ஆததாயி , கடுசு . அன்ய தே ஸ்யு , அதர்மு 
விடு மு விப்ரு நேல வேடி தேனி 


Iv - 209 


க . தக்குமு மிகுல பதி ச்யுத 

பக்கண வர்தி துல , தொல்லிப்ரேஷ்டகு விப்ருண் 
டொ க்கண்ட லுக டெப்ரோசின 
கொக்கெரபை ஒக்க பூட கூடிகி காகன் ? 


IV - 210 


30 


கோட்டைகட்கு 

தன்னவர்களாகிய அந்தணர்கட்கே 
அதிகாரம் 

தருக . அவர்கள் தம் எதிரிகளை முறியடிக்கும் 
அளவான படைகளையே தருக . அளவுக்கதிகமான 

அளவுக்கதிகமான படைகளை 
நிறுத்தல் வேண்டாம் . 

IV - 207 


முதலில் உயரச் செய்து , பின்னர் ( பதவியில் ) குறையச் 
செய்தால் யாரானாலும் 

தனது முன்னைய நிலையினைக் 
கருதாமல் ( மன்னனைச் ) சினப்பர் . 

ஆகையால் 

அவனது 
நன்னடத்தையை அப்போதைக்கப்போது ஆராய்ந்து வரிசைப்படி 
பதவி உயர்வுகள் தந்து , காலமறிந்து செயற்படச் செய்ய 
வேண்டும் . 

IV - 208 


உனது ஆட்சி உன்னிடமே இருக்க விரும்புவாயானால் , 
அந்தணனே யானாலும் , நற்குடிப்பிறவாதவன் , வேடர்கள் 
சேரியில் வாழ்பவன் , கல்வியறிவில்லாதவன் , கொலைக்கஞ்சா 
தவன் , கொடுமனத்தன் , அயல் நாட்டான் , ஒழுக்கமற்றவன் 
ஆகியவர்களை விலக்க வேண்டும் ( தன்னருகே சேரவிடக் கூடாது ) 

IV -- 209 


முன் 


நன்னெறி நீங்கிய , வேடருடன் வசிக்கும் தீயரை விலக்குக ! 
ஒழுக்கம் கெட்ட அந்தணன் தன்னைப் 

பாதுகாத்த 
கொக்கினை ஒருவேளைச் சோற்றுக்காகக் கொல்லவில்லையா ? 


சென்று 


( ஒரு அந்தணன் கௌதமன் எனும் பெயரினன் ஒழுக்கம் 
கெட்டு வேடர்களுடன் கூடி வேட்டுவச்சியை மணந்து கொண்டு , 
வழிப்போக்கருடன் 

யானைக் 

கூட்டத்திலகப்பட்டு 
தப்பித்துக்கொண்டு ஆலமரத்தடியில் சென்றிருந்தான் . 
அங்கே நாடீ சங்கன் என்னும் கொக்கு விருந்தினனுக்கு உணவீந்து , 
பணமும் தந்தது . மறுநாள் பயணம் புறப்பட்ட அந்தணன் 
தூங்கும் கொக்கினைக் கொன்று மாமிசத்தினை எடுத்துக் 
கொண்டு புறப்பட்டான் . நன்றி கொன்ற இவ்வந்தணன் கதை 
மகாபாரதம் சாந்தி பருவத்தில் வருகிறது . வனைப்போலும் 
பிராமணன் உண்டு . ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் தன்னருகே 
வரவிடக்கூடாது ) 

IV - 210 


302 


சதி வி அதர்ம பீதி ந்ருபஸாச்த்ர விதி ஜ்ஞதலன்வயச்சு டெ 
ப்பதி டிகி லோனு ஏப திகி பா ஹ்யமுனை யருஜச் வருபுலை 
மத மறி ராஜு ப்ரார்தன அமாத்யத கைகொனி தீர்சு பாறுவா 
ரொத வின அங்க முல் மிகு ல ஊர்ஜித மௌடகு பூட சாலதே 

Iv - 211 


2 


வ . அட்டி மந்த்ரி வர்கம்பு தொ ரக தேனி 


IV - 212 


ஸா . நீதின் தான தலஞ்சி சேயபனிகானீ காக போனீ , பலவ் 
ராதார்தாட்யேத நெம்மி னுண்ட கொரு ப்ரோவன் 

மந்த்ரி யஞ்சுன் குணா 
தீதுன் கும்மடி காய யந்த யகு முத்தெம்பை மனம் 

பேர்ப , னட் 
லேதானாதனி சேதிலோ ப்ரது குவாடே யௌ சுமீ மீத டன் 

IV - 213 


க . ஒக்கனி விரிவிகினெ தொ ரல் 

பெக்கண்ட் ரே , ஒக்க னொகனி வெம்படி னனுகுல் 
பெக்கண்ட்ரு நிலுவ பனுலகு 
கக்கச மு கு- திம்ப , பெம்பகா காகுண்டு ன் IV - 214 


3 


க . தனமுக் யமு கேவல மே 

பனியுன் காதாச் த கலிகி பலுவுருப்ருபு வுல் 
பனிசேயக , தத்வஸ்யம் 
புனகு அலோபாந்ருஸம்ச்யமுல் ருதமுசெலுல் 


IV - 215 


303 


கற்று மறவழிக்கஞ்சி , அரசியல் அறிவுடையவனாகி , ஐம்பது 
வயதுக்குமேல் , எழுபது வயதுக்குட்பட்டவனாக , அமைந்து , 
நோயற்ற மரபினனாகி , அகந்தையற்றவனாய் , அரசன் வேண்டிய 
தால் அமைச்சர் பதவியை ஏற்று , காரியங்கள் நடத்தும் மந்திரி 
கிடைத்தால் , அரசாங்கம் சிறந்து மிளிரும் . இத்தகையவர் ஒரு 
நாள் இருந்தால் போதாதா ? 

--211 


அத்தகு அமைச்சர்கள் கிடைக்காவிட்டால் 


IV - 212 


அரசன் தானே அரச நீதியுணர்ந்து செயலாற்ற வேண்டும் 
காரியங்கள் நிறைவேறினும் நிறைவேறாவிட்டாலும் சரியே 
படை பலத்தாலும் செல்வவளத்தாலும் நிம்மதியாக இருக்காமல் 
மந்திரி என்று ஒருவனை , பண்பற்றவனை நியமித்துப் பேனனால் 
பூசணிக்காயளவு முத்து என்பது போல மனத்தை வருத்தம் உறச் 
செய்யும் . அதன்பிறகு அவன் கையிற் சிக்கி ( அவன் சொன்னபடி 
ஆடும் ) வாழ்க்கையுடையவனாக நேரும் . 


( முத்து சிறிதாக இருக்கும்போது அணிந்து மகிழலாம் . 
பூசணிக்காயளவாக இருந்தால் அதை அணிந்தாலும் 

தாங்க 
முடியாது . வருத்தம் தரும் . அதுபோன்றே தன்னளவு மீறும் 
அமைச்சினால் துயரே பெருகும் என்பது கருத்து ) IV - 213 


ஒருவனிடமே அதிகமான பாரத்தை விரிவாக்காமல் 
பலரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும் . ஒவ்வொருவரைச் சார்ந்தும் 
பலர் இருப்பதால் காரியம் எளிதில் நிறைவேறும் . அதிகாரத்தைக் 
குறைப்பதால் சிரமங்கள் மிகும் . மிகுவிப்பதால் சிரமங்கள் 
குறையும் . 

Iy - 214 


விடாது . 


பொருளால் (பணத்தால் ) மட்டும் எச்செயலும் நிறைவேறி 

பல குறுநில மன்னர்கள் அக்கறையுடன் செயலாற்ற 
வேண்டும் . அவர்களை நம் வசம் இருக்குமாறு செய்ய பொரு 
ளைத் தாராளமாகத் தரவேண்டும் . 

கொடுமை கூடாது . 
உண்மையும் நட்பும் இருக்க வேண்டும் . 

IV - 215 


304 


பாண்டா கார ஹயாத்யமு 
லுண்டி யு னனு வகு மனுஷ்யு லொத வமி னவியுன் 
மண்ட லி நவய னரிகொதிகி 2 
யுண்டின சிம்ஹாச னம்பு லூர்வின் வினமே ? 


IV - 216 


தே . பாஹூ ஜாங்க ரிஜ முக விடம்பனகு அயின 

கொலிசி மனு விப்ர தர்மம்பு தெலிசி யைன 
பூனி சங்கடமுலு நில்சு கான தறசு 
ப்ராம்ஹணுனி ப்ரபு சேயுட பதிகி ஹிதழு 


IV - 217 


உ . ஆயதிகானிகீகு மமராலயமுக்யமு , லாத டபர்த " த்ருஷ் 
ணாயுதுடை நிஜோர்வி னகு : நஷ்டிகி 

தத்த னமுன் தொரல்சி ரா 
ஜாயதனம்பு சேர்சு ; மறி யட்டித பத்யமு , கான ஒண்டிகா ? 
டேய திகாரி காவலயு , இஞ்சுக தின்னனு வாடெ 2 ரூபறுன் 

IV -- 218 


முனுதனசீம சேசி கொனி , முல்லிடி " . குத்த - ட வெண்டி 

சேனிமெத் 
தகையி வேளு வெல்லகியு த்ரவ்வெடு கர்ஷகுனட்லு , ஸத்ருதோ 
னென சிய யைன துர்க பலமே கொனியைன . நிஜாத்ம 

சிந்தலே 
கநெகட்ட சேசி , லோனமறி கண்டக ஸோதன 

சேயுடொப்பகு ன் IV -219 


305 


மூலதனம் ( கருவூலம் ) குதிரைகள் முதலியன இருந்தும் , 
தகுந்த மனிதர்சள் ( அதிகாரிகள் ) இன்மையால் , அவை இழந்து 
நாட்டையும் இழந்து , பகை வருக்கடங்கி இருக்கும் சிம்மாசனங் 
கள் ( சமஸ்தானங்கள் ) குறித்து நாம் கேள்விப்பட்டதில்லையா ? 

IV - 216 


அரசகுலத்தினர் ( க்ஷத்திரியர் ) வேளான் 

குலத்தினர் 
( சூத்திரர் ) முதலியவர்கள் தம்மை இகழ்வர் என்ற அச்சத் 
தாலும் , தன் போன்ற அந்தணர்களின் தருமத்தை அறிந்தேனும் 
சங்கடங்கள் வரும்போது உறுதியாக நின்று சமாளிப்பர் என்ப 
தால் , அந்தணர்களை அதிகாரிகள் ஆக்குவது மேன்மை பயக்கும் . 
( பிரம்மனின் தலையிலிருந்து 

அந்தணர் , தோளிலிருந்து 
க்ஷத்திரியர் , தொடையிலிருந்து வைசியர் , பாதங்களிலிருந்து 
சூத்திரர் ( தொண்டர் ) பிறந்தனர் என்று வேதம் கூறும் ) IV - 217 


வருமான அதிகாரிக்கு , கோயில் , முதலியவற்றின் நிருவாக 
அதிகாரம் தரக்கூடாது . அவன் தன் வருமான இழப்புக்கீடாக 
கோயில் சொத்து முதலியவற்றைக் கவர்ந்து அரசனுக்கும் 
அனுப்பிவைப்பான் . அவ்விதம் செய்தாய் தீங்காகும் . ஆதலின் 
தனியதிகாரியே கோயிலுக்கிருத்தல் 

வேண்டும் . 

கோயில் 
சொத்தை அனுபவிப்பவன் தானே நாசம் அடைவான் . IV -- 218 


முதவில் தனது நிலத்தின் எல்லையை வரையறுத்து வேலி 
யிட்டு , புலம் மென்மையுற கடப்பாரையால் வேர் , தூர்களை 
அப்புறப்படுத்தி உழுது பண்படுத்தும் உழவன் போல , மன்னன் 
பகைவருடன் நட்புடனோ , தன் படை வலிமையாலோ தனது 
நாட்டின் எல்லையைப் பத்திரப்படுத்தி , கவலையின்றி பிறகு தன் 
நாட்டினுள் உள்ள எதிர்ப்புகளை அடக்கி , ஆட்சியை நிலை 
நாட்டுவதே சிறப்பாகும் , 

IV - 219 


ஆ . - 20 


* o 


க . மொதலனெ யொருதல கானின் 

செதரங்கா னாட 2 காத்மசிந்திம்பு ; பதிம் 
பதிக2 ம்ருஷயேனி மறிவிடு 
முதச் துகா காக யுண்ட னொக்க மதமுனன் 


IV - 220 


க . தரணி னசா த் ய நகா டவு 

லிரவுக பூஃபீட - சேயு னெறுகுல பொருகூன் 
ளெரவகு னச் தி தி ஹூருல 
கெரவுக னிச்சுனதி , மித மு னெட்லயின னுருன் 


IV - 221 


வ . விஸேஷிஞ்சியு அப்பார்வதீய பலம்பு : லோனன் கூட கயுன்ன 

ராஜுனகு ப்ரஜா பாத தறுக தெட்லேனி- பெதரு வாபி 
வாரலன் சேகூர்சு கொனவலயு ; அவிஸ்வாசம்பு னு 
விஸ்வாசம்பு னு . அலுகயு னெலமியு . அதிவைரம்புனு 
அத்யானுகூல்யம்பு னு . அல்புலகு ட அல்பம்பு " னனயகு ; 
எட்லண்டேனி 

IV - 222 


ஸா . வில்லுன் தானுனு பில்லுடொ க்க டருகன் விந்தி 2 ண்ட 

து க் தா ன்னமுன் 
பில்லுண்டன்யுடு வெட்ட , நாரயுடு கன் வீக்ஷிஞ்சி 

தொப்பஞ்சு வா 
டெல்லன்வம்முக சேசி ? தன்னனுப ரானெந்தே தெகன் 


சூட 3 காக 


உல்லம்பை , சனனம்பு , நாரசெடு நா . ஊஹிஞ்சிபோ 

னம்படே IV - 223 


307 


புறங்கூறுபவனை முதலிலேயே கடிந்து பேசிவிடக் கூடாது . 
அவன் கூற்றை மனதில் ஆழ்ந்து சிந்தித்துப் பார்க்கவேண்டும் . 
முற்றிலும் பொய் என்று தெரிந்தாலும் பின் அவனை விரட்டி 
விடாமல் தனிமைப் படுத்தி , அவன் கூற்றுக்களை மட்டும் 
புறக்கணிக்கவும் . 

( பிறர் மறைவான செய்திகளை அறிய அத்தகையோரும் 
அரசனுக்குத் தேவை ஆகையால் , அவனை விரட்டி விடக்கூடாது . 
அவன் கூற்றை முற்றிலும் , ஏற்கவோ , நம்பிவிடவோ கூடாது 
என்பது கருத்து ) 

IV - 220 


புகுதற்கரிய மலை , காடுகளைச் 

சேர்ந்த 

இடங்களில் 
வசிக்கும் , தொல்லை தருபவர்களான வேடர் , புளிஞர்களின் 
ஊர்களைச் சேர்ந்த இடங்களைச் சரண் புகுந்த அன்னியர் 
களுக்குத் தாற்காலிகமாகத் தரவும் . அவர்கள் கலந்திருந்தாலும் 
போரிட்டாலும் இரண்டு மே நமக்கு நல்லது தான் . IV - 222 


முக்கியமாக மலைப்பகுதியுள்ளவர்கள் . தன்னோடிணையாத 
அரசனுக்கு மக்களால் தொல்லைகள் மிகும் . எப்படியும் 
பயத்தைப் போக்கி அவர்களை கைவசப்படுத்திக் கொள்ள 
வேண்டும் . நம்பிக்கையில்லாமை , நம்பிக்கை , சினம் , நட்பு ; 
மிகுபகை , மிகுந்த உறவு முதலியன அவர்கள் சிறுமதியாளர் 
ஆதலின் சிறிய காரணங்களிலேயே அமையும் . 

( சிறிய விஷயங்களினாலேயே சினப்பர் . அதே போல் 
சிறியவற்றினாலே மிகுந்த அன்பு பாராட்டுவர் என்பது கருத்து ) 
எப்படி என்றால் 

IV - 222 


வேடன் வில்லுடன் மற்றொரு வேடன் இல்லம் 
சென்றான் . ( வந்தவனுக்கு ) பாலன்னத்துடன் விருந்தளித்தான் 
( அடுப்பில் ) பனை நார் வெந்து கொண்டிருக்கக் கண்டால் 
மாமிசம் என்று 

கருதினான் . ( விருந்தோம்பலை ) மறந்து 
( அவனை தனக்கு மாமிசம் படைக்கவில்லை என்று சிநந்து 
அவனைக் கொல்லக் கருதினான் ) வழியனுப்ப வந்தவனைக் 
கொல்லக் கருதும் போது ( விருந்தளித்த ) அவன் விடைதருக ! 
( என் வீட்டில் வேகும் ) பனை நார் முறுகிக் கெட்டு விடும் ! 
விரைந்தேக வேண்டும் , எனவும் ( மாமிகமல்ல என்று உணர்ந்து 
தெளிந்தவனாக ( கொல்லாது ) செல்ல விடுத்தான் ( முன்னைய 
கருத்துக்கு உதாரணம் ) 

V ---- 223 


308 


ஆபால கூடனே நிஜ 
மேபாடியு தப்ப ராடி ரே ; நெரசுன கொந் 
தேபாடி கன்ன நலுகுது 
ரீபனி யெந்தனக வெட- கு டெத ஆடவிகுல் 


IV - 224 


தே . ஆடவிக வஸ்ய கலன சத்யமுன , வைரி , 

மனுஜபதி மைத்ரி தூத சம்மான முனனு . 
கூர்மி த றி ப்ருதி கால்வுரகுனு , சபாரி 
தோஷிகபு சே வ எலமி ரௌதுலகு கலுகு 


Iv - 225 


க . மேலகு 2 கோட்டகமுனு ஸுண் 

டா லம்பு னு ஆப்த சுபாடுனகெ யிம்மு ; தறின் 
மேலகு 2 மெலபுன மந்து ர 
பாலிம்புமு ; தொ ரல பாலு பறுபகு மெபுடுன் 


IV - 226 


தே . கார்ய மொக்கடு கனின மாத்சர்யமுனா 

கண்டு ? காத னி கண்டி2 ஞ்சு ; கன்னெறிங்கி 
இருவரனு காத னக கொல்வு விரிசி , மீத 3 
அல்ல வாடென்னின தி சேயனகு ஸுபாம்பு 


IV - 227 


க . பக வெலி கொனி , லோதச் யுல 

சிகிரிம்பக சேசி ந்ருபதி சிக்குவட பனுல் 
தெகி 2 சேயக , தாரே திக் 
குக ? அட கு ரஸங்க அல்லுகொனி துச்சசிவுல் 


IV - 228 


309 


காட்டாள்கள் , பால் சோற்றுக்கே , படைத்தவர்களிடம் 
நன்றியுடன் சத்தியம் தவறாமல் நடந்து கொள்வர் . அது 
போன்ற ஒரு சிறிய தவறு கண்டாலும் அதைப் பெரிது படுத்தி 
சினந்து விடுவார்கள் . 

( மிகச் சிறு காரணங்களிலும் அன்பும் பகையும் கொள் 
வார்கள் என்பது கருத்து ) 

IV - 224 


வாய்மை தவறாமை காட்டாள்களை வசமாக்க உதவும் . 
பகையரசரின் தூதர்களைக் கௌரவிப்பதனால் அவர்தம் நட்பு 
உருவாகும் . 

சரியான 

சமயத்தில் சம்பளம் கொடுப்பதால் 
காலாட்படை வசமாகும் . குதிரை வீரர்களை பரிசுகள் தருவதால் 
பற்றுடன் இருப்பர் . 

Iv - 225 


மேலான குதிரை , யானைகளை உனக்கு வேண்டியவர் 
களிடமே தருக . குதிரை 

லாயம் 

முதலியன விழிப்போடு 
பாதுகாக்கவும் . அதிகாரிகள் வசம் அப்பொறுப்பினை ஒப்படைக்க 
வேண்டாம் . 

IV - 226 


ஒரு காரியத்தை ஒருவன் சொன்னால் அவன் மீது பொறா 
மையினால் மற்றொருவன் அதனை மறுத்துரைப்பான் . இருவர் 
கூற்றையும் கண்டிக்காமல் ஏற்றுக் கொண்டு , பின் , 
முடிந்ததும் , முதலில் சொன்னவன் கூற்று சரியானதாயின் 
அதன்படி செய்தால் நலமாகும் . 

IV - 227 


அவை 


தீய அமைச்சர்கள் , வெளிப்பகைவர்களைத் தூண்டியும் , 
உட்பகையாகிய திருடர் . கொள்ளையடிப்பவர்களை அடக்காமல் 
வளரவிட்டும் , அரசனைச் சிக்க வைத்து தம்மை விட்டால் வேறு 
கதியில்லை எனுமாறு ஆட்டிப்படைக்க முயல்வார்கள் . IV - 228 


310 


க . இப்பிந்து ராத்ம வஸுலகு 

தப்பிந்துரு பருல , கார்சி தப்பிந்துரு ரா 
ஜிப்பகி தி ? வாடெ யனிவே 
செப்பின பெரவாரு நம்மி சேரகயுண்டன் 


IV -- 229 


ஆ . வாடி பொத லு ஜட ர வைஸ்வரநருடு கப 

ப்ரமுக ! தோ ஷயுக்தி பலிமி செடி ” ன 
வெலி மஹொஷதம்பு பலமிச்சுக தி , ப்ரதி 
சேய , வாரிமத மு செறுசு சுண்டு ? 


IV - 230 


வ . வாரிமிகிலி ப்ரதி சேயனெட் லண்டேனி 


IV - 231 


க . 


பண்டாரமுதோ ஹயமத 
ஸுண்டால கட்டாளி தனது சொம்மை பாகா 
னுண்டின, னாதட வாயதெ 
பண்டி துடுனு பிருது னைன பதிகினி பயேலை 


IV - 232 


க . 


கடும்புன ஒக்கடி தறிகின 
செட- சூசுடெ காக பதிகி செலியுண் கலடே ? 
ஒடி 2 தண்ட விடு வ செல்லுனே ? 
நட பவலயு நேர்சினட்லு நம்மகயெ க்ருபன் 


IV --233 


| 


311 


தனக்கு வேண்டியவர்கட்குத் தருவார்கள் , பிறருக்கு உதவ 
மாட்டார்கள் . அரசன் வாக்கை நிறைவேற்றாமல் தவறும்படி 
செய்வர் . ( அதற்குக் காரணம் ) " அரசன் தான் என நம்பும்படி 
செய்வர் . பிறரை அரசனிடம் அணுக முடியாதபடி செய்வர் . 

IV - 229 


கூர்மையுடைய ஜடராக்கினி ( வயிற்றில் சீரணிக்க உதவும் 
வெம்மையுடைய தீ ) கபம் , பித்தம் , வாயு முதலிய குற்றங்களால் 
வலிமை கெட்டு மந்தமுற்றால் புறமான பெரு மருந்துகளால் 
மீண்டும் வலிமை ( ஆரோக்கியம் ) பெறுவது போல , தீய 
அமைச்சர்களை 

அடக்க 

புதியவனை நியமித்தால் 
அவர்கள் செருக்கினை அடக்குவான் . 

IV - 230 


அவன் 


அந்த தீயவர்களை அடக்குவது எப்படி எனின் . 


IV - 231 


நிதி ( கருவூலம் ) - யானை குதிரைப் படைகள் , தனது சுவா 
தீனத்தில் இருந்தால் , அறிவாளியும் வீரமும் உடைய மன்னனுக்கு 
தீயவர்களால் ஆகும் தொந்தரவுகள் தானாக நீங்கிவிடும் . 


( நிதி , பாதுகாப்பு இரண்டும் அரசன் வசம் இருக்கவேண்டும் . 
கல்வி , சுகாதாரம் போன்ற பிற துறைகள் பிற அமைச்சரிடம் 
இருக்கலாம் என்பது கருத்து ) 

IV - 232 


வயிற்றுக்கு ( உண்டிக்கு ) 

ஒரு கவளம் குறைந்தாலும் 
( அரசனைக் ) கெடுக்கப் பார்ப்பார்களே அன்றி அரசனுக்கு 
(உண்மையான ) நண்பனும் இருக்கிறானா ? (இல்லை) , ஆதலின் , 
தரமாட்டேன் என்று கூறி , விட்டு விடவும் முடியாது . திறமை 
யுடன் அவர்கள் ( ஏதாவது தந்து திருப்திப் படுத்தியவாறும் ) 
நம்பாமலும் நடத்த வேண்டும் . 

IV - 233 


312 


ஒகடிகி ரோயகுண்ட கனுமுன்னவியுன் த்ருபது ண்டு 

மாரணேஷ் 
டிகி பசி 2 சூபி வேட முனிசிம்ஹ டொ கண்டு ? 

தமன்னவேல்சுபண் 
டொ கட பவித்ர பூமி கனியொல்லகயே சன 

தாக் ரஹிஞ்செ ரோ 
யகனியெ ,தான அட்லெறுக னௌ சனு சர்வமுகான 

ஸக்யமே IV - 234 


வீடெட ருன கீடென்னின 
வாடனி, ஜயமைன , ஹிம்ச வத லி கொனுமுஸ்ரீ 
போடி . மஹி யேமி கொர பல் 
வாடி ? செடின , அட்டித யகு வைரியு நம்முன் 


IV --- 235 


313 


ஒரு செயலில் வெறுப்படையாமல் ஈடுபடுவதைக் கண்டு , 
பிற செயலிலும் ஈடுபடுவான் என்பதை அறிந்து கொள்க ; 
துருபதன் துரோணனைக் கொல்வதற்காக ஒரு யாகம் செய்யு 
மாறும் இலட்சம் பசுக்கள் காணிக்கை தருவதாகவும் கூறவும் , 
அதற்கு முனிவன் ( உபயாஜன் ) தான் செய்ய விரும்பவில்லை 
என்றும் எனது அண்ணன் ( யாஜன் ) செய்வான் ! ஒரு பழம் புனித 
மற்ற இடத்தில் கிடந்ததைக் கண்டு நான் வேண்டாது செல்ல 
அவன் அதனை எடுத்துண்டான் ! வெறுப்புறவில்லை ! ஆதலில் 
அவன் செய்வான் என்பதை உணர முடியும் என்றும் கூறினான் . 
இது போல் ஒருவனின் செயல் (நடத்தை ) மூலம் அவனது 
இயல்பை 

உணர்ந்து கொள்ள வேண்டுமேயன்றி எல்லா 
நிகழ்ச்சிகளையும் கண்டு தெளிய முடியுமோ ? 


யாசிப் 


கௌரவ 


( துரோணன் துருபதனின் ஒரு சாலை மாணாக்கன் என்ப 
தாலும் தான் கற்கும் காலை பின்னாளில் தான் அரசனானதும் 
பாதியரசு தருவதாக துருபதன் கூறியதாலும் தான் வறுமையுற்ற 
போது குழந்தைக்காக பால் வேண்டி சில பசுக்களை 
பதற்காக துருபதனிடம் சென்றான் , துருபதன் அடையாளம் 
தெரியாதவனாக பொய்யாக நடந்தான் . அதனால் சினமுற்ற 
துரோணன் பின்னாளில் அத்தினாபுரம் 

வந்து 
பாண்டவர்கட்கு ஆசிரியனாக அமைந்தான் . அருச்சுணனைப் 
பயிற்றுவித்து 
துருபதனை தன் 

தேர்க்காலில் இழுத்துவரச் 
செய்தான் , இந்த அவமானம் தாங்காத துருபதன் யாகம் 
செய்து துரோணனைக் கொல்லும் மகனைப் பெற விரும்பினான் . 
அருச்சுணனை மணக்கும் மகளைப் பெற விரும்பினான் . அந்த 
யாகம் செய்ய உபயாஜன் எனும் முனிவனை வேண்ட அவன் 
மறுத்து 

அண்ணன் யாஜன் அக்காரியம் செய்வான் 
என்றும் 

புனிதமற்ற இடத்தில் உள்ள பழத்தைத் தான் 
வெறுத்தும் அவன் அதை நயந்து எடுத்ததால் இதை உணர்வ 
தாகவும் கூறினான் . இக்கதை மகாபாரதம் ஆதிபருவத்தில் 
வருகிறது . 


தன் 


சாதாரணமான பழம் எடுத்த நிகழ்ச்சி மூலம் இந்த 
சகோதரர்களின் இயல்பு புலப்படுவது போல ஒரு மனிதனின் 
நடத்தையை சாதாரண நிகழ்ச்சி மூலமே முன்னறிந்து அவர்களை 
கணிக்க வேண்டும் என்பது கருத்து ) 

IV - 234 


இவன் இக்கட்டான சூழ்நிலையில் கேடு நினைத்தவன் 
என்று இருந்தாலும் நீ அந்த இடரிலிருந்து நீங்கி வெற்றி பெற்ற 
பின் 

அவனைத் துன்புறுத்த வேண்டாம் . அவன் செல்வத்தை 
மட்டும் கவர்ந்து கொள்க ! பாம்பின் கோரைப் பற்களைப் 
பிடுங்கி விட்டால் அது என்ன செய்ய இயலும் ? அதுபோல அவன் 
செருக்கடங்கிக் கிடப்பான் . தனனைக் கொல்லாது விட்டதற்காக 
நன்றியுடன் நட்பும் பூணமுயல்வான் . 

Iv - 235 


314 


தே . தே ஸவைஸால்ய மர்த சித்தி கினிமூல 

மில யொகிந்தயைன . குண்ட கால்வலு ரசிஞ்சி 
நயமு பேத கு னரி கோருனனு ஒ சங்கி 
ப்ரபல சேசி ன அர்த தர்மமுலு பெருகு 


2 


IV - 236 


தே . ப்ரஜ னவசி சன்ன பிலுவ கப்பசு ” ல கொலுசு 

நம்மி , இண்ட் - லிந்த னம்பு லு காயெ , னனொடி 2 
கலனினக்கைன அதிகாரிகல ந்ருபதிகி 
ஏடு தீ வுலு கொன்ன சம்ருத்தி லேது . 


IV - 237 


உரவௌசாகம்பு போகம்பு பயமு ஒகபாலுக்குர 

சேனாவனார்தம் 
பிஉருவால் நிண்டாரு பண்டாரிலு சொர ஒகபாலிட்லுகா 

நாய மொப்பன் 
சரத் ருஷ்டின் வைரிபக்ஷே க்ஷணமு ச சிவ முகய 

ச்வபக்ஷேக்ஷணம்புன் 
தரணீ நாது ண்டொனர்பன்தகு தக து மைந்தச்கராளி 

நிஜோர்வின் IV - 238 


லாலனனாரஸுல கமி 
னேலி , தெலிசி ம்ருச்சு , னாஜ்ஞயிட - கதடு ? செறம் 
போ , லாதினிட , னயஸ மெம் 
தே லேவதெ " ஸுலப்ருது வனிஞ்ந்யாயமுன் 


IV - 239 


T 4677 


315 


நாட்டின் விரிவே பொருட்பேற்றுக்கு மூலமாகும் . நிலம் 
கொஞ்சமாக இருந்தாலும் , குளம் , கால்வாய்கள் உருவாக்கி ,, 
ஏழைகளிடம் வரி , பணமேல் , தானியமோ நியாயப்படி சிரமப் 
படுத்தாமல் வசூலித்து அவர்களை வளம் உறும்படி செய்தால் 
அரசுக்கு அறமும் பொருளும் வளரும் 

IV - 236 
மக்கள் , வறுமையால் வாடி ( உழவை விடுத்து ) அயலிடங் 
கட்குச் சென்றால் , அவர்களை , மீண்டும் அழைத்து வந்து குடி 
யேற்றி வைக்காமல் , அந்த மக்களின் பசுக்களையும் தானியங் 
களையும் விற்று , வீடுகள் விறகுக் காகும் என்று எண்ணும் 
போர்க்களத்து நரி போன்ற அதிகாரிகளை உடைய அரசன் , ஏழு 
தீவுகளையாண்டாலும் செல்வவளம் உற மாட்டான் . IV - 237 

அரசன் , தனது வருமானத்தில் மிகுந்த கொடைக்கும் தன் 
அனுபவத்திற்கும் ஆகிய இரண்டுக்கும் ஒரு பங்கும் ; படைபலம் 
பெருக்கி அதனைக் காப்பாற்ற இருபங்கும் , 

கருவூலத்தில் 
சேமிக்க ஒரு பங்கும் ஆக (நாற்பங்காக்கி ) வைத்துக் கொள்ள 
வேண்டும் . ஒற்றர்கள் மூலமாக பகைவரின் நட்பினரைக் கண் 
காணிப்பதோடு தன் அங்கங்களான அமைச்சு , முதலியவர்களின் 
இரகசிய நடவடிக்கைகளையும் கண்காணித்து வரவேண்டும் . 
தன் நாட்டில் உள்ள திருடர்கள் முதலிய தீயரைத் தண்டிக்க 
வேண்டும் 

IV - 238 
பரிசில்களை ஈந்து காவலர்களைப் பேணி , அவர்கள் மூலம் 
திருடர்களைத் தெரிந்து உடனே தண்டித்து விட வேண்டும் .. 
தாமதப்படுத்தினால் அவன் தப்பித்துக் கொண்டு ஓடிவிட்டால் 
அவனுக்குப் பதில் 

பதில் ஒருவனைப் பிடித்து வைத்திருப்பார்கள் . 
அவனை அரசன் அறியாது தண்டித்து இகழ் அடைய நேரும் . 
கழுவேற்றிய பெரிய செட்டி நியாயம் தான் நடக்கும் . 

( கழுவிலேற்றிய பெரிய செட்டி. நியாயம் ஆனது . ஒரு மூட 
அரசனிடம் ஒருவன் தான் கட்டிய மண்வீடு மழையில் கரைந்து 
சுவர் இடிந்து விட்டதால் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டதென்றும் 
அவரைத் தண்டிக்கவேண்டும் என்றும் முறையிட்டான் . மன்னன் 
காரணம் யார் என விசாரித்தான் . மழைக்குக் காரணம் மேகம் , 
மேகத்துக்கு காரணம் குயவன் இட்ட புகை , புகைக்குக் காரணம் 
குயவன், குயவன் சூளை வைக்கக் காரணம் யார் என விசாரித் 
தான் . மழைக்குக் காரணம் மேகம் , மேகத்துக்குக் காரணம் 
குயவன் இட்ட வுகை , புகைக்கு காரணம் குயவன் , குயவன் 
சூளை வைக்கக் காரணம் திருமண விழாச் சட்டிகள் செய்ததால் 
திருமண மாப்பிள்ளை , என்று கடைசியில் மாப்பிள்ளை தலையில் 
வீழ்ந்தது . அவனைக் கழுவில் ஏற்றுமாறு அரசன் கூறினான் . 
அவனைக் கழுவில் ஏற்றச் சென்ற போது அவன் நான் ஒல்லியாக 
இருக்கிறேன் . கழுமரம் பருத்துள்ளதால் அதற்கேற்ற ஆளை 
ஏற்றுங்கள் என்றான் . அரசனும் ஏற்று அங்கே வேடிக்கை 
பார்க்க வந்த பருத்த உடலையுடைய செட்டி ஒருவனை கழுவி 
லேற்றினான் என்று கதை . இதை சூலப்ருது வணிக நியாயம் 
என வடமொழி நியாயம் ( பழமொழி ) கூறும் . இக்கதையை 
செய்யுளில் பயன்படுத்துகிறார் கவிஞர் . தொல்காப்பிய உரை 
யில் இதுபோல வேறொரு கதை வருவது ஒப்பிட்டுணரத்தக்கது ) 

IV - 239 


316 


ச . எறுக னகுன் ச்வஸக்தி அவனீஸுடு நாலுகு பாள்ள மூடு பா 
ள்ளெருகக மோசினட்டி பனிகிஷ்ட சு ஹ்ருத்ததி தெல்ப 

னொக்கபா 
லெறுக னகுன் நயாட் யமதி , இட்லு நிராக்ரேஹுடைன 

சேயுனெ 
த்தறி விபது க்ரே தண்ட பரதந்த்ருடு 2 காக சிரம்பு 

ராஜ்யமுன் IV - 240 


2 


தே . கன்னொகடி நித்ரவோ பெறகண்ட ஜாக ? 

ரம்பு * காவிஞ்சு பூ ருஹாக் " ரம்பு மீதி 
யச்ச பால்லம்பு கதி போக மனுப விஞ்சு 
னெடனு பஹிரந்தரருலபை த்ருஷ்டிவலயு 


IV - 241 


அக்ஷர பக்ஷபாதமுன அர்த மு ஊள்ளனொசங்க 2 உப்பு னன் 
பிக்ஷ ஜடாத ராதி குலு பின்ன நிஜவ்ரது லௌது ரைன து ர் 
பிக்ஷருஜா ஸிஸச்யுதுலு பெக்ககு பக்தியசாலு . கானதத் 
ப்ரக்ஷ பி தத்வ மேயக மு தார்பது ஸங்கதலங்கு 

மிய்யெடகன் IV - 242 


2 


முனுகவாரத்ரய விஜ்ஞா 
பனகோர்வுமு வத்ய கோடிபட்டுன செதரன் 
தன கப்புடெ 2 கீட ,குனனு 
ஜன முன் பட்டுடகு முனுமே ஸச்த்ரம சாலுன் 


IV - 243 


317 


அரசன் , அரசியல் குறித்துத் தெரிய வேண்டியவற்றிங் நாலில் 
மூன்று பங்குதானே சுயமாகக் கற்றுத் தெளிந்திருக்க வேண்டும் . 
தனக்குத் தெரியாத ஒரு பங்கு மட்டுமே நண்பர்கள் , பெரியோர் 
கள் அறிவுறுத்தத் தெரிந்து கொள்ள வேண்டும் . இவ்விதம் 
இருந்து , தற்செருக்கின்றி , இருந்தால் இடையூறுகள் யாதுமின்றி 
நெடுநாள் ஆட்சி புரிவான் . 

IV - 240 


ஒரு கண்ணால் தூங்கி , மற்றொரு கண்ணால் விழிப்புடன் 
இருக்கும் மரத்தின் உச்சியில் உள்ள கரடியைப் போல , இன்பம் 
துய்க்கும் போதுகூட வெளிப்பகை , உட்பகைகளின் மேல் ஒரு 
கண் வைத்திருக்க வேண்டும் ( விழிப்புடனிருக்க வேண்டும் ) 

IV - 241 


கல்வியின் பால் மதிப்பால் கண்ணோட்டமுடன் பொருளும் 
ஊர்களும் தரின் செருக்கடைந்து துறவிகளும் , ஆண்டிகள் 
முதலானோர் தம் விர தங்களைக் கைவிட்டு போகங்களில் 
மூழ்குவர் . அதனால் , பஞ்சமும் , நோயும் , கருக்கலைப்புகளும் 
( குழந்தைச் சாவுகளும் ) மிகும் . அவர்களை பக்தி செய்தாற் 
போதும் அதனால் அவர்கள் சினப்பினும் எத்தகைய பாவமும் 
நேராது . இது குறித்து ஐயமோ , பாவமோ வேண்டாம் . 

IV - 242 


முதலில் மூன்று தவணைகள் கொலைக்குரியாரை மன்னித்து 
முறைகேட்டு நீதி வழங்க வாய்ப்பளிக்கவும் . தப்பித்துக்கொண்டு 
போனால் அபாயம் எனக் கருதும் கொடியவனை பிடிக்கும் 
முன்பே ஒறுப்பதே போதும் . 

IV - 243 


318 


க . 


ஸூராலாபமுலகு அதி 
ஸுருடு தானய்யு ந்ருபதி சோ கோர்வதகுன் 
வாருப்பு து ரந்துன, நிஜ 
ஸுரத தொ ரலந்து கனுடசூ கார்யமிலன் 


IV - 244 


ரேவுல்மாவு மதங்க ஜம்பு னு மணிஸ்ரீ கண்ட முக்தாதி யுன் 
ரா , வாணிஜ்யமு பெஞ்சி ஏலக னகன் வர்ஷம்பு 

டெவ்வன்ருஜன் 
ஹாவள்ளன் திதி னன்ய பூப்ரஜல ராஜாயாயிஜா த்யௌசிதின் 
ப்ரோவங்கா தகு தோட தொட்டி கனுலாப்துல் சூட 

பம்பன்தகுன் IV - 245 


--- 


ஆ . ஹதனு வச்சுதாக அபராதி பை ரோவி 

மாகி செறுப வலயுஹதனு வேசி , 
லக்ஷ்யசித்தி தாக லாவுன ஸரமாகி 2 
காட விடு : சு சம்பகாடு வோலெ 


V = 246 


ஸா . போவன் போலுலகு ப்ரயாணத தினம்புல் கொன்னி , 

ஒண்டொண்டநோ 
காவைரி க்ஷிதி , கம்பு ” வில் வறத ராகா நில்சு ஜாலுன் ப லென் 
த்ரோவன் சைன்யமு கூட ; வைரி பலசா ந் த்ருடை ன 

பூஜாது லுன் 
போவன் போலு சரோக்தி சேதனச தே போ காவரிம்பன் 

தகுன் 

VI - 247 


319 


அரசன் , தான் பெருவீரனாயினும் கூட தன் கீழுள்ள வீரர் 
களின் தற்புகழ்ச்சிகளை வெறுக்காமல் விரும்பிக் கேட்க 
வேண்டும் . கேட்டால் அவர்கள் உற்சாகம் அடைவார்கள் . 
இல்லாவிட்டால் உற்சாகம்குன்றுவர் ) தனது வீரத்தை வீரர்கள் 
மூலமே கண்டு செயலாற்ற வேண்டும் . 


( ஈண்டு வீரர்கள் என்பது தன் கீழ் உள்ள அதிகாரிகள் , 
தளபதிகள் , சிற்றரசர்களைக் குறித்து வந்துவள சொல் ஆகும் . ) 

IV - 244 


--- 


அரசன் , பிற நாட்டிலிருந்து வரும் யானை , குதிரை , மணிகள் 
அகில் ( சந்தனம் ) முத்து முதலியவற்றை இறக்கிமதி செய்து , 
துறைமுகங்களை வளர்ச்சியுறச் செய்து வாணிபத்தை வளர்க்க 
வேண்டும் , பிற நாட்டிலிருந்து மழையின்மை , நோய் , இடையூறு 
களால் வரும் மக்களை அவரவர் தகுதிக்கேற்ப ஏற்றுப் பேணுதல் 
வேண்டும் . பூங்கா , பசுமந்தைகள் , கனிச்சுரங்கங்கள் முதலிய 
வற்றை தன்னவர்கள் மேற்பார்வையிடுமாறு பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . 

17-245 


சரியான சமயம் வாய்க்கும் வரை , குற்றவாளியின் மேல் 
சினத்தை அடக்கி வைத்திருந்து சமயம் வந்ததுமே , குறி வாய்த்த 
தும் தன் வலிமையைப் பிரயோகித்து அம்பினை எய்யும் 
வில்லாளியைப் போல , அவனைத் தண்டிக்க வேண்டும் . IV - 246 


தீய பகைவர் நாட்டின் மேல் சிறு பயணம் புறப்பட்டு சில 
நாட்கள் இருந்து , வெள்ளம் வரவும் கிடங்குத் தண்ணீர்கூடி 
அலைத்துச் செல்வது போல . மேலும் படைகள் வந்து சேர்ந்ததும் 
மீண்டும் பயணம் புறப்பட வேண்டும் . பகையரசன் வலிவுடையவ 
ரானால் அவன் செய்யும் விருந்தோம்பலுக்கு மகிழ்ந்து தன் வழிச் 
செல்ல வேண்டும் . ஒற்றர்கள் மூலம் வலிவற்றவன் என்பது 
தெரிந்தால் அந்நாட்டை முற்றுகையிட வேண்டும் . IV - 247 


320 


. 


த்ரவிணமு நொவ்வ , கொண்ட , னொற 

த்ராபலதோனிடு சுண்ட , பூமிகொந் 
தவலிகி விச்சுசுண்ட ப்ரத மாப்தத சூடக ஸங்கனுண்ட . லோ 
பொவயு ந்ருபாளிகை அபயமுன் மணிபூஷலு குப்திபம்பி , பூ 
தவுடரியந்திட்ட ந்தகு பிதம் , தயனம் திவி மான்புகோ 

IV - 248 


தகு " ன் 


அஹிதுடு வேடி ” ன , ஏலெடு ? 
மஹி ச க 2 மேனிச்சி , தெக னி மைத்ரி கொனி , விபுன் 
ட ஹிப யமு மான்பிகோ தகு 
அஹிபயமு மஹிபா யமு கண்டெ அதிகமு காதே- IV - 249 


பலுகுலு வேயு னேமிடிகி ? பார்திவுடாத்ம பு ஜாப் ருத க்ஷமா 
தலமுன குட்டுகீடு ப ஹுதா யரயிஞ்சி , அடஞ்சி சஞ்சலா 
க்ஷல க மிலோ மெலங்கு புருஷூண்டு னுபோலெ 

அஸங்க நிஞ்சுசுன் 
மெலக ட யேனி , ராஜ்யபாலமேயதி ? ராஜ்யமு 

ஃகாலப் திகே ? IV - 250 


தே . பெதரி சேரனி பலியுனி பிகிய பட்ட 

கதனி மைவடி னே வச்சி ஹத்த சேத 
க்ரமமு . பெனகெடுபலுமீனு த்ராடசேது ? 
ஒட்டு காலம்பு வேடகாடு பம காடெ ?? 


IV - 251 


321 


மக்கள் வருந்துமாறு வரி ( பொருள் ) வாங்குதல் கயவர் 
களுடன் ஆலோசனை புரிதல் , தனது நிலத்தை பிறர் கவர 
அனுமதித்தல் , முன்னைய நட்பினைக் கருதாது ஐயுறுதல் முதலிய 
வற்றால் அரசன் மேல் அவ நம்பிக்கை ஏற்படும் . அத்தகு அரச 
னிடம் உள்ள அமைச்சு , அதிகாரிகள் உட்குமைந்து இருப்பர் . 
அத்தகையோரிடம் சரணளித்தும் , ஆடைகள் தந்தும் இரகசிய 
மாக வசம் 

வசம் செய்து கொண்டு , பகைவரிடம் வேற்றுமையை 
உருவாக்கவேண்டும் . முன்கூறிய குற்றங்கள் தன்னிடம் இல்லாத 
படி பார்த்துக் கொள்ள வேண்டும் . 

IV - 248 


பகைவன் தன் நாட்டில் உரிமை கொண்டாடினாகதான் 
ஆளும் நிலத்தில் பாதியேயானாலும் கொடுத்து , இடையறா 
நட்புப் பூண்டு வெளிப்பகையை நீக்கிக்கொள்ள 

நீக்கிக்கொள்ள வேண்டும் .. 
அதன்பின் உட்பகையை நீக்க வேண்டும் . உட்பகை பாம்பினை 
விட பயங்கரமான தன்றோ? 

IV - 249 


பலப்படப் பேசுவானேன் ( ஆயிரம் சொற்கள் கூறுவானேன் ) 
அரசன் தான் ஆளும் நாட்டில் , உட்பகைவரை பலவிதத்தும் 
ஆராய்ந்து தேடிப் பிடித்தழிக்க வேண்டும் . தாமரைக் கண்களை 
யுடை மங்கையரின் நடுவே உள்ள ஆண் மகன் போல ( மனமகிழ்ச்சி 
யுடன் ) அச்சமின்றி வாழான் என்றால் அரசாட்சியால் என்ன 
பயன் ? துன்பங்களை அனுபவிக்கவா அரசாள்வது ? ( அச்சமின்றி 
மகிழ்வுடனிருக்க உட்பகையை நீக்கிக் கொள்ள வேண்டும் 
என்பது கருத்து ) 

IV - 250 


அஞ்சித் தன்னருகே வராத வலிமை மிக்க எதிரியை இறுகப் 
பிடிக்காமல் , அவனாகவே வரும்வகையில் வளைத்துப் போடுவதே 
தகுந்ததாகும் . பிணங்கித் துள்ளும் பெரிய மீனை கரையிலிருக் 
கும் தூண்டில்காரன் கயிற்றால் வசம் பார்த்துச் சுண்டியிழுக்கும் 
முறையே உவமையாகும் . 

( பெரிய மீன் தூண்டியில் பட்டு கீழே இழுக்கும் போது 
தூண்டில் காரன் அதன் போக்குக்கு விட்டு மீன் தானாக மேலே 
வரும்போது சுண்டி இழுத்துக் கொள்வான் . இல்லாவிட்டால் 
தூண்டிற் கயிறு அறுந்து விடும் . மீன் தப்பிவிடும் . அதுபோல 
பகைவனும் தானாகவே மாட்டிக் கொண்டு தன் வசம் வரும் 
போது சமயமறிந்து அ .-- க்க வேண்டும் என்பது கருத்து . ) 

IV - 251 


ஆ . - 21 


322 


சீ 2 . நீண்ட பாருஷ்யம்பு , கொண்டெம்பு ன னதர்க , 

மரிசந்தி கெட யீக மரல படு ட , 
அவலி தப்பென்னி கன்ன விதே ஸ்யு செறசுட 

ப்ரதிப்ரவர்தகுன கேர்படக சேத . 
ஜனு அவிஸ்வாசம்பு கனுகொ னி மெலகு ட 

விஸ்வச னீயுனி வேர் பறசுட , 
மோமோட மந்த்ரம்பு தோ மிக்கி லிடு கொண்ட 

மந்த்ர பேத்தகு ஆஜ்ஞ மறசியுண்ட , 
தே . விந்தபுட்டின கனுகல்கி சிந்த சேய் 

குண்ட . மான்யுல பட்டுன ஒக்க சூபெ 
சூட குண்ட விஹீனுல கூடு கொண்ட . 
வ்யச னியை யுண்ட , சலமுண்ட , வலது பதிகி 


IV - 252 


க . த்ரிவிதோத்பாதமு லொதவின , 

அவனிவிடு விடு வவலயு அதிகத் ரவ்யம் 
பவனீ சு ரமுக ! சு " ரமுக 
பவனசக முக முல புக்தி பலிஹோமவிதின் 


IV - 253 


உ . பார்த பரச் பரம்பு தொ ரபட்டுன யோது னிபட்டுனன் 

ந்ருபுல் 
வர்தன மொந்த சேயதகு ; வாரி ஹிதாஹிதசர்யலொந்த வந் 
தர்தி ; மிதோ வ்யதாவஹ ஹித ப்ரத மான சமானதா ப்ரதா ! 
தூர்தரதாது லன் தகிலி த்ரோஹபுசிந்த தலம்பரேமியுன் 

IV - 254 


3 


ச . தரணிபு டெந்து னே தகது தாசன . ஊறட 

கொக்கனின் தகுன் 
தொ ர னொனரிஞ்சிபம்ப , னரி து ர்பலுசே பெட டாத 

டர்த பூ 
கரிதுரகர் தி லேக கொறகா டடு 

சேயத் விஜான்யுடல்ககுன் 
நெரவகு ஆதடு ன் வலயு , நிண்டி னதுர்க பலோர்வி 

யீதகுன் IV - 255 


323 


கொடிய தண்டனை , புறஞ்சொல் கூறியவர் கூற்றினை 
ஆராய்ந்து பாராமை . பகைவர் சமாதானத்துக்கு வரும்போது 
இடந்தராமல் முரண்படுதல் , அயல் நாட்டிலிருந்து தன்னைச் 
சரண்புகுந்தாரைக் காட்டிக் கொடுத்தல் , தன்னை எதிர்க்கும் 
முதலமைச்சர் முதலானவர்கட்குத் தெரியும்படியாகச் 

செயல் 
புரிதல் , நம்பிக்கைக்குரிய ரல்லாத மக்களிடம் கலந்துறவாடல் 
நம்பிக்கைக் குரியவரை வேறுபடுத்தி விலக்குதல் , மந்திரா 
லோசனையில் கண்ணோட்டம் மிகுதல் , மந்திராலோசனையை 
வெளிப்படுத்தியவர்களை தண்டிக்காதி ஞத்தல் புதுமைகள் நிகழ்ந் 
தால் ஆராய்ந்து பார்த்து முடிவினைச் செய்யாமை , பெரியோர் 
களை மதித்து வணங்கி ஒரு பார்வையேனும் பாராமை , தீயோர் 
நட்பு , (பெண் , கள் , வேட்டை முதலிய ) விசனங்களில் மூழ்கிடுதல் , 
பொறாமைப்படுதல் 

ஆகிய ( குற்றங்களை ) அரசன் கைவிட 
வேண்டும் . 

IV - 252 


மூன்றுவகை உற்பாதங்கள் ( பஞ்சம் , மழையின்மை , 
இயற்கைச் சீற்றங்கள் முதலிய விண் , மண் தேவர்களால் எனும் 
மூவகை விபத்துக்கள் ) நிகழ்ந்தால் அரசன் , பிராமணர்கட்கு 
அன்ன தானம் , தேவர்கட்கு யாகம் , அக்கினி ஹோமம் முதலியன 
செய்வதற்கு பெருஞ்செல்வம் செலவிடவேண்டும் . IY - 253 


அரசன் , தனது அதிகாரிகள் , வீரர்களுக்கிடையே போட்டிகள் 
உருவாக்க வேண்டும் . அதனால் ஒருவருக்கொருவர் போட்டி 
மனப்பான்மையால் இரகசியங்களை வெளிப்படுத்துவர் போட்டி 
போட்டுக் கொண்டு அரசனுக்கு நலன் விளைவிப்பார்கள் . 

IV -254 


தானாகச் 


அரசன் எங்கும் 

செல்லக்கூடாது . தனக்குப் 
பதிலாக ஒருவனை அனுப்ப வேண்டும் . அவன் வலிவுடன் இல்லா 
விட்டால் பகைவர் அஞ்சமாட்டார்கள் . ஆதலின் அவனுக்கு 
பொருள் , நிலம் , யானை , குதிரைகள் நிறையத் தரவேண்டும் . 
அந்தணனை நியமித்தால் நல்லது . எதிர்க்க மாட்டான் . மற்றவர் 
களும் வேண்டியதுதான் . கோட்டை , படைபலம் 
நிலத்தைத் தரவேண்டும் . 

IV - 255 


உடைய 


324 


அட வுலு கடிதே ஸமுலவி 
தட முலுகா பெம்பு மாத்ம தரணீச் தாலிகின் 
நடு முலவி பொள்ளு பொள்ளுக ? 
பொடி பிம்புமு தச்யு பாத பொந்தக்க யுண்டன் IV - 256 


2 


க்ஷம குருமன்னெபுன் கஹனசாரி ஜனப் பெட்ட 

தோஷத்ருஷ்டி குட் 
யமுகடு கங்க பூன்கி தெக "தல்கின சர்வமு ; 

பா ? ஸ வீகி வஸ் 
யமுக னொனர்ப தா டி ககு னௌ கட்டி கொலலலகுன் 

ஸதாபரா 
த முனு ச ஹச் ரதண்ட மு அதர்க்யமு சர்வழு ஏலுவானிகின் 

IV - 257 


தே . சிந்துர மஹா ஸ்வ முக் யமூல் சேர்சு தௌ ல 

தீ வி வணிஜுலகூள்ளு சத் க்ருஹமுலு புரி 
கொலுவு தேஜம்பு வெலமேலு கலுக " ப்ராத 
வாரிகா சேயு அரி னவி சேரகுண்ட 


IV - 258 


தே.கட்டி 2 ந்ருபுலராயபா ருல யெட 2 கொலுவுன 

சரச சல்லாபமுலு ராஜு சலுபவலயு 
கார்ய கட்கை மு லனுசருல் கான பலுக 
வலயு ; அவி மைத்ரி தா தேல பலுகவலயு 


IV - 259 


325 


எல்லைப்புறக் காடுகளை நெருக்கமாக வளர்க்கவும் , உன் 
நாட்டுக்குள்ளே இருக்கும் சிறு காடுகளை , திருடர்கள் தொல்லை 
கள் நேராதவாறு துண்டு துண்டாக அழித்து விடவும் . IV - 256 


புகுதற்கரிய காடுகள் ( மன்னியம் ) தன்னில் வசிக்கும் காட்டு 
மக்களிடம் தப்புகளை ஆராய்வது மண் குடிலை நீரால் கழுவுவது 
போலாகும் . ஆதலின் அவர்களைபரிசில்கள் தந்தும் ,உண்மையான 
நட்புடனும் நடந்து கொள்ள 

நடந்து கொள்ள வேண்டும் . எதிரிகள் மேல்படை 
எடுக்கும் போது துணையாவார்கள் . எல்லைப்புறக்கொள்ளை 
கட்கு உதவுவார்கள் . நூறு குற்றங்களும் , ஆயிரம் தண்டனை 
களையும் எல்லாம் பரிபாலிக்கும் அரசன் பொருட்படுத்தக் 
கூடாது . 


( குற்றம் புரியும் இயல்புடைய காட்டு மக்களின் மேல் கடுமை 
யான குற்றச் சட்டத்தைப் பிரயோகித்து அவர்கள் வெறுப்பைச் 
சம்பாதிக்கக் கூடாது 

அவர்கள் போக்கறிந்து நிதானமாக 
தண்டித்து ஆள வேண்டும் என்றும் அரசன் ஆட்சியில் குற்றங் 
களும் தண்டனைகளும் இயல்பாதலின் பெரிது படுத்திக் கொள்ள 
வேண்டாம் என்றும் கூறுகிறார் ) 

IV - 257 


யானை , குதிரைகளைக் கொண்டு வரும் தொலை தூரதீவு 
களிலிருந்து வரும் வணிகர்கட்கு , ஊர்கள் , நகரில் நல்ல வீடுகள் , 
தரல் , கொலுவில் தரிசனம் தருதல் , பரிசுகள் , நல்ல விலை தருதல் 
முதலியவற்றால் பழமை பாராட்டும் நட்பினனாக்கிக் கொள்ள 
வேண்டும் . ( யானை குதிரைகள் ) பகைவர்க்குக் கிட்டாதவாறு 
பார்த்துக்கொள்ள வேண்டும் . 

IV - 258 


எல்லைப்புறத் தரசர்களின் தூதர்களிடம் கொலுவிருக்கும் 
போது அரசன் சரசசல்லாபங்கள் ( இனிமையான பேச்சுக்கள் ) 
செய்ய வேண்டும் . தனது அதிகாரிகள் அவர்கட்கு முன் எல்லைப் 
புற விவகாரங்களைப் பற்றி கடுமையாக விவாதிக்க வேண்டும் . 
எனினும் தான் மட்டும் மென்மையாக நட்புடன் இருப்பதாக 
(நடித்து தன்னதி காரிகட்குசமாதானம் செய்து ) பேச வேண்டும் . 

IV - 259 


326 


தே . தாநவம்புக தொ ர கேயுவானி மந்த்ர 

முனகு வேக மெ லோ சேயசனது வாடு ? 
க்ரொத்த மன்னன ரஹி அனுகுலகு செப்ப 
னயின அதி செடு , மடிவாடு அட கு ” கான 


IV- 260 


சீ . ஹிதப ஹுஸ்ருத தர்மரத ஸுரதா ச்வபூர் 

வதல மன்த் விஜுல துர்க முலு நிலபி , 
புலிஜுன்னு மொத லுகா புருஷாயு ஷாவதி 

கந்து " ண்ட ச வரணல் பொந்து பறிசி , 
சீமந்தயைனனு சாமந்தகோடிகி 

மிதமு தப்பக யுண்ட ஊதுலொசங்கி 
யாயாதிக வ்யயா அதிகம்பு னுன் ப்ரஜா 

விருஜம்பு காக பண்ட ருவு கூர்சி 


தே . க்ஷண ரிபு தாத்ரி சர த்ருஷ்டி சேதசூசி . 

பகஹட கதி க் ரஹிஞ்சி , தாப்ரஜயு நொவ்வ 
கய பகற காத்ரமுலனெ சீகாகு பறுசு 
ந்ருபதி டெந்தான சேயிடி " நித்ரபோவு 


IV - 261 


க . 


எச்சோ கஜ கோடட க்ரய 
தச்சர்வண சுபட்ட ஜீவிதத்விஜ சுரபூ 
ஜோச்ச நிஜபோக முல ககு " 
வெச்சமு வெச்சம்பு காது " வித்தம்பு னகுன் 


IV . - 262 


ஆ . ப்ரதின வலது வைரிபட்டுன ந்ருபதிகி , 

தண்டு வெடல தீறகுண்டு தீறு 
காக உண்டி உண்டி " காலாந்தரமுனனௌ 
கார்ய காடொ யங்ககாடொ ந்ருபுடு 


IY - 263 


327 


புதிய அதிகாரிகளையும் மந்திராலோசணையில் விரைந்து 
இடம் தரக் கூடாது . அவன் செருக்கினால் தன் நண்பர்களிடம் 
பெருமை பேசும்போது உண்மையைச் சொல்லிவிட அதனால் 
காரியமும் கெடும் . அவனும் அதனால் கேடுறுவான் . IV - 260 


தனது நலம் நாடுவோர் , அறிஞர்கள் , நன்னெறியாளர்கள் 
வீரர்கள் மரபுரிமையான செல்வத்துடன் வாழ்வோர் ஆகிய 
அந்தணர்களை கோட்டைக் கதிபதிகளாக நியமித்தும் , புலிப்பால் 
வேண்டினும் கிடைக்குமாறு நூற்றாண்டு வாழும் நிறை செல்வ 
வளங்கள் சேர்த்தும் , எறும்பள வாயினும் ஏற்றத்தாழ்வின்றி நிலம் 
பகிர்த்தளித்து சிற்றரசர்களைப் பேணியும் வருமானம் அதிக 
மாகவும் செலவு குறைவாகவும் அமைய மக்களைத்துன்புறுத்தாத 
வாறு கருவூலத்தைச் சேர்த்தும் , வலி விழக்கும் பகைவர் நிலங் 
களை ஒற்றர்கள் எனும் கண்கள் மூலம் பார்த்து கொக்கினைப் 
போல சமயமறிந்து கவர்ந்து தானும் துன்புறாமல் தன் மக்களும் 
துன்புறாமல் காப்பாற்றி , பகைவர்கள் அஞ்சும்படியாகத் திகழ் 
கின்ற அரசன் மார்பில் கைவைத்து நிம்மதியாகத் தூங்குவான் . 

IV - 261 


யானை , 

குதிரைகளை விலைக்கு வாங்கவும் , அவற்றை 
மேய்த்தற்காகவும் , வீரர்களது சம்பளத்திற்காகவும் , அறிஞர் 
களைப் போற்றவும் , கடவுளை வணங்கவும் , தான் அனு பவிப் 
பதற்கும் ஆகும் செலவு செலவல்ல என்றும் , அரசன் தனது 
செல்வத்தை இவற்றுக்காகத் தாராளமாகச் செலவளிக்கலாம் . 

IV - 262 


அரசனின் , எதிரிகள் மேல்சபதம் செய்தல் கூடாது . படை 
யெடுப்பில் வெற்றி கிட்டலாம் . கிட்டாமலும் பொகலாம் . 
பின் நாளாவட்டத்தில் வெற்றியாகலாம் . ஆதலின் காரியத்தில் 
நாட்டமிருக்க வேண்டுமின்றி கலகத்தில் நாட்டம் இருத்தல் 
கூடாது . 

IV - 263 


328 


போரானி பட்ல பொடு சுட 
வைரிபலமு திருக ஜயமொச்வர்க மொயகு , நா 
நாரூப யந்த்ரத ப்ரா 
காராது ய 

ய பட்ல ப்ரஜனெ கவியிம்ப னகு ன் 


IV - 264 


மனமுன கொண்டு ரெண்டு மறுமந்த்ரமுலன் சரிபோவ 

செப்பினன் 
ஜனபது லாதனின் பிலுவ சாகுது ; ராக தி சாரெ பில்சுனச் 
சனுவுனகே தனாதி கொனி சங்க தி கானிவி க்ரொவ்வி 

சேயசெப் 
பு ; நருபதி தத்ப் ஹிஸ் சரிதமுன் ஜருசே பரிகிம்பகா தகு " ன் 

IV ..- 265 


. 


க டி வாடு செடு னயே தகு " 
செட ? சேயுட ; செட த யேனி செல்மியெ தகு , பை 
க டி வாடே பனிககு தன 
கடிவாடரியைன , தனகெக டி காவபடு ன் 


IV . - 266 


தே . ராஷ்ட்ர மெரியிம்பு கொனுமு து ர்க முலு , ததவ 

ரோதமக பட்ட புட்டிண்டு ரூடி நெரபு . 
பருச முலு தத்ரிபுல ராயபாரு லெது ட 
பலுககுமு ; சந்தி யொகவேள வலசி யுண்டு 


IV - 267 


329 


( பகைவர் மேற்படை எடுக்கும்போது ) தப்பிச் சொல்ல 
முடியாத இடங்களில் , பகைவரைச் செலுத்தி , அவர்கள் ( வேறு 
வழியின்றி ) வெற்றியோ , வீரமரணமோ என்று போரிடும் போது 
( தீவிரமுனைப்புடன் போரிடுவார்கள் ஆதலின் தனது படைக் 
கருவிகளைப் பயன்படுத்தி தான் செல்லாமல் , தன் படைகளைச் 
செலுத்திப்போரிடவேண்டும் . 

IV - 164 


இரகசிய ஆலோசனைகளில் ஓரிரண்டுமுறை 

சரியான 
யோசனைகள் சொல்லி ஒருவனை மனதுக்குப் பிடித்துவிட்டால் 
அரசர்கள் அவனையே மீண்டும் மீண்டும் அழைக்கத் தொடங் 
குவர் . அப்படி அடிக்கடி அழைக்கும் செல்வாக்கினைப் பார்த்து 
மக்களும் அவனிடம் பணம் ( லஞ்சம் ) தந்து தகாத காரியங்களை 
யும் நிறைவேற்றுமாறு செய்விப்பர் . அவனும் செருக்குற்று 
செய்யும்படி செய்யுவான் . அரசன் அத்தகையனின் வெளி 
நடவடிக்கைகளை ( லஞ்சம் பெற்றுச் செல்கின்றனர் என்று ) 
ஒற்றர் மூலம் ஆராய்ந்து பார்த்தறியவேண்டும் . IV - 265 


எல்லைப்புறத்தரசன் கெடுவான் என்றறிந்தால் கேடுறச் 
செய்ய வேண்டும் . கேடுறான் என்றறிந்தால் நட்பாடலே நல்லது . 
அவனுக்கடுத்துள்ள எல்லைப்புறத்தவனே நமக்கு உதவுவான் . 
இவன் அவனோடு போரிட்டால் நம் எல்லைக்குக் காவலாக 
அமைவான் ( பகைவனுக்குப் பகைவன் நண்பனாதலின் நமக்கு 
உதவிபுரிவான் . ) 

Iy - 266 


பகை நாட்டைப் பாழ்ப்படுத்துக ! கோட்டைகளை வசப் 
படுத்துக . அவர்களது அந்தப்புர மகளிர் அகப்பட்டுக் 
கொண்டால் அவர்களது பிறந்தகம் போல் மரியாதையுடன் 
நடத்துக . பகையரசர்களின் தூதுவர்கள் முன்பாக கொடுஞ் 
சொல் கூறவேண்டம் . ஒருவேளை அவர்களோடு சந்தி ( அமைதி 
யுடன் படிக்கைகள் ) செய்து கொள்ள நேரலாம் . IY - 227 


330 ) 


ஆ . ஆபிசாரி கனகராம்பு தூ ஷித ருங்னி 

ரந்தராத்ரி க ஹனதந்து ரோக்ர 
கீகடோர்வி மேருகிரி சமார்தமு வச்சு 
னேனி சொரகு பம்பு மிடு மு கொனக 


1Y - 268 


க . ராணிம்ப பல்கி தனபனி 


ஜாணைகொனு . கொலுசு சந்தசபு தறி , தொலகுன் . 
த்ராண செட கவுடு மானிபி , 
நாணெ மெறுக பச்சு காக நரபதிகி தகு " ன் IV_269 


2. தஜ்ஜஞ மண்டலி கூர்சி , தாதுவுல் தெலிசி 3 , ஹே 

மாது ல கொனி , ப்ரக்ருத்யனுகுணால்ப 
ஜீவனாஹ்ருதுலசே செலகி மஹாப லோத் 

ரேகம்பு மர்தன ரித்த சேசி ? 
ச் நேஹார்த் நட குசு அஸேஷம்பு போஷிஞ்சி 

நரவர்ணமுல தப்பு சரணு லுடி பி . 
சதத த்விஜ ப்ரதிஷ்டா! ஸாலியை பலி 

யிஞ்ஈ பட்டுலு பலியிஞ்சி , பலுச 


தே . சேயுபட்டுலு பலுசகா சேசி ? தேஜ 

மெச் க 3 ஸோதன மறவக எச கவலயு 
சா ங்க ராஜ்ய மொகெத்துக ச்வாங்க ராஜ்ய 
மொக்க யெத்துக ந்ருபதி ஆயுஷ்ய பரத 


IV - 270 


331 


அபிசாரம் ( பில்லி சூனியம் முதலிய மந்திர தந்திரப் 
பிரயோகங்கள் ) நஞ்சுகலந்த நீர் , முதலியவற்றால் கூடியதும் 
நிரந்தர நோய்களையுடையதும் , மலை , காடுகள் நிறைந்ததும் , 
கொடிய மிலேச்சர்களால் நிறைந்தது மான பூமிக்குள் மேருமலை 
யளவு பொன் கிடைத்தாலும் புகல் வேண்டாம் . அந்நிலத்தைக் 
கைப்பற்றி வேண்டின் படைகளை மட்டும் அனுப்ப வேண்டும் . 

IV . - 268 


தன் 


இனிமையாகப் பேசி 

காரியத்தை நிறைவேற்றிக் 
கொண்டு , மகிழ்ச்சியான 

நேரங்களில் 

திறமையுடன் பழகிக் 
காரியம் நடக்காதெனின் விலகிச்செல்லும் வஞ்சக மனிதனின் 
நாணயத்தை ( இந்நாணயம் , செல்லுமா செல்லாதா 
அறியும் ) வியாபாரியைப் போல அரசனும் அறிந்திருக்க 
வேண்டும் . 

IV - 269 


என்று 


அறிந்த ஞானிகளை அழைத்து , தாதுக்களை அறிந்து தங்கம் 
முதலியன ஏற்று , இயல்புக்கேற்றபடி அளவறிந்து நடந்து , 
அன்புடன் உடல் நலனும் மக்கள் நலனும் பேணி , தன்னுடல் ஒரு 
பங்கும் அரசியல் ஒரு பங்குமாகச் சமமாக மதித்து நீண்ட 
ஆயுளுடன் அரசன் வாழவேண்டும் . 


( இந்த பாடல் சிலேடை மூலம் உடலுக்கும் அரசியலுக்கும் 
உவமை காட்டி அமைந்தது . அதன் பொருள் ) அரசன் தன் 
வாழ்நாளில் நலமுடன் அரசாள , அறிந்தவர்கள் மூலம் தன் 
நாட்டில் தங்கம் முதலிய கனிவளங்கள் ( தாதுக்கள் ) இருப்பிடம் 
அறிந்து அதை எடுத்தும் , மக்கள் வருமானத்தில் சிறிதளவே 
வரியாகப் பெற்றும் , செருக்குடன் அநீதி புரிபவர்களைத் 
தண்டனை மூலம் அடக்கியும் , அருளோடும் , எல்லோரையும் 
பேணி , சமூக நீதிகளைக் குலையாமல் பாதுகாத்து , அந்தணர் 
களை கௌரவித்தும், மக்கள் குறைந்த இடங்களில் மக்களை 
குடியமர்த்தியும் , இடமில்லாதவர்கட்கு இடம் தந்தும் , தீய பகை 
வரை அழித்தும் , வளமோடு தன்னுடல் போல நாட்டையும் காக்க 
வேண்டும் என்பது ஒரு பொருள் . ) 


[ அரசன் தன் ஆயுளை நீட்டிக்க விரும்பி தாதுக்களை 
அறிந்து , வைத்தியர்கள் மூலம் தங்கப்பற்பம் முதலியவை ஏற்றும் , 
உடல் முழுதும் பேணி பருத்திருக்க வேண்டிய மார்பு , தோள் 
களை பருக்குமாறும் மெலிந்திருக்க வேண்டிய இடை , வயிறு 
களை மெலியுமாறு உடற்பயிற்சிகள் செய்தும் , உடலை சுத்தம் 
செய்து கொண்டு தன் உடலை தனது நாடு போலவே காக்க 
வேண்டும் என்பது ஒரு பொருள் .) 

IV - 270 


332 


சீ 2 . சௌ க ஸாயனிக பிஷக்பூர்வகமு கல்ய 

வேள கார்தாந்திக த்விஜுல கோஷ்டி . 
ஜாமுவோவ அமாத்ய சாமந்த பூர்வகம் 

பர்தா ர் ஜனச்த காயச் த கோஷ்டி " , 
தினமத்யமமுன மர்தன மல்ல பூர்வகம் 

பகு சூத சூ பக்ருன் மருக யு கோஷ்டி . 
அபராஹ்ணமுன தேவதார்சனா பூர்வகம் 

பார்ய தர்மா திக்ருத்யதுல கோஷ்டி , 


தே . புக்திமீத விதூஷக பூர்வகமு பு 

ராண கவி கோஷ்டி சாரபூர்வகமு சஞ்ஜ 
ஜாமு கா’யக கோஷ்டி நிஸன் சுஷுப்தி 
பூர்வகமு ப்ரேயசீ கோஷ்டி பொச- கு பதிகி 


IV - 271 


9 


ஹிதுலு ஹிதா ஹிதுலு ச ? 
ஹிதுலுனுனை ராஜுனெடல னிடுத்ரி வித முனன் 
க்ஷிதி னனுசரு லுந்து ரு சந் 
ததமுன் ; மறிவாரி தெல்பெதன் வினுமனகா 


IV - 272 


ஹி துலு பிஷக்க ரஹஜ்ஞ பு த ப்ருந்த கவீந்த்ர 

புரோஹிதுல் ஹிதா 
ஹிதுலு தனார் ஜனாதி ந்ரு பக்ருத்ய நியுக்துலு வெண்டி 

கேவலா 
ஹிதுலு தஸாவஸார் பித சம்ருத்த ரமாஹரணே 

ச்சு லௌடனா 
ஹிதமுனு அட்லகா சதுர வ்ருத்தி சரிஞ்சுட நீதி றேனிகின் 

IV - 273 


ஆ . பாத்ரபூ து லெச்ச ? பரிகிஞ்சி , அதட்டு ? 

க கயு ஒகடு செப்பகயு முனு புக ? 
பனச பண்ட்லுை திகின பரிக ச்வப்னமு கன்ன 
நெறிக ?, ஒச கி வெறகு பறுசு டொப்பு 


IV - 274 


333 


அரசன் 


அதிகாலையில் , நலமாகத் தூங்கினாயா எனக் 
கேட்கும் மருத்துவர் , சோதிடர் முதலிய அந்தணர்களோடு 
பேசிக் கலந்திருக்க வேண்டும் . பின் விடிந்த பிறகு ஒரு நாழிகை 
கழித்து , மந்திரிகள் , அதிகாரிகளோடு பேசி , அரசாங்க வரவு 
செலவுகளைப் பரிசீலிக்க வேண்டும் . பின் நடுப்பகலில் உடலைப் 
பிடித்துவிடச் செய்தும் ( மர்த்தனம் -- மசாஜ் ) மல்லர்களோடும் , 
சமையற்காரர்களோடும் , வேட்டைக்காரர்களோடும் , 

கலந்து 
பேசி , உடற்பயிற்சி , விளையாட்டு , உணவு முதலியனவற்றைப் 
பற்றி கலந்தாய் தல் வேண்டும் . பிற்பகலில் கடவுளை 

வணங்கி 
அறிஞர் அந்தணர்களுடன் பேசி மகிழ வேண்டும் . மாலை , உண்ட 
பின் விதூசகனுடன் , கவிஞர்களுடனும் பேசிமகிழ்ந்தும் பின் 
முன்னிரவில் ஒற்றர்களுடன் பேசிவிட்டு இன்னிசைப் பாடகர் 
களுடன் கூட இருந்து இசை கேட்டு மகிழ வேண்டும் . இரவில் 
நல்ல தூக்கமும் , காதலியருடன் கலந்தின் புறுதலும் இருக்க 
வேண்டும் . 

IV - 271 
நண்பர் , நட்பும் பகையும் உடையவர் , பகைவர் என மூன்று 
விதமாக சேவகர்கள் அரசனிடம் என்றும் இருப்பார்கள் . அவர் 
களைப் பற்றிச் சொல்லுகிறேன் . கேட்பாயாக ! 

IV -- 272 
அரசனுக்கு மருத்துவன் , சோதிடன் , அறிஞர் , கவிஞன் . 
புரோகிதன் , முதலியவர்கள் அரசனின் நலமே நாடும் நட்பினரா 
வாரி . நட்பும் பகையும் உடையவர்கள் வரி 

வசூலிக்கும் 
அதிகாரிகள் , முதலியவர்கள் ஆவார்கள் . ( இவர்கள் தமது பணம் 
வகையில் புரியும் குற்றங்களைக் கண்டு அரசன் தண்டிப்பானோ 
எனப் பகைமையுணர்வும் கூடக் கலந்திருப்பர் ) பறிமுதல் செய்யப் 
பட்ட செல்வத்தினையுடையவர்கள் பகைவர் ஆவர் . ( பறிமுதல் 
செய்த பணம் , சொத்துக்களை மீட்டுப்பெற விழைந்து பகைமை 
பாராட்டுவர் ) ஆதலின் இந்த மூவகையினரிடமும் தான் பகைமை 
பாராட்டுவது வெளித் தெரியாமல் சாதுரியமாகவும் நீதியுடனும் 
நட்பினருடன் நட்புடனும் பகைவரிடம் பகையாகவும் நடந்து 
கொள்ள வேண்டும் . 

IV - 273 
தகுதியுடையவர்களை நன் காராய்ந்து . அவர்கள் கேட்கு 
முன்பே , ஒருவர் சொல்லும் முன்பே , பலாப்பழம் காய்த்துத் 
தொங்குவதுபோல , கனவுகண்டாற்போல , நிறையத் தந்து 
வியப்பில் ஆழ்த்த வேண்டும் . 

( பலா , பூக்காது காய்த்தலின் , காய்க்கும் எனும் பூவாகிய 
முன்னறிவிப்பின்றி திடீரெனப் பிஞ்சுகள் விடும் . அதுபோல 
அரசன் மூன்னறிவிப்பின்றி பரிசுகள் தந்து வியப்பில் ஆழ்த்த 
வேண்டும் என்பது கருத்து ) 
" அபிகம்ய க்ருதே தானம் த்ரேதாஸு ஆஹூய தீயதே 

த்வாபரே 
யாசமானாய சேவயா தீயதே கவௌ , 

பராசரஸ்மிருதி 
( கிருதயுகத்தில் தானே சென்று கொடுத்தார்கள் . திரேதா 
யுகத்தில் அழைத்துக் கொடுத்தார்கள் . துவாபரத்தில் கேட்டுக் 
கொடுத்தார்கள் . கலியுகத்திலோ தொண்டு செய்தால் சொடுத் 
தார்கள் என்பது சுலோகம் , ) 

IV - 274 


334 


க . பித்ரு தேவக்ரிய லனு விதி 

பித்ருக்ரியலெ சூக்ஷ்மலகு ட பித்ருபக்துட வை 
ஸ்ருதி ஸ்லத பஸ்ஸாந்தாச் 
யுத பக்துல கொச கி பனுபுமுன்னத கதிகின் 


IV - 275 


| 


தானமு த் விஜரக்ஷணகுனு 
ஜ்ஞானமு நிஜரக்ஷணகுக ஸரணமு சொருமெந் 
தே நாராயணு , ராஜ்யாந் 
தே நரகம் த்ருவ மடண்ட தீறுனெ யொண்டன் 


IV - 276 


தே . ஆலி பதிபக்தி , ச்த்ரீபும்ச பாளி வாவி . 

யதி வஸித்வமு , திகு ஜாதுலக் "ரஜாதி 
னனுச ரிஞ்சுட , ஹிதல்ருத்தி அதிபு பனிகி 
ப்ருத்யு டொ -தவுட ந்ருபதண்ட பீதி சும்மு 


IV - 277 


ஆ . சம்பி தார்மிகுண்டு , சதி பொந்தி மஹிப்ரம்ஹ 

சாரி , பொங்கி ச த்யஸாலி , ஆர 
கிஞ்சி ச து பவாசி , கேடிஞ்சி ஸுருடு 
சிந்தி தனியு . னகு விசித்ர சரணி 


IV - 278 


335 


பிதுர்பூசை , தேவபூசைகளில் , பெற்றோர்க்கியற்றும் கடனே 
சிறந்ததாதலின் , பெற்றோரிடம் பக்தியுடையவனாகி 
கற்றடங்கிய ஒழுக்க சீலர்கட்கும் வைணவ பக்தர்கட்டும் தானம் 
தந்து பிதுருக்களை நற்கதிக்கு உய்ப்பாயாக , 

IV - 275 


தானம் , அறிஞர்களைக் காப்பாற்றவும் , ஞானம் தன்னைக் 
காப்பாற்றவும் ஆமென்றுணர்ந்து , ஸ்ரீமந் நாராயணனைச் சரண் 
புகுக ராஜ்யாந்தே நரகம் த்ருவம் ( அரசாட்சியின் முடிவில் 
நரகம் நிச்சயம் ) எனும் பழமொழி யோர்ந்து அவனைச் சரண்புகு 
வதன்றி வேறு ழிையில்லை . 

IV - 276 


மனைவியின் பதிபக்தி , ஆண்பெண்களின் 

ஒழுக்க 
மரியாதைகள் , துறவிகளின் புலன் அடக்கம் , கீழ் சாதியினர் 
மேல் சாதியனரை மதித்து நடத்தல் , சேவகர்கள் அரசகாரியங் 
களில் நன்னடத்தையுடனிருத்தல் , எல்லாம் 
தண்டனைக்கு அஞ்சித்தான் என்பதை உணர்தல் வேண்டும் . 

IV - 277 


அரசனின் 


அரசன் விசித்திரமான முறையில் ( கயவர்களை ) கொன்று 
தருமவான் ஆகவும் , மனைவியை ( பருவகாலங்களில் மட்டும் ) 
கலந்தின் புற்று பிரம்மச் சாரியா கவும் , பிறர் நலத்துக் 
காகப் ) பொய் சொல்லி சத்தியவான் ஆகவும் . * ( ஒரு நாளுக்கிரு 
முறை மட்டும் ) உணவுண்டும் உபவாசியாகவும் , ( பெரியார் 
களிடம் மதித்து ) விலகிச் சென்று வீரனாகவும் , ( நல்லோர்க்குத் 
தானம் செய்வதில் செலவழித்துச் ) செல்வந்தனாகவும் , திகழ 
வேண்டும் . 

IV - 278 


பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கு மெனின் - குறள் 


ژن 


ஆ . ப்ரணிதி சவபுரக்ரு ஹியு , பா விது டு ப்ரணி 

த் யந்தரா விதுண்டு னகு : அதண்டு 
லிங்க மாத்ரக்ருஸுடு லிப்சாதிக த்ரவ்ய 
தான தனியு காகதறிய டொ கடு ? 


IV .-- 279 


தனுப் ருஸ தமனஜ சுக்ருதமு 
த னதத்தின கொனக வலயு தத்தத் ருதுகமர் 
தன மஜ்ஜன போ ஜன லே 
பன வசன ப்ரசவ வஹன பரதன் பதிகின் 


IV - 280 


I 


க . நாநாவித ஷாடப முல 

னானு ந்ருபாஹாரமெடு , அபராஹ்ணமுனன் 
கானி மறி ஸுத்த கோஷ்டத 
கானி தமின் புக்தியெபுடு கடு பத்ய மகுன் 


IV - 281 


வினு , வர்க ச - மத நருபுடுன் 
னனு , தர்மாம்ஸம்பெ ஹெச்செனா பெறமடி கெத் 
தின நீருனு தெகி அலரா 
ஜனபு மடிகி எக்கினட்டு சனுமுத மந்தன் 


IV -- 282 


க . வெலயிஞ்சுனட்டி யொகமணி 

வெலு காஸன் கொ னுமு . தரணி வெண்டி ? சு " வேஷா 
ஜ்வலதமு வலதே வாசர 
முல மணுல விபூஷணமுலு பூ பதி தால்பன் ? Iy - 283 


337 


ஒற்றன் , அரசன் உள்ள ஊரில் இருப்பவனாகவும் , பல்வேறு 
மொழிகள் தெரிந்தவனாகவும் , பிற நாட்டு ஒற்றர்களை அறிந்த 
வனாகவும் அடையாளம் காணும் சின்னம் எதுவும் அற்றவனாக 
வும் , பல்வேறு வேடதாரியாகவும் , இருக்க வேண்டும் . இப்படி 
இல்லாதவன் ஒற்றனாக வரமாட்டான் . 

IV - 279 


அரசன் , அந்தந்தக் காலத்திற்கேற்றவாறு , 

உடலைப் 
பிடித்து விடுதல் , குளிப்பு , உணவு , மெய்ப்பூச்சு , உடை , மலர்கள் 
தரித்து இவற்றில் ஆர்வமுடன் இருந்து , உடலை வருத்தி 
மெலியச் செய்வதால் 

( உபவாசங்களினால் ) ஏற்படும் 
புண்ணியத்தை பொருட் கொடையாலே பெற்று உய்தல் 
வேண்டும் . 

( தவம் செய்தல் வேண்டா தானம் செய்தல் வேண்டும் 
என்பது கருத்து ) 

1V - 280 


பல்வேறு 


எப்போதும் 

சுவைகளையுடைய உணவும் 
அரசனுக்கு இருத்தல் வேண்டும் . நடுப்பகல் கழிந்ததும் உண்ண 
வேண்டும் . பசித்துச் சாப்பிடவேண்டுமே யன்றி சுவை விருப்பிற் 
காக உண்ணுதல் கூடாது . இது உடல் நலத்துக்குரியதாகும் . 

Iv - 281 


( அறம் பொருள் இன்பம் எனும் ) முப்பாலிலும் சமமாக 
முயன்று அரசன் இருந்தாலும் அறத்துக்காக அதிகம் செலவானா 
லும் , அதுவே சிறப்புடையதாகும் . பிற வயல்கட்குப் பாய்ச்சிய 
நீர்கரையுடைந்து செந்நெல் வயலில் பாய்ந்தது போல அது 
மகிழ்தற்குரியதாகும் . 

IV - 282 


அரசன் 


ஒளிதரும் , சிறப்பினையும் நல்கும் 

நல்கும் ஒரு இரத்தினத்தை 
புகழ்மிகுமாறு அணிய வேண்டும் . வாரந்தோறும் 
கிழமைக்கேற்ற மணிகளையும் அணிந்து அரசன் ஒளிர்தல் 
வேண்டும் . 

( தோற்றப் பொலிவுக்கும் , செல்வச் செழிப்புக்குமடையாள 
மாகவும் மிகச் சிறந்த வைரம் , முத்து முதலிய மணிகளை அணிய 
வேண்டும் என்பது கருத்து . ஆங்கில அரசாட்சியில் மாண்பின் 
குறியீடாக , மணி முடியில் கோஹினூர் வைரம் பிரகாசித்தது 
குறிப்பிடத்தக்கது ) . 

IV - 283 


ஆ . - 22 


338 


க . சேயுனதி ராஜ்யமட , அக 

மேயவதி க ” னீகு வார மேமன சனதா 
ம்னாயம்பு அஸக்யானு 
ஷ்டே யமு செப்பது ? ச்வஸக்தி சேயக செப்புன் 


IV - 284 


வ , 


2 


ப்ரீதி 


க்ருத 


மனு தண்டதராது லு விஸேஷிஞ்சி தோஷம் பெ றிங்கி ? 
தண்டி ஞ்சியெ 

தர்மவருலன பரகிரி; ப்ரஜாபாலனம்பு) 
பனிகா ப்ரஜாநாது ண்டு ப ஹுமுகம்பு லன் புட்டிம்பன் 
புட்டி விராட்சம்ராட் ப்ரப்ருதி வேதோ ? தி 

வேதோ தித ஸ்ப்த 
வாச்யுண்டை தேவசத்ருஸுண்ட கு மூர்தா பிஷிக்துடு ? 
சோ கோர்சி இலகு அகு அலஜள்ளு தீர்சினன் காக ஜன்மம்பு 
சபலம்ப கு னெ ; கேவலேந்த் ரிய 

பந்தீ க்ருத 
பரகளத்ர பதி கபரிஷத்ப்ரஹரண ப்ராப்த வித்தம்முல பாடச்சர 
ப்ரபுலகுஜருக தே ? இந்த லாம்பட்ய மேமிபனி யனி அவனி - 
யேட னவன வைமுக்யம்பு செல்ல தெட்லனின தொல்லி 
க்ருதயுகம்புன 

வீர்ய நந்த னுண்ட கும் ச ஹச் ர 
பா ஹுண் டா த்மீய தோச்ச் தம்ப சம்ப்ருதயகு ? ஈ 
விஸ்வம்பர ஏத்வீபம்புன ஏநாட ஏவீட ஏத்ரோவ ஏக்ரேவ 
ஏவேள எவ்வ டேமி சேயன் தலஞ்சு அப்புடந்தந்து அசி 
முசல சாபாதி ஸச் த்ராச்த்ர தாரியை தோசி ஆஜ்ஞயிடு , 
அட்லாஜ்ஞ யிட அந்திமம் கு ? ஈயுகம்பு ன யுகா னு 
சா ரம்பு கா மித சா ரம்ப் - கு ராஜலோகம்பு னகு ஸக்யம்பு 
காது கதா ? ஒக்க ராஜலோகம்பு னகன னேல ? இக்காலம் 
புனந்த லி பூ சுருலகு அக்காலம்பு னந்த லி பூ மிதி விஜுலகு 
கலஸக்தி யுன்னதெ ? ஒக்க பாட்ட புண்டு கடலிநீரு 
க்ருக்கன் கொனியெ , ஒக்க விப்ருடு ச்ருஷ்ட ச்ருஷ்டிகி 
ப்ரதி ச்ரஷ்ட யய்யெ , ஒக்க ப்ராம்ஹணுண்டு ? ப்ரம்ஹ 

ண்டம்புன ப்ரம்ஹாச்த்ரம்பு வாரிஞ்செ, 
யனுஷ்டானம்பு மாகு லேதி -ந்தே மி ப்ரயோஜனம்பானி 
ஸக்த்யனுஷ்டா னம்பு வீரிகி விடுவ வச்சுனே ? வீரிதருல 
குபாச னீயுலு காகபோயிரெ ? காவுன சா வதா னுண்ட வை 
ஸக்திகொலதி ஸ்ருதத் ருஷ்டம்பு " லுபேக்ஷிம்பக 
ஸிக்ஷணம்பு - லாசரிஞ்சுசு அஸக்யம்பு ன காாத ஸரணாத 
ரக்ஷகுண்ட கு புண்ட. ரீகக்ஷ மீத பா ரமபி டி அனஹங் 
க்ரிதி ப்ரவர்தில்ல எல்ல ச மசி த்து லு காச் தம்பு லகு . அதி 
அட்லுண்டே . அடலயின 

பட்டபத்துண்ட கு ராஜு 
தர்மம்பு னந்த- த்ருஷ்டியிடி நடு வவலயு ; வருண வைஸ்ர- 
வண வாயு வைஸ்வானர வாச வாது ல ஐமம்பு லுனு ஹு 
பவாரப்த க்ரியா லப் தமபுல பூபு வசச் வராது லகு 
இஜ்ஜக ம்பு லுனு தர்ம ப்ரதிஷ்டி தம்பு லு காவுன ததா சரண 

ருணத்ரயம்பு னு ஈகி - ச மானுலந்து த்தம 
ஸ்லோ குண்ட வை ராஜ்ய பரிபாலனம்பு சேயுமனி அபி ஷிக் 
துன்சேசெ , இதி மதீ ய பாகதி ப்ரபாவம் ப - னி அம்பு ஜாலய 
கானதிச்செ 

IV - 285 


அட்டி 


ரக்ஷண 


சணுண்ட - வை 


பா 


339 


செய்வது அரசியலாம் பாவத்திலிருந்து எப்படி நீங்குவது 
எனக் கருதவேண்டாம் . வேதம் கூட செயற்படுத்த இயலாத 
வற்றைக் கட்டளை இடாது 

டாது தன் ஆற்றலுக்கேற்ற அளவே 
செய்யுமாறு கூறும் . 

IV - 284 


மகனான 


மனு , யமதருமன் முதலானோர் சிறப்பாக குற்றங்களை 
அறிந்து தண்டித்ததால் தான் தேவாம்ச தருமவான்களாகப் புகழ் 
பெற்றனர் . பிரமன் தேவாம்சமாகப் பிறப்பித்து , மக்களை 
ஆட்சி செய்து விராட் , சம்ராட் முதலிய வேதங் கூறிய 
சொற்களுக்குரியவனாக , தேவர்கட்கிணையாக அரசனை 
உருவாக்கினான் அரசன் , சிரமங்களைப் பொறுத்து உலகிலுள்ள 
டையூறுகளை நீக்காவிட்டால் பிறவிப்பயனுண்டாகுமோ ? 
புல னின்பங்களில் சிக்குண்டு பிறன் மனை வழிப்பறிகளில் 
கிடைத்த பணத்தால் மகிழும் திருடர் தலைவர்களும் இருப்ப 
தில்லையா ? இந்த மோகம் ( அரசியலில் ஆர்வம் ) ஏன் என 
வெறுப்பது 

கூடாது . பூமியை ஆள்வதில் பொறுப்பின்மை 
கூடாது . 

எப்படி எனின் , முன்பு கிருதயுகத்தில் கிருதவீரியன் 

ஆயிரந்தோளுடையான் எனும் அரசன் தனது 
தோளில் நிலத்தைத் தாங்கியவனாக எந்தத் தீவில் , எந்த 
நாளில் , எந்த நகரில் , எந்த வழியில் , எந்தச் செயலில் எந்த 
நேரத்தில் யார் எதைச் செய்ய ழைவார்களோ 

அறிந்து 
காண்டு , கத்தி , உலக்கை , வில் முதலிய சஸ்திர அஸ்திரங் 
களால் தண்டித்து கோலோச்சிப் புகழ் பெற்றான் . இறுதி பூமி 
யாகிய கலியுகத்தில் அதுபோல ஆணையிட இயலுமா ? வேள்விக் 
கேற்ற வலிமையுடைய இக்கால மன்னர்களால் இயலாதல்லவா ? 
என்று கருதற்க . அரசர்க்கு மட்டுமே யன்றி அந்தணர்கட்கும் 
முன்னைய வலிமையில்லையன்றோ ! கடல் நீரைக் கைப்பிடியில் 
அடக்கிக் குடித்தான் அகத்தியன் . பிரம்மனின் சிருட்டிக்குப் 
பிரதிசிருட்டி செய்தான் விசுவாமித்திரன் . 
வசிட்டன் . இத்தகைய தவ வலிமை தமக்கில்லை என அந்தணர் 
கள் தம் கடமையை ஆற்றலுக்கேற்பச் செய்வதைச் தவிர்த்தார் 
களா ? அவர்களை நாம் போற்றவில்லையா ? ஆதலின் அரசர்களும் 
விழிப்போடிருத்து ஆற்றலுக்கேற்ப , கண்டதும் கேட்டதும் 
அலட்சியப்படுத்தாமல் தீயோரைத் தண்டித்து நல்லோரைப் 
பாராட்டியும் அரசாண்டு 

தீனர்களைப் பாதுகாக்கும் ஸ்ரீமந் 
நாராயணனைச் சரண்புகுந்து அடக்கமுடன் இருந்தால் எல்லா 
தலன்களும் எய்தலாம் . பட்டம் ஏற்ற மன்னன் தருமத்தையே 
மனத்துட் கொண்டு அதன்படி நடக்கவேண்டும் . தேவர்களும் , 
சுவர்க்கங்களும் தருமத்தை அடிப்படையாகக் கொண்டிருப்பத 
னால் அற வழி நடந்து , கடமைகளைச் செய்து , எல்லோரினும் 
மேன்மை பெற்றவனாக இலங்கி அரசாட்சி நடத்தவேண்டும் . 

இவ்வாறு ஆளவந்தார் தன் மகனிடம் கூறி ஆட்சியை 
ஒப்டைத்தான் இது எனது 

பக்தனின் பிரபாவம் 
இவ்வாறு தாமரையில் உறையும் திருமகளிடம் இறைவன் உரை 
செய்தான் . 

IV - 285 


என்று 


340 


ஸா . 


2 


ஆஸ்வாசா ந்தமு 
து ந் வாம்போ தி மஹாக்ருஹோத்சு க . சு "தாந்தோ3 

ப்ருந்த சூடாமணீ 
ருக்தா ராஸபலீ க்ருதாங்க்ரியுக , காருண்யாம்பு 

சிந்தூ பவத் 
த்ருக் தாமா , த்ருதமந்த , சிந்து ரவரார்தி க்ஷேபிதோ ஸ் 

சக்ர , ஸ்ரீ 
முக் தாலோபரசா த ரா , க்ருதபலான் மூர்ச 

ச்வனோத்யத் தரா IV - 286 


க . கரத் ருதத ராரி விதரண 

பரிபாலித தொண்டமான் ந்ருபாலக , புனருத் 
தரித நர நப்த்ரு பாலக , 
ஸரணாகத சே வதீ , புஜங்கா ஸரதீ 3 


IV - 287 


குண்ட லித் விஷது த க்ர கேதன . கோ த்ர பித்து ரும 

ஹாரிதோ 
ஸ்சண்டி மோத்புல கீக்ருதாங்க க சத்ய , தௌ த்ய 

குரூக்த வாக் 
பண்டி தத்வ , யஸோ விதீ க்ருத பாண்ட வேய , கபர்தி கோ 
தண்ட கண்டன பாடவாஞ்ச து தா ர தார சமாக மா 

IV - 288 


ஸா . இதி சிம்ஹாசல தம்ப கேசரி பதா பீஷ்டார்ச 

னாபுண்யலப் 
த து ருட்டங்கண பொட்டுனூரி விஜயச்சம் போ பலோட்டங் 

கிதாங் 
கத்ருடேஷ்டாக்ஷர க்ருஷ்ணராய ந்ருபச ம்ஜ்ஞாச்ம 

த்க்ருதாமுக்தமால் 
யத னாஸ்வாச வரம்பு நாலவதி ஹ்ருத்யம்பை மஹின் 

பொல்பகுன் IV . - 289 


சதுர்தா ஸ்வாச மு சமாப்தமு 


341 


பாற் கடலில்லத்தில் பற்றுடையவனே ! வணங்கும் தேவர் 
களின் மணி முடிகளின் ஒளிபட்டுப் பிரகாசிக்கும் பாதங்களை 
யுடையவனே ! கடலளவு கருணை வெள்ளம் ததும்பும் கண்களை 
யுடையனே ! மந்தரமலையைத் தாங்கியவனே ! யானையின் 
துயர் தீர்த்த சக்கிராயுத முடையவனே , திருமகளின் இன்சொற் 
களைக் கேட்பதில் ஆர்வமுடையவனே ! சங்கத்தை முழக்கி 
அரக்கர்களை மயக்கம் உறச் செய்பவனே . 

IV - 286 


கைகளில் தாங்கிய சங்கு சக்கரங்களால் தொண்டைமான் 
மன்னனைக் காப்பாற்றினாய் ! கருவிலிருந்த அருச்சுணனின் 
பேரனைக் காத்து உயிர் தந்தவனே , சரண்புக்கவரைக் 
காப்பவனே ! பாம்புகளை உண்ணும் 

கருடனை வாகனமாக 
உடையவனே ? 

IV . - 287 


பாரிசாத 


கருடக் 

கொடியுடையவனே ! இந்திரனின் 
மரத்தைப் பெயர்த்துக் கொண்டு 

கொண்டு வந்து சத்திய பாமாவை 
மகிழச் செய்தவனே .. தூது நடந்து சொற்சாதுரியங்களைக் 
காட்டியவனே ! தருமன் புகழ் பெறச் செய்தவனே ! விலை 
ஒடித்து இல்ல னை ஏற்ற நல்லவனே ! 

Iy - 288 


எனு 


இது , சிம்மாசல நாசிம்ம சுவாமியின் பாதங்களை வணங்கிய 
புண்ணியத்தால் கிடைத்த வெற்றியாய பொட்டனூரு 
மிடத்தில் மெய்க்கிர்த்தியை தூணில் வரைந்த சாசனமுடைய 
கிருஷ்ண தேவராயரால் இயற்றப்பட்ட ஆமுக்த மால்யத எனும் 
நூலில் நான்காவது அத்தியாயம் ஆக இனிது மிளிர்கிறது . 

IV - 289 


இந்த விளிகள் அடுத்த அத்தியாயத்தில் 

கேட்பாயாக 
எனும் சொல்லில் அவாய் நிலையால் பயனிலையாக முடிவுறும் , 


அமுக்த மால்யத 


பஞ்சமாஸ்வாச மு 


க . 


ஸ்ரீநீளா ஜாம்பவதீ 
மரனச தாமரச விஹரமாண மிளிந்தா ? 


பா நத்யுதயே களிந்தா ) 
நாநாங்க்ரி ஸிரோ க்ஷ ஸேஷாக ஹர்யக்ஷா 


IV - 1 


வ . அவதரிம்பு மவ்விஷ்ணு சித்துண்டு 


IV - 2 


3 


ஒகநாடா ம்ராங்குரௌகம் புரு குசு குமடங் 

கோ தரக்ஷோணிதல்ப 
ப்ரகாரம்பை காங்க்ஷ சேமுன்பதுல பதரி பை ப்ரெளடி 

வாடிஞ்சி நிட்டூர் 
ர்பெகதொ ட்டன் டச்சி வீராயித மறிமறி தாரெட்ல 

முன்னட்ல யௌ நா 
யிகலன் கந்தர்பு டோடமி பொறிகி தறிமி வீபேசெனோ 

னன்டு தோடன் 


ஆமுக்த மால்யத 


ஐந்தாம் அத்தியாயம் 


திருமகள் , நீளாதேவி ( நப்பின்னை ) ஜாமபவதி ஆகிய தேவி 
யரின் மனத்தாமரையில் வண்டென உறைபவனே ! களிந்த மலைபி 
லிருந்து வரும் யமுனை நதிபோல கருவண்ண எழில் பொங்கும் 
அழகனே ! எல்லையற்ற 
எல்லையற்ற பாதங்களும் தலைகளும் கண்க 

களும் 
உடையவனே ! சேடமலையில் வாழ் சிங்கமே ! ( சேடமலை 
திருமலை ) 

v - 1 


கேட்பாயாக ! அந்த விட்டுசித்தன் ( பெரியாழ்வார் ) 


V - 2 


மாந்தளிர்கள் நிறைந்த பூம்புதர்களிடையே , படுக்கை 
யமைத்துக் காதலர் மேலமர்ந்து காதலுணர்வுமிக்க காரிகையார் 
கலந்தின் புற்றுக் களைத்து நெட்டுயிர்ப்பு மிகவே மீண்டும் தாம் 
முன்போலவே ( கீழே ) அமர்ந்து கலவிப்போரில் தோற்கவே 
அதைக் கண்ட மன்மதன் அவரை விரட்டியெறிந்த ( வாள் வீச்சுக் ) 
காயமோ எனும்படியாக 

முதுகில் ஒட்டிய மாந்தளிர்கள் 
தோன்றும் பூந்தோட்டத்தில் ஒரு நாள் . * 

V - 3 


என்ற 


இளவேனிற் கால த்தில் மாந்தளிர்கள் சிந்திக் கிடந்த 
பூந்தோட்டத்தில் பெண்கள் காதலுணர்வுமிக்கவர்கள் தாமே 
ஆண்போலப் பாவித்துக் கலவி செய்தனர் 

இந்த 
வருணனை கிருஷ்ண தேவராயர் ஆண்டாளின் அறிமுகத்துக்கு 
முன்பு வைத்துள்ளார் . இதில் தொனியிருப்பதாக நான் கருது 
கிறேன் . வேதம் வேங்கட்ராய சாஸ்திரியோ , வாவிள்ள ராமசாமி 
சாஸ்திரியோ இப்படி தொனி இருப்பதாக சிந்திக்கவில்லைதான் ! 
எனினும் பூந்தோட்டத்தை வருணிக்காமல் காம உணர்வு மிக்க 
காதலர்களை ஏன் வருணித்தார் ? என்பது ஆராய்வுக்குரியது . 


344 


கோதா தேவி 
உ . விங்க ட மைன யொக்க வனவீதி கனுங்கொன 

நீடசு " ன்னபுள் 
ரங்கு டரங்கு பச்சலயரங் கயிபோ வெலிதம்மி பா’விகின் 
செங்க ட னுல்லசில்லு துலசீ வனசீ ம ஸுபா ங்கி ஒக்க பா 3 
லங் குருவிந்த கந்தள தள ப்ரதிமாங்க் ரி 

கரோதராதரன் V - 4 


கனுகொ னி விச் மயம் பொ தவங்கா கதியன் 

சனிசௌ கு மார்யமுன் 
தனுருசியுன் சுலக்ஷண விதானமு தேஜமு செல்வு கொந்த சே ? 
பனிமிஷ த்ருஷ்டி சூசி யஹஹா ? யன பத்யுன கம்முகுந்து டே 
தனயக நாகு நீஸிஸுவு தா க்ருப சேசெனடஞ்சு 

ஹ்ருஷ்டுடை V -- 5 


கொனிபோயி தர்மகே ஹினி 
கனுரக்தி னொசங்க- பொங்கி யாயமயுனு சே 
புநிஜச் தன்யம்புன லலி 
பெனிசென் கோ மொப்ப இட்லு பெருக க்ரமமுனன் 


V_6 


2 


சீ 2 . வாதெற தொண்டி கைவடி 2 மாடலாட து 

குடிலவ்ருத்தி வஹிஞ்செ குந்தலமுலு . 
அக்ஷலு சிருலுரா னறகண்ட கனுகொ 2 என , 

ஆடிஞ்செ பொ மகொனி ஆனனம்பு ) , 
ச - னுகொ மல்னெக ய வக்ஷ முபேக்ஷ கட கொத்தெ , 

பாணிபாத மு லெர்ரவாற தொட கெ 
சா ? ரெகு மத்யம்பு தா ’ ரித்ர்யமுலெ செப்பெ , 

றொச்சோர்வ கிடுலோக ” சொச்செ மேனு 


தே . வட்டி காம்பீர்ய மொக்கடு பெட்டுகொனியெ . 

நாபி நாநாடி கீக " தி நாடி ப்ரியமு 
சவுக யைனட்டி இச்சட சனது நிலுவ , 
அனுசு ஜாறின கரணி பால்யம்பு ஜாறெ , 


V - 7 


| 


345 


ஓரு படைவீரன் தோற்றால் அந்தப் படைத் தலைவனே 
அந்த வீரனின் முதுகில் அடித்து இழிவுபடுத்துவான் வாள் 
வீசித்தாக்கி அவமானப்படுத்துவான் . என்பது மரபு . அது 
போலவே கலவிப் போரில் இந்த நங்கை தோற்று புருஷாயத 
கேளி யிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்ததால் மன் 
ம தன் தோற்றவரை வாளால் வீசி காயம் உண்டாக்கினான் , 
அந்த காயம் தான் எனுமாறு மாந்தளிர் முதுகில்பட்டிருந்தது 
என்று கற்பனை செய்யப்பட்டுள்ளது . 

V - 3 


அகன்ற ஒரு காட்டுப்பாதையில் மர நிழல்பட்டு மரகதத் 
திண்ணைபோல் தோன்றும் , வெண்பளிங்குத் திண்ணையில் 
வெண் தாமரைப் பொய்கைக்கருகில் , துளசி வனத்தில் , மங்கள 
கரமான இலட்சணங்களோடு கூடிய பதுமராகப் ( செம்மணி ) 
பாளங்கள் போன்ற சேவடிகள் , 

உள்ளங்கை , 

இதழ்களை 
யுடைய ஒரு பெண் குழந்தையைக் கண்டான் . 


கண்டு , வியப்புற்று , அருகணைந்து , மென்மை , மேனி எழில் 
சுபலட்சணங்களையும் , கண்ணிமைக்காது சிறிது நேரம் 
பார்த்து , " ஆகா ! குழந்தையற்ற எனக்குத் திருமாலே மகளாக 
இக்குழந்தையைத் தந்தருள் கூர்ந்தான் என்று கூறி மகிழ்ந்த 

V_5 


வனாக . 


கொண்டுபோய் , தன் இல்லக்கிழத்தியினிடம் அன்போடு 
தந்திடவும் , அவளும் சுரந்த தன் முலைப்பாலுடன் செல்லமாக 
வளர்த்தாள் . இப்படி வளர்ந்து வரும் நாளில் 

V - 6 


முகம் 


உதடுகள் ( வாய்த்திரை ) முன் போல விரைந்து பேச 
வில்லை . கூந்தல் வளைந்து நெளிந்து இயன் 

யன்றன . 

கண்கள் 
செல்வம் சேர்ந்ததால் அரை விழியோடு கண்டன் . 
புருவங்கள் நெரித்து , விளையாடக் கற்றன . முலைகள் வளர்ந்த 
மார்பானது 

குழந்தைமையை அலட்சியப்படுத்தியது . பாதங் 
களும் கைகளும் சிவந்தன . இடை 

இடை வறுமைப்பட்டது . 
பயிர்ப்பினை உற்றது . உந்தி வெறும் ஆழத்தைக் காட்டியது . 
வ்விதமாக நாள்தோறும் முன்னைய அன்புகுறைந்து விடலாலே 
இங்கிருக்கக் கூடாது என்று குழந்தைமையானது 

அகன்றது . 
( குழந்தைமை நீங்கிக் கோதைகுமரியானாள் என்பது கருத்து ) 

V - 7 


உடல் 


உதடுகட்கு தெலுங்கில் வாதெற எனும் அழகிய சொல் 
உண்டு . வாய்த்திரை என்பது பொருள் . 


346 


ஸா . ஹேமாபா ங்க விபா த ராருணிம வக்த்ரேந்த்ரு 

ப்ரபா ஸ்ரீல தத் 
பா மாரத்னமு பொந்த தாய்யெ முனுதத்தத் வர்ண 

யுக்தாக்யலன் 
ஸ்யாமாங்கம்பளி கர்வ தூர்வஹகச ச்சாயாச்ச டன் 

காஞ்செனௌ 
காமுன்னுர்வி ஸிரவ்ப்ரதான மனுவாக்யம் பெம்மெயின் 

தப்புனே V- 8 


ஆயத புஜைக சக்ருண் 
டா யது பதி தொ ம்மி கெ ” லுவ நடசு மருனிகா 
லாயச சக்ர பரம்பர 
லோயன உங்க ரபு குருலு யுவதிகி அமருன் 


V - 9 


தே , சகல சீமந்தினீ லோக ச மதிஸாயி 

பாக்யவர்ணா வளுலு வ்ராசெ பத்மகர்பு 3 
டனக ’ கர்பூரதிலக ரஜோவதா த 
பா லமுன குந்தல ஸ்ரேணி பட தி கலரு 


v - 10 


ஸா . சைரந்த்ருல் பயிகெத்தி கஜ்ஜலமு பக்ஷமஸ்ரேணிகன் 

தீர்பவா 
லாருன் கன்னுல மீது " சூசு தறி பா லாஞ்ச ச்சதுர்தீ நிஸா 
ச் பாரேந்து ன் கனெ வக்த்ர மக்கனுடகா பர்வேந்து 

டா த்மப்ரபா 
சோருண்டு ண்ட 2 க 2 தன்னு தத்க தவிபா சோரம் பனுன் 

லோகமுல் V -- 11 


347 


அவளுக்கு முதலிலிருந்து இருக்கிற மேனியின் பொன் 
வண்ணத்தினாலோ , இதழின் செம்மையாலோ , முகமதியின் 
வெண்ணில வொளியினாலோ பெயர் அமையவில்லை . 

( பொன் மேனியள் , செவ்விதழினள் என்றில்லாமல் ) அவளது 
கருங்கூந்தலின் வண்ணத்தால் மாமை நிறுத்தினாள் (சியாமங்கி ) 
என்ற பெயரை 

அடைந்தனள் , உடலில் தலையே பிரதான 
மானது எனும் பழஞ்சொல் சரியானது தான் , தலை முடிக் 
கூந்தல் தானே பெயரிட வைத்துள்ளது . 


(வடமொழியில் சியாமளா என்றால் இளம் பருவப்பெண் 
என்று பொருள் , இச்சொல்லைக் கொண்டு சியாமளா ( மாமை 
நிறம் ) எனும் பண்புக்கு கூந்தலைக் காரணம் காட்டி கற்பனை 
செய்யப்பட்டுள்ளது ) 

V - 8 


( க் கோதை திருமாலை மயக்கிடற்குள்ளாள் ஆதலின் ) 
ஒரே சக்கிர த்தினையுடைய கண்ணனை , கைகலப்புப் போரில் 
வெல்வதற்காக முயலும் மன்மதனுடைய 

உருக்குச் சக்கரங் 
களோ (இரும்பு வளையங்கள் ) எனுமாறு . அந் நங்கையின் 
சுருண்ட கூந்தல் அமைந்தது , 

( மோதிரங்கள் போல சுருள் சுருளாகப் படியும் கூந்தல் 
உருக்காலான சக்கிரங்களாக உவமை கூறப்பட்டுள்ளது ) V - 9 


கருப்பூரத்திலகத்தினால் வெண்மை ஒளி படிந்த அவள் 
நுதலில் படிந்த கருங்கூந்தல் , பிரம்ம தேவன் இவள் எல்லாப் 
பெண்டிர்கட்கும் (சீமந்தனி) மேலாக செல்வ வளத்துடன் 
திகழ்வாள் என்று எழுதிய எழுத்துக்களின் வரிசை போலத் 
தோன்றியது . 

( பிரம்மன் நெற்றியில் எழுதுவதாக ஐதீகம் , தலை எழுத்து 
என்பர் . வெள்ளைக்காகிதத்தில் கருப்புமையால் எழுதிய 
எழுத்துக்கள் போல கற்பூர திலகமிட்ட நெற்றியில் சுருண்ட . 
கூந்தல் படிந்தது என்பது கருத்து ) 

V.10 


மை 


ஒப்பனை செய்யும் தோழியர் , கோதையின் முகத்தை 
மேல்நிமிர்த்திக் கண்கட்கு 

தீட்டும் போது கண்கள் 
தோழியரின் முகமாகிய நாலாம் நாள் சந்திரனைக் கண்டது . 
அதனால் இவள் முக எழிலை சந்திரன் கவர்ந்திட மக்கள் , 
சந்திரனின் எழில் தான் இவள் கவர்ந்தாள் என்று கூறுவர் . 

( நாலாம் நாள் சந்திரனைக் காணல் நன்றல்ல எனும் 
ஐதீகத்தை ஒட்டிக் கற்பனை செய்யப்பட்டுள்ளது ) V - 11 


348 


2 


ச . கனுகவ தன்னு கெல்வக 2 ம்ருகம்பல சூடு னகிந்து 

ரேது நே 


னனி ருசிதக்கதத் பரிமளட்யதலேமி அதண்டு கொங்க , தா 4 
னினுப சனன் பகன் தனது நெத்துட பொட்டிடு 

கொண்டகாகவா 


சனக ? யனன் மொகம்ப மரு சானகு பாலமு பச்சி 

கச் துரின் 


V - 12 


தே . கடி தி ?விலு சேதி குறி கீலகறசி நிலுபு 


மருனி குவலய ஸரமு கம்பமுல போலு 


தார கட கண்டிபை சாரெ சேரிசேரி 


வேக மகுடம் சலஜ்ஜ த்ருக் விப்ரமமுலு 


V - 13 


தே . நவ வயச்சீது மத முசே ஸ்வரண கூப 

முல படெடு ஸங்க நலுவ சாபலமு லுடு க 2 
னிடி யெ ஸ்ருங்க ல லன காடுகிடினை தீர்க 3 
பக்ஷம ரேகால கனுதோயி பட தி கொனரு 


V - 14 


349 


கண்ணிணை (மதியிலுள்ள ) கஸ்தூரிமானை வெல்ல , அப்பழி 
தீர்க்க வேண்டி அந்தமான் , மதியைத் தூண்டவும் , சந்திரனும் 
முகத்திற்குத் தோற்று முகத்தின் மணம் தனக்கில்லை , ஒளி 
தான் உண்டு எனப்பின் வாங்கவும் கஸ்தூரிமான் மணம் தர 
சந்திரனையடையவும் . அந்த மானின் மீது பகைபூண்ட அந்த 
நங்கை ( பகைவரின் குருதியால் திலகமிட்டுப் பழி தீர்ப்பது 
போல் ) மானின் குருதியால் திலகமிட்டாளேயன்றி மணம்பெறு 
தற்கன்று எனுமாறு பச்சைக் கஸ்தூரி திலகமிட்டாள் . 


( கஸ்தூரி மானின் அண்டகோசத்திலுள்ள சுரப்பியால் 
கஸ்தூரிஎனும் மணப்பொருள் வெளிப்படும் . அதைத் திகமிட 
மரபு . இங்கு 

மான்கண்ணை வென்ற மங்கையின் முகல்ம் 
மதியையும் வென்று விட்டதாம் . மானின் மீது பழி தீர்க்கவே 
திலகமிட்டாள் என்பது கற்பனை ) 


கஸ்தூரிமான் சந்திரனுக்கு மணம் தந்ததாகவும் . 


அதனால் பகைபூண்ட நங்கை , கஸ்தூரியின் இரத்தத் தால் 
திலகமிட்டுப் பழி தீர்த்தால் என்பது கருத்து ) 

v - 12 


கருவிழிகள் கடைக்கண்களில் அடிக்கடி சென்று மீண்டும் 
விரைந்து வருவதாகி நாணோடு கூடிய அவளது பார்வைகள் 
மன்மதன் ; வில்லில் குறி வைத்து நாணிற்பூட்டிய கருங்குவளை 
மலர்களோ எனுமாறு இருந்தன . 

v - 13 


புது இளமையாகிய மதுவின் மயக்கத்தால் கருவிழிகள் ஓடி 
காதுகளாகிய கிணற்றில் வீழ்ந்து விடுமோ என்றஞ்சிய பிரமன் 
அதைத் தடுக்க வைத்த தளைகளோ ( சங்கிலி) எனுமாறு மை 
தீட்டிய கண்ணிணையில் பொருத்தி எழிலூட்டின . 


( மதங்கொண்ட யானைகள் கிணற்றில் விழுந்து விடாமல் 
சங்கிலியாற் பிணைத்தற் போல கருவிழிகள் 

செவியாகிய 
கிணற்றில் விழாது தடுக்க இமையாகிய சங்கிலியைப் பிணைத்த 
தாகக் கற்பனை ) 

V - 14 


350 


அனயமு ராக மொப்ப ச ஹஜானன சந்த்ர கடாக்ஷ பங்க்தி பர் 
வினனக ஸங்க கர்ண மனுஸ்ரீ மறுபெட்டு செலங்கி 

செண்டு கொட் 
டனவனி பட்ட கம்ம மகுடன் கொனுனந்தகு 

அம்ச பானி அங் 
கனயிடி தா சு பேர பெர கர்ணமு கம்ம பயின் 

தளுக்கனன் V - 15 


ஸா . நாசா சம்பகதச்சு -கந்த மசடன் ராப்ருங்கமுல் 

க்ரோல சந்த் 
ராசம்பந்தியு பல்குசோ அலமு வக்த்ரம் பேலனா நேடிகந் 
தே சௌரப் யமு லேது குந்த முலு காவே தந்தமுல் ? 

கானி நா 
டா சக்தின் ப்ரதிபிம்ப தம்ப முன ஏலாவ்ரால 

தஜ்ஜாதிகின் 

V - 16 


தே . ஸங்க ! சாம்யம்பு 3 ராமுன்னு ஜலஜப வுடு 
சரசி -ருஹ பத்ர நேத்ர கந்தர யொனர்செ . 
ஜவ்வனமு வச்சி வெண்டி சாக்ஷாத்கரிஞ்சு 
ஸங்க முன சேசெ நுனு கந்த சா ர சர்ச 


V - 17 


க . 


கமல த ளே க்ஷண சங்கீ 2 
தமுன நெகடு மந்த்ர மத்யதார த்ரிச் 2 
தா ! னமுலகு தீர்சின ரேக ல 
க்ரமமகு ரேகா த்ரயமுன கண்ட பம்ருன் 


V - 18 


351 


( உலகில் சுமங்கிலியான சகோதரியின அணிகளற்ற வெறும் 
காதினைச் சகோதரன் பார்ப்பது பாவம் என்பது மரபு ஆதலின் ) 
அவள் காதுகள் ஸ்ரீ ( திரு ) எனும் ( தெலுங்கு ) எழுத்தைப் 
போன்றிருக்கும் , திருமகள் , கூடப்பிறந்த சந்திரன் ஆகிய முகம் 
பந்தாடும் போது காதணி கீழே வீழ்ந்துவிட்டதால் அக்காதினை 
பார்க்கக் கூடாது என்று தலையைந் தோளோடு சேர்த்து 
மறைத்து காதணியுடைய பக்கத்தைக் காட்டவே கம்மல்கள் 
தளதளக்க பந்தாடி மகிழ்ந்தாள் . 

V - 15 


சம்பகப்பூப் போன்ற நாசியை வண்டுகள் முகர அஞ்சினும் 
அவள் பேசும் போது வண்டுகள் மொய்க்கும் , அவள் வாயில் 
எந்த மணம் தான் இல்லை ? அவளது முல்லைப்பூ போன்ற 
பற்களில் பிரதிபலிக்கும் தம் உருவைக் கண்டு வண்டுகள் மயங்கி 
மொய்த்துக் கிடக்கும் . 

V -- 16 


சங்கினைப் போல முன்பு பிரமன் அத் தாமரைக் கண்ணி 
னாளின் கழுத்தினைப் படைத்தான் . இளமை வந்ததும் மீண்டும் 
மென் சந்தளப் பூச்சென அதன் (உருவத்தோடு ) 

வண்ணமும் 
சேர்ந்து எழில் பெற்றது . 

V - 17 


உடைய 


தாமரை இதழ் போன்ற கண்ணை 

அவளது 
சங்கீதத்தில் திகழும் , மந்திர , மத்திய தாரம் எனும் மூன்று 
சுரங்களின் இருப்பிட எல்லைகளை வரைந்து காட்டியது போல 
அவள் கழுத்தில் வரைகள் மூன்றும் திகழ்ந்தன . V- 18 


352 


தே . லலன மருது பா ஹு யுக பிசலத கடகி 

பிச லதாஸ்ரீல னெல்லனு வெச ஹரிஞ்செ . 
மறி ஹரிம்பங்க அவி நெறி விறிகி காதெ 
சாரெ தனுயாத்ர தந்துல ஜாபுசுண்டு ? 


v - 19 


ம . தளுகொத்துன் புஜகீர்தி வஜ்ரக்ருணி சூத்ர ச்யூத 

ஹாரச்பு ரத் 
களிகா சித்ர குசத்வயோ பரிகளாதச்ச வல்ப விச் தாா தைர் 
க்ய லசத்திர்யகுர ச் தடம் பானு விவாஹாஞ்சன் 

மனோஜாதபா 
டல தப்த ச்ச த போட்ட பா சிகழு தண்டல் வோலெ 

கேள்ளிந்திகின் 

V - 20 


ச . ஒத வெடு ஜவ்வனம்பு வெலிகொத்தக 2 பய்யெத 

சிக்கு கூடிபிட் 
டதுமக லேதலௌட தி கள் நாக்கு மீறனு லேக . வக்ஷபுன் 
சது முன ப்ரக்கலன் மெறசி சப்படலை மறிலாவுகூட பை 
பொதலெ னனங்க பிச்கடிலெ பொல்துக சன்னுலு 

நாடு நாடிகின் 

V - 21 


தே . த்ருத ரகூத்தம ஸாப மொக்கிந்த விடி 2 சி 

விடி சி கட கேக " அப்புடப்புட 2 கலிபெடு ? 
சக்ர யுக மென றொம்மெல்ல ஆக்ரமிஞ்செ 
கொமிரெ சன்னுலு லேகப்பு கொனலனமர 


V - 22 


353 


நங்கையின் 

மெல்லிய தோளிணைகளாகிய தாமரைத் 
தண்டுகள் , தாமரைத் தண்டின் திருவினை ( அழகினை ) கவர்ந்து 
கொண்டன . அதனால் திருவிழந்த தாமரைத்தண்டு நெறிமுறிந்து 
( செல்வத்தோடு கூடிய தன் வாழ்க்கை நெறி கெட்டு ) வறுமைப் 
பட்டதால் தன் தேகயாத்திரை ( உடல் ஓம்பும் வாழ்க்கை ) நூல் 
நூற்பதால் கழித்துக் கொண்டிருந்தது . 

( வறுமையுற்றார் நூல் நூற்றுப் பிழைப்பர் . அதுபோல் 
தாமரைத் தண்டின் திரு ( அழகு ) வினை நங்கையின் தோள்கள் 
கவர்ந்து கொண்டதால் வறுமையுற்ற தாம் . 

நூற்று 
வாழ்ந்ததாம் . தாமரைத் தண்டினை முறித்தால் நூல் வரும் . 
அதனை நூல் நூற்பதாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது .) 

V -- 19 


நூல் 


அந்நங்கையின் கழுத்துக்குக் கீழும் முலையிணைக்கு மேலும் 
அகன்று நீண்டு குறுக்காக உள்ள மார்பில் திகழும் பூமாலை 
யில் , தோள் வளையிலுள்ள மணிகள் பிரதிபலித்து , மன்மதன் , 
ரதிதேவிக்கு திருமண காலத்தில் சூட்டிய நெற்றிச் சுட்டியோ 
எனுமாறு திகழ்ந்தது . 

V - 20 


உட் 


அவளுக்கு இளமை உருவாகி உடலினின்றும் ததும்பி 
வெளிப் போதலும் , முந்தானையும் வெட்கமும் அதனை உள்ளுக் 
கனுப்பி அழுத்தவும் , ( இளமை எனும் எழிற்சாறு ) முதிர்ச்சி 
யுறாத இளம்பாகமாதலின் வெளிப்படவும் இயலாது . 
புகவும் இயலாது . பிதுங்கி மார்பிடத்தில் இருபுறமும் அடங்கிக் 
கிடக்கவும் பின் நாட்படவும் வலிமையுற்று வளர்ச்சியுற்றதென 
நங்கையில் நகில்கள் ( முலைகள் ) ஒளிர்ந்தன . 

( உடலிலிருந்து வெளிப்பட்ட இளமை எழிலும் நாணமும் , 
முந்தானைகளால் உள்ளே அடக்கப்படவும் , உள்ளும் புக 
இயலாது . வெளிப்படவும் யலாது . 

அங்கேயே பிதுங்கிக் 
கிடந்தது போல முலைகள் , பருத்துச் செழித்தன என்பது 
கருத்து ) குரும்பை முலையுடன் கூடவே நாணம் கூடுதலும் . 
தாவணியில் மறைத்தலும் ஈண்டு கூறப்பட்டது ) 

V - 21 


இராமனது சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடவும் 
இறுதியில் இணைந்த சக்கரவாகப் பறவை ( அன்றில் ) இணை 
போல மார்பு முழுவதையும் கவர்ந்து கொண்ட 

முலை 
யிணைகள் இணைந்து கொண்டன . அப்பறவைகள் மூக்குப் 
போல முலைக் கண்கள் இளங்கருப்புடன் திகழ்ந்தன . 

( இராமன் சீதையின் பிரிவில் துயருற்றபோது சக்கிரவாகப் 
பறவைகள் களித்தின் புறக் கண்டு , சினந்து பிரிவுறும்படி சபித்த 
தாக ஒரு கதை இங்கு கூறப்பட்டுள்ளது . எந்த சாபமும் இரண் 
டாயிரம் ஆண்டுகளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விடும் 
என்பது ஐதீகம் , அதன்படி பிரிந்து தனித்தனியாக இருந்த 
முலைகள் , வளர்ந்து செறிந்து ஒன்று கூடின என்றும் அவை 
சக்கரவாகப்பறவைகள் போன்றுள்ளன என்றும் கூறப்பட்டுள் 
ளன . ) 

V - 22 


ஆ . - 23 


( 46972 


354 


க . தாரெட்லட்லுக " தம்முன் 

சேரின முத்தெம்பு சருல சேடி " ய சன்னுல் 
லோரெண்ட லுடி பெ . கன மகு 
வாரு நிஜார்ஜவமு சேருவாரிகினீரே ? 


V -- 23 


தே . விரஹிததி மீத கோபானமருடு திவிய 

வேகமை பைடி யொறதோன விசர குட்லு 
துனிசி பைட்டிகி அசி தார தோசெனைக 
கனகருசி மத்யலத நாரு காந்த கலரு 


V -- 24 


அண்ட ஜ கா மினி யூருபு 
பிண்டு வலபுலான நாபி பிலமு வெடலிசன் 
கொண்டல நடு முக ப்ராகெடு 
குண்ட லியோ அனக நாரு கொமரொப்பாருன் 


V - 25 


அங்கன நிலிசின பா ஹுவு 
லுங் கௌனுனு ஏறுபறுசு லோகமுனகுரத் 
னாங்கத காஞ்சீ பேதமு 
லுங் கௌவுல நடு மி உனிகியுன் நூகா ருன் 


V - 26 


தனு மத்ய வளீபங்க மு 
லனுகூர்பக அவியு தத்குலமுல யகு ட கந் 
துனி யிடி " ன பத்தி றேகன 
சனு னொட்டானமுன கொனு சாமகு னமருன் 


V -- 27 


355 


தாம் எப்படியோ அப்படியே தம்மைச் சேர்ந்த முத்துச்சரத் 
தையும் அவள் முலைகள் , இரு பக்கத்தையும் 

இரு பக்கத்தையும் இணைவித்து 
ஒன்றாக்கின . பெரியவர்கள் தம்மைச் சார்ந்தோர்க்கும் தமது 
ஒழுக்கத்தை ஈவார்கள் அன்றோ ? ” 

( முத்து மாலையின் இருவடங்களும் முலைகள் மேல் நில்லாது 
முலைச் சந்தின் ஒன்று கூடி இணைவது இயல்பு . அதனை , எப்படி 
முலைகள் இரண்டும் ஒன்றோடொன்று செறிந்து கொண்டனவோ 
அதுபோல முத்துமாலையின் இரு பக்க வடங்களையும் ஒன்றாக 
ஆக்கின . சான்றோர்களைச் சேர்ந்தவர்களும் சான்றோர் பண்பு 
அடைவார்கள் 

என்ற 

கருத்தினை மெய்ப்பிப்பது 
போலுள்ளது என்பது கருத்து . ) 

y - 23 


களை 


பிரிவின் மெலிந்த பெண்டிர் மீது சினந்து மன்மதன் விரைந்து 
பொன்னுறையுடன் கூடிய 

வாளினை எறியவும் , உறையின் 
தையல் அறுந்து வாள்தோன்றியது போல பொன்னெழில் இடை 
யூடாக மயிரொழுங்கு ( வளி ) தோன்றியது . 
( பொன்னுறை வயிறாகவும் , தையல் 

பிரிந்து 

நடுவே 
தோன்றும் வாள் மயிர் ஒழுங்காகவும் உவமிக்கப்பட்டது . ) V -- 24 


அன்னமென்னடையாளின் உயிர்ப்புக் காற்றினை அவாவி , 
உந்திப்புற்றிலிருந்து புறப்பட்டு வந்து முலைக்குவடுகளின் ஊடு 
போந் தூரும் பாம்போ எனுமாறு அவளது மயிரொழுங்கு எழில் 
பெற்றிலங்கியது . 

V- 25 


நங்கை நிற்கும் போது அவளது மென்தோளும் இடையும் 
உலகினர் காணுமாறு 

மணிகள் மிடைந்ததோள் வளையும் , 
மேகலையும் அணிவதாலும் , மயிரொழுங்கு அமைந்ததாலுமே 
தோன்றின . 

(காணரிய இடையும் , மென்தோளும் அணிகள் அணிவதால் 
இருப்பது புலப்பட்டது என்பது கருத்து . ) 

V - 26 


உடல் நடுவிலுள்ள ( வயிற்றிலுள்ள ) மும்மடிப்புகள் எனும் 
தங்கத் துண்டுகளை பற்றவைத்திணைக்க அதே சாதியைச் 
சார்ந்த தங்கத்தகடு மன்மதன் வைத்தான் எனுமார 
ஒட்டியாணம் அவளுக்கு எழிலூட்டியது . 

( பொற்கொல்லர் தங்கத்தை இணைக்க தங்கத்தகட்டினை 
பயன்படுத்துவது போல , மன்மதன் எனும் பொற்கொல்லன் , 
அவளது வயிற்று மடிப்புகள் ( வளி ) எனும் துண்டுகளை 
இணைக்கும் தங்கத்தகடு ஆக ஒட்டியாணம் இருந்தது என்பது 
கருத்து . ) 

V - 27 


356 


க . லே கௌ தீக ” நிதம்ப மு 

வ்ரேகுன த்ரெம்புடயு கனி விரிஞ்சி பிகிம்பன் 
லோகி முடி யிடி யெ வத லுக 2 
னா கோகச் தனி கபீர நாபி செலங்குன் 


v - 28 


க . வெலதி கடிபேர இலனொக 

புலினமு டி கபடி யெ சிந்து புலினபு பங்க்தின் 
நலுவ யதி வட க காதே ? 
தெலியுட கந்தஞ்சபத மு திரமுக நிலிபென் 


V - 29 


தே . கதளி திவியுஞ்செ னாக்ராங்க் ரிகம்பு தொடல 

பெனுபு னெட்லன்ன பொரல சோதன னட ஞ்சு 
கொன்ன யாதோ க பாடுனு கொப்புவிப்ப 
மெறயு கோர்ம்ருச் ஈலுனு கெம்பு கு றுலு காவெ 


V - 3 ) 


தே . வசுதலோ எட்டிஸ்ரீ கல வாரினேனி 

கரம் முலு தாச் யமுலு சேயு ச " ரசி ஜாக்ஷி 
யூருவுல கெட்லடன்ன பைதாரு மோசு 
கொட்டு கு லுனு அல்ல கலஸமுல் குறுலு காவெ 


V - 31 


357 


மெல்லிடையாகிய கொடி , நிதம்பம் ( புட்டம் ) ஆகிய பாரத் 
தால் அறுந்துவிழக்கண்ட பிரம்ம தேவன் , அதை இறக்கிவிட , 
தளர்வாக முடிச்சுப் போட்டானோ எனுமாறு சக்கிரவாகப் 
பறவை போன்ற முலைகளையுடைய அவளது ஆழமான உந்தி 
அமைந்திருந்தது . 

( பிரம்மனின் கயிற்று முடிச்சுப் போல உந்தி இருந்தது என்ற 
உவமை நயம் சிறப்புறுகிறது . ) 

V - 28 


நங்கையின் நிதம்பம் எனும் பெயரில் ஒரு மணல் திட்டு - 
நதிக்கரை மணல் திட்டுகளிலிருந்து தப்பி வந்துவிட்டது . அந்தக் 
கணக்கு தெரியவே பிரம்மன் மணல் திட்டில் அன்னத்தின் அடிக 
ளாகிய குறியை இட்டான் . 

( ஒரு பொருள் காணாவிட்டால் தெரிவதற்காக , கணக்கு 
அறிய குறியிடுவது வழக்கம் . மணல் திட்டு ஒன்று நங்கையின் 
நிதம்பமாகி காணாமற்போனது . பிரம்மன் மற்ற திட்டுக்களை 
கணக்கிட அன்னத்தின் அடியாகிய + என்ற குறியை இட்டு 
வைத்தான் என்பது கருத்து . 

V - 29 


வாழை நங்கையின் தொடையழகின் வளத்தினைத் திருடிக் 
கொண்டது . எப்படி என்றால் , 

( திருடனின் உடைகளைச் சோதிப்பது போல ) மட்டை "புரிக் 
தால் உள்ளே பசு வால்போன்ற ( மேலே அகன்று கீழே குறுகிய ) 
தண்டும் . 

பூவினையுரித்தால் உள்ள நகம் போன்ற மொட்டுக்களும் 
( பூமுகைகள் திருடர்களின் ஒருவகைக் கருவி போலுள்ளது ) அதன் 
சிகப்பும் ( பத்மராகக் கற்கள் எனும் நவமணிகளும் ) திருடியதின் 
அடையாளங்களாகத் திகழ்கின்றன . 

V - 30 


உலகிலுள்ள எப்படிப்பட்ட செல்வமிக்கவர்களானாலும் 
அவளது தொடைகளுக்கு 

அடிமை 

செய்பவர்களாகத்தான் 
ஆவார்கள் . செல்வமிக்க பெண்களின் அங்கையின் குடையும் 
பூரண கும்பமும் ரேகைகளாக அமைந்திருப்பது அடையாள 
மாகும் . 


( அடிமைகள் பிரபுவுக்கு குடைபித்து , பூரண கலசம் பிடித்து 
வரவேற்பது போல - அவள் எழிலுக்கு தோற்ற பிற பெண்டிர் 
தம் கரங்கள் குடை , கலச ரேகைகளால் அடிமையாகின்றன 
என்பது கருத்து . ) 

Y - 31 


வலராஜு குடும்ப மு அத 
க்கலமுக போஷிஞ்சு நலம கர்பமு லய்யென் 
பொலதுக ஜங்க லதி ஸ்யா 
மல மஞ்ஜீரச்த நிபிட்ட மரகத காந்தின் 


v - 32 


தே . உவித நித்தம்பு ஜங்கலை சவது கோரி 

கலம கர்பம்பு லட சு லோகண் டகமுலு , 
சாதுருல மிஞ்சி மறி தி வச க்ரமமுன 
நிலுவ கவி பா ஹிரமுலைன தலலு வஞ்சு 


V- 33 


இலகல வச்து சந்ததுல கெல்லனு கச்சிடு மாச் வபாவ பா 
டல ருசி கேமொ வேறயொக டாலிக வச்சுனெ ? லக்கநீடமம் 
மலமின தெந்த முச் த யிதி அஞ்சு பதாப்ஜமு 

லங்குளீ முகம் 


புலனகு னட்லு மிஞ்சு நக ! முல் மெறயன் கொமராரு 

னிந்திகின் 


V - 34 


லலனோபரிபத கச்சப 
முலு பலிமிமெயின் கஜப்ரபூத க "திஸ்ரீ 
விலசனமு கொனக ? காதே 
கலிகென் கஐ கச்ச 

கச்ச போக்ரே கலஹம்பு ர்வின் 


2 


Y - 35 


359 


நங்கையின் கணுக்கால் சிலம்பிலுள்ள மரகதப் பச்சையின் 
ஒளியால் பசுமை படர்ந்து மன்மதனின் குடும்பத்தைச் செழிப் 
பாகப் பேணும் செஞ்சாலிப் பொதிபோல இருந்தது . 

( நெற்பொதி ( கதிர்விடுமுன் உள்ள கரு நிலை ) கணுக்காலுக்கு 
உவமை கூறப்பட்டது . ) 

V - 32 


நங்கையின் , மென்மையான . கணுக்காலின் , இணையாக 
வேண்டிய நெற்பொதி , தம்முன்னே முள்ளினை திறமையுடன் 
அடக்கி வைத்திருந்தது . பின்னர் நாட்படவும் அடங்காது அவை 
( முள் ) வெளிப்படவே (நாணத்தால் ) தலை குனிந்தன . 

( முதலில் நெற்பொதி இணையாக இருந்தாலும் நாட்படவும் 
முள்வெளிப்படல் , நிறமாற்றம் , ஆகியவையால் இணையாக 
முடிய வில்லை . 

அதனால் நாணுற்று தலை கவிழ்ந்தது . நெற் 
கதிர்கள் முற்றியதும் தலை கவிழ் தலை நாணுற்றதாக பல 
சுவிஞர்கள் கூறியுள்ளனர் . அறிவு நிறைந்ததும் தலை நிமிர்ந்த 

நீங்கி தலை கவிழ்ந்து அடக்கம் ஏற்படுவதாகவும் 
கவிஞர்கள் வருணிப்பர் . ) 

V - 33 : 


செருக்கு 


எம்மீது 


" உலகிலுள்ள பொருட்களுக்கெல்லாம் செல்வண்ணம் பூசும் 
இயல்பினராகிய 

இனிவேறு 

செம்பஞ்சுக் குழம்பு 
( அரத்தகம் ) பூசுவானேன் ? 

பேதைமை யல்லவா ? 

என்று 
அவளது பாதங்கள் , முகமாகிய விரல்களினால் நகமாகிய பற் 
களைக் காட்டிச் கிரிப்பது போல , நங்கை எழில் மிக்கிருந்தாள் . 

( வெண்பற்களாகிய நகங்களிலும் செம்பஞ்சுக் குழம்பு பூசும் 
போது செம்மை படியுமே எனினும் , வெற்றிலை போட்ட பற் 
களோடு சிரித்தன என்று கொள்க . ) 

v - 34 


நங்கையின் முழங்கால் ஆமை யோடு போல இருக்கும் . அவள் 
நடையோ பிடிநடையாகும் . ஆமைக்கும் பிடிக்கும் (யானைக்கும் ) 
ஏற்பட்ட போராட்டம் எனப்படும் பழமொழி 

பழமொழி இவளால் தான் 
ஏற்பட்டது . 

( கஜகச்சப ( யானை , ஆமை ) கலஹ நியாயம் எனும் வட 
மொழிப் பழமொழியைக் கருத்துட்கொண்டு இக்கவிதை உள்ளது 
யானைக்கும் முதலைக்கும் ஏற்பட்ட போராட்டக்கதை தான் 
பிரசித்தம் யானை , ஆமை கலகக்கதை தெரியவில்லை . V - 35 


360 


தே . தருணி தனுகாந்தி யெதுட நூதன ஹரித்ர 

துலகு ராலேக அத்யந்த மலினயய்யெ 
ஒளடகா ராத்ரியன நிஸயன தமிச்சர 
யன நிஸீதி னியன க்ஷப யனக பரகெ ? 


V -- 36 


சீ . அய்யிந்து வதன தராங்கன காவுன 

பராங்மைத்ரி பொருகுல பாகவதுல 
க்ருஹ முலந்து மராளி கைகாவளீ ஹரி 

a மனோஜ்ஞா ச்ரக் " a .ச மர்க் ! 
லமர ஜனிஞ்சி வயச்யலை நாக க 

ன்யலு புத்ரிகா விவாஹ முலயந்து 
பாடு பத்மாலயா பரிணயாமேய கே 

யமுல அனந்து கல்யாணகுணமு 
அத்புதம் பொப்ப வினிவினி அதனிகவயு 
புத்தி ப்ராக் ஜன்ம சம்ச் காரமுன ஜனிம்ப . 
த " தவதாரானுமேய கதா சு தா னு 
கலித லீலானு க்ருதுல வர்திலுசுனுண்டி 


V - 37 


சீ 2 . தம தண்ட் ரி ஸ்ரீஸ தத்த ஸ்ரீலு க்ருஹ முன 

த்ரவ்வி தண்ட முலய்யு தனது தொண்டி 
ச்ரேக் வி நிர்மாண தாச்யம் ப னுத் சே கத 

ஜரபுசு ப்ரஜ்ஞ வைஷ்ணவ புராண 
சம்ஹிதா வ்யாக்யா ரசன ப்ரொத்து கட்டு புசு 

கட்டெடு 2 கம்ம செங்கலுவ விருல 
தோமாலெ லலகலு துவ்வி கந்துனகுபா 

ர்ஹ நிபத்த கே டகம் பனக நீல 
தே . வ்ருஷக்குத் ரேக ! னெட ம கொக்கிந்த யொறக 

டின தம்மில்ல வலயம்பு அடு குனந்து 
கொந்த சேபர்தி கீலிஞ்சி கூபவாரி 
நீட 2 வீக்ஷிஞ்சி க்ரம்மற கூட னுனுசு 


2 


Y - 38 


361 


மங்கையின் மேனி எழிலுக்கெதிரே , புது மஞ்சள் துலைக்கு 
வர முடியாமல் (இணையாகாமல் ) மிகுந்த மாசுற்றது . அதனால் 
தான் அதற்கு இரா , அல் , என்பனை போன்ற இரவின் பெயர் 
களையுற்று கரைந்து இராமலே , இல்லாது போனது . 

(மஞ்சள் நாட்படின் மேல்தோல் கருவண்ணம் உறும் , மாசுறு 
வதாக கற்பனை செய்யப்பட்டது . மஞ்சளுக்கு வட 

வடமொழியில் 
இரவின் பெயர்கள் எல்லாம் பரியாய பதங்களாகும் . ராத்ரி , 
நிச , தமிஸ்ர, நிஹீதினி , க்ஷப என்பன இரவின் பெயர்கள் . 
கரைதல் , கெடுதல் , தேய்தல் , என்ற பொருளின் அடியாக 
இச்சொற்கள் அமைந்தன . அவளது உடல் பொன் வண்ணம் 
கண்ட மஞ்சள் தோற்று கரைந்து இல்லாது போயிற்று என்பது 
கருத்து . ) 

IV - 36 


அந்த மதிமுகத்தினள் , பூமி தவியாதலின் அவளுடைய 
முன்னைய தோழியரான நாகக்கன்னிகள் , அவளை இணை 
பிரியாதிருக்க வேண்டி , பக்கத்து வீடுகளில் வைணவர்களின் 
மகளிர்களாகப் பிறந்து , மராளிகா ( அன்னம் ) ஏகாவளி ( ஒற்றை 
வட முத்துமாலை ) மனோக்ஞா ( மனதை அறிபவள் ) ஸ்ரக் விணீ 
( பூமாலை யுடையவள் ) என்ற பெயர்களுடன் தோழியராகத் 
திகழ்ந்தனர் . அவர்கள் பொம்மைக் கல்யாணம் முதலிய 
விளையாட்டுக்களில் லட்சுமி தேவி திருமண வைபவக் கதைப் 
பாட்டுக்களைக் கேட்டுக் கேட்டு , வியப்புற்று , திருமாலின் 
திருவிளையாடல்களில் , ஈடுபட்டு அவனையே மணம் 

புரிய 
வேண்டுமென முன் பிறவி . வாசனையால் , ஆசையுற்று அவனது 
திரு அவதாரக் கதைகளை மீண்டும் மீண்டும் கேட்டின் புற்று 
மகிழ்ந்தாள் . 

IV - 37 


தனது தந்தை ( பெரியாழ்வார் ) திருமால் தந்த செல்வச் 
செழிப்பு மிக்சிருந்தும் தனது முன்னைய மாலை தொடுத்துச் 
சேவகம் புரிதலை விடாது ஆர்வமுடன் இருந்தமையால் , 
திருமாலின் திருவிளையாடல்களையும் , வைணவபுராணங்களை 
யும் வியாக்கியானம் செய்து கொண்டும் , நூல்கள் இயற்றிக் 
கொண்டும் இருப்ப , அவர் கட்டிய மணமிகு செங்கழு நீர் , 
பூக்களை யுடைய தோமாலையை , கூந்தல் சீவி , மன்மதனுக்கு 
மயிற்பீலியால் இயற்றிய முடி ( கே ... கம் ) போல , கருவண்ணக் 
காளை மாட்டின் திமில்போல சிறிதே இடப்பக்கம் சாய்ந்த 
கொண்டையினடியில் விருப்புடன் சேர்த்து ( கூந்தலில் பூமாலை 
சூடி ) கிணற்று நீரில் ( தன்னெழில் ) கண்டு மீண்டும் பூக்குடலை 
யில் வைப்பாள் . 

IV .-- 38 


362 


1 


ஆநவலா யலந்தி பசு பாடி " , து கூலமு தால்சி , குப்ப சன் 
கோனல தாவுலுப்பதில் குங்கும தேடலநிக்கு தேரக 
ப்ரானன நாபி தீர்சி , பித்ருபத்த லதாந்தமு லர்தி 

கொப்புனன் 
பூனி யொகிந்த சே புனிசி புச்சி செலின்கனி வெச்சனூர்சுசுன் 

V - 39 


மீ பாடின ஹரிசந்த மு 
லேபாடி க 2 தலப வச்சு ? இதடே ச- துலன் 
காபாடின வாட னுகை2 
த்ரோபாடின தன்னுவலசி , தொய்யலுலாரா ? 


V - 40 


தே . தானு சுரேமௌனி ந்ருபதனுல் தால்கி யகட 

காமினீததி உடி கிஞ்சுகண்டெ அட்டெ 
கண்டெ யுனு அல்ல தாசரிகாடு கிரியு 
ஹரியுனை போவுடய மஞ்சித னுயுகம்பு ? 


V - 41 


க . 


ஆதனுவுல லேருகதா ? 
நாதுலு ; மறிகாக கலிகி னன் வக 2 திர்யக் 
ஜாதிகி னீ ஜாதிகிகல 
யீதீவ்ரத கலதெ ? எறுக கிட்லேலண்டின் ? 


V- 42 


தே . ஆத்மவத் சர்வபூதானி யனுட பொங்கெ ? 

முத்தி யல கைன வலவந்த முச்சடலனு 
ஆடபாடல் கதல கொந்தடகு கானி 
நோருலேனி ஜந்துவுலகெ நொப்பி கனமு 


V - 43 


368 


அந்நங்கை ( கோதை ) சிறிது மஞ்சள் பூசிக்குளித்து கூறை 
( சேலை ) யுடுத்தி , முலைக்குவட்டில் மணம் மிகுமாறு குங்குமச் 
சாறு பூசி , கற்பூரத் திலகமிட்டு , தந்தை கட்டிய பூமாலையை 
விருப்புடன் கூந்தலில் சூடி , சிறிது நேரம் வைத்திருந்து , மீண்டும் 
களைந்து வைத்துவிட்டு தோழிகளைப் பார்த்து வெய்துயிர்ப் 
பாள் . 

IY - 39 


" நீங்கள் பாடிய திருமாலின் நடவடிக்கைகளை 

எந்த 
முறையில் சேர்க்க முடியும் ? தன்னை நாடிய நங்கையரையே 
அருள் செய்யாதவன் . எந்தப் பெண்ணைத்தான் காப்பாற்றி 

IV - 40 


ஜான் 


ஆமை 


அவன் தேவன் , ( வாமனன் ) முனிவன் ( பரசுராமன் ) அரசன் 
( ஸ்ரீராமன் ) ஆகிய உடலைத் தாங்கி பெண்களை வெய்துயிர்க்கச் 
செய்ததைவிட அதற்குமுன் எடுத்த பிறவிகளாகிய , மீன் , 
பன்றி , சிங்கமாகிய உருவிலிருந்தாலே நல்ல தாயிருந்திருக்கும் . 

( பெண்களுக்கு விரகதாபத்துயர் தராத முன்னைய பிறவி 
களில் மட்டும் பிறந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்பது கருத்து ) 

VI- 41 


அந்த ( மீன் , ஆமை , பன்றி , சிங்க ) ப் பிறவிகளில் பெண்கள் 
காதலிக்க வில்லையல்லவா ? நல்லதாகப் போயிற்று . ஒருவேளை 
காதலித்தாலும் விலங்குகட்கு மனிதர் கட்டுள்ள 

வேட்கை 
இராதல்லவா ? ( ஏன் இராது ? ) தெரியாமல் இப்படிச் 
சொன்னேன் . 

IV 42 


ஏன் 


எல்லா 
ஆத்மவத் சர்வபூதானி ( தன்னைப் போலவே 
உயிர்களும் ) என்பது 

பொய்தான் . மனிதப்பெண்களாவது 
ஆடல் பாடல்களிலும் , சரச சல்லாபங்களிலும் , கதைகளிலும் 
கொஞ்சமாவது 

விரகதாபத்தை அடக்கிக்கொள்ளலாம் . 
வாயில்லா உயிர்களுக்கு நோயும் அதிகம் தான் . 


( தன்போலவே பிற உயிர்களையும் கருதுவது எப்படி ? 
மனிதர்கள் வாயிருப்பதால் பேசி மகிழ்ந்து ஆற்றியிருக்க முடியும் . 
வாயற்ற விலங்குப் பிறவிகளில் எப்படி விரகதாபத்தை அடக்க 
முடியும் என்பது கருத்து ) 

IV - 43 


ம . த ரபை ஈதடு பூர்வகல்பமுல சக்தச்த்ரீவிஸாலாம்ப காம் 

புரு ஹ ஸ்ரேணி ஜலம்பு மை புலகலுன் பூரிஞ்சுசுன் வேசுதுர் 
பர கர்மம் பலமங்க வச்சு ஜலஜத்வச்தப் த 3 ரோமத்வ கே 
ச ரிதல் பூர்யவதார த ” ம்ப முன ஆச்சாதிஞ்சு தா 

ப்ரௌடி மன் V - 44 


க . அனிமிஷ முனி மனு ஜாதி 

ஐனனம்புல ஈதடெட்லு ஜலஜாக்ஷத கூர் 
சின வாரினேசெ தயலே 
கனின வினுடு மீது பாட லந்த . தெலிபெதன் 


V_ 45 


மொத ல உபேந்த்ருடை இதட மோக ஹதின் 3 ப்ருகு ? 

பத்னித்ருஞ்சி , அம் 
முது சலி கே ஹினீ விரஹமுன் தனயட்லன பொந்து 

மன்ன , நா 
கதி யுனு தே வகார்யமுன கய்யெடு னஞ்சு வஹிஞ்சி , 

த்ரோசு லா 
கெத வடுவய்யு லச்சி மதிகென்னடு பாயனி ஜாலி நிம்படே 

V. - 46 


ப்ரளயார்கோக்ரே குடார கோணமுந்ருபத்ரை வித் வத் 


பீடி காக் 


க் யல த்ரிச் தானமு லேடு மார்லு வருசன் கட்டிஞ்சு 

தோ " ஸ்ஸக்தி கீர் 
ர்திலசத் வல்லகிம்ரோயு ரக்தயயி யெந்தே வஸ்யயௌ : பூச தீ 
திலகம்பு ன்து த த்ரோப கஸ்யபுன கார்தின் பிட்ட யை 

போவதே V - 47 


2 


7,4677 


365 


செய்த 


இவன் முன் பிறவிகளில் , காதலித்த கன்னியரின் 

கன்னியரின் கமலக் 
கண்களில் நீரை வரவழைத்தும் , அவர்கள் உடலில் புளகம் 
உருமாறும் 

வினைப்பயனால் தான் , பின்னர் , நீரில் 
கிடக்கும் மீன் , ஆமையாகவும் , புளகம் போன்ற மயிர்சிலிர்க்கும் 
பன்றி , சிங்கமாகவும் பிறந்தான் . எனினும் அந்த உண்மையை 
மறைத்து திறமையாக இருக்கிறான் , 

IV - 44 


தேவன் , முனிவன் , அரசனாகப் பிறந்த பிறவிகளில் இவன் 
தாமரைக் கண்ணாரைத் தண்ணளியின்றித் தவிக்கச் செய்தான் 
என்றேனே அதனை 

உங்கள் பாடல்களிலிருந்தே தெரிவிக் 
கிறேன் . 

IV - 45 


முதலில் 

விஷ்ணுமூர்த்தியாக , இவன் , பிருகு முனிவரின் 
மனைவியைக் கொன்று , அந்தக் கிழவன் ( பிருகுமுனி) தன்னைப் 
போல மனைவியைப் பிரிந்து வருந்துவாயாக எனச் சாபமிட 
எனக்கு அதுவும் தேவகாரிய மாகட்டும் என்று 

கூறி 
வாமனனாகி ( பிரம்மச்சாரியாகி ) திருமகளைப் பிரிவுத்துயரில் 
ஆழ்த்தினான் அல்லவா ? 

( இராமாயணம் உத்தர காண்டத்தில் பிருகு முனிவன் சாபக் 
கதை வருகிறது . பிருகு முனிவனின் மனைவி அசுரர்களுக்கு 
அபயமளித்துக் காப்பாற்றியதால் அவளை , விஷ்ணு கொன்ற 
தாகக் கதை . ) 

IV - 46 


பிரளயகாலச் சூரியனைப் போன்ற கூரிய கோடாரி ( பரசு ) 
யாகிய வீணைத் தண்டினால் , பகைவன் , பகைவனின் நண்பன் , 
நண்பனின் 

பகைவன் எனும் முத்திறத்துப் பகைவர்களின் 
சிம்மாசனங்களாகிய ( மந்திர மத்திய தாரங்கள் ) கட்டைகளில் 
ஏழு தடவை ( ஏழு சுரங்களில் ) வாசித்து , தன் தோள் வலி 
காட்டிய புகழ் எனும் வீணையை மீட்டிய போது , விழைந்து 
வந்த 

பூமியாகிய கற்பின் செல்வியைத் துறந்து காசியப 
முனிவனின் மகளாகிடச் செய்யவில்லையா ? 

( பரசுராமன் , தன் தந்தையைக் கொன்ற கார்த்த வீரியார்ச் 
சுனனின் மக்கள் மீது வஞ்சினம் பூண்டு ஏழு தடவை பூமியை 
வலம் வந்து , க்ஷத்திரியர்களைக் கொன்று அந்தக் குருதியினால் 
சமந்த பஞ்சகம் , எனும் மடுவை உருவாக்கி பித்ரு தர்ப்பணம் 
செய்தான் . அவன் உலகை வென்றும் , காசியபன் 
முனிவன் யாசித்ததுமே அந்த உலக முழுதுமே தானம் செய்து 
விட்டான் . உலகம் காசியபன் மகள் ஆயிற்று . ஆதலில் காசினி 
என்று பூமிக்குப் பெயர் உண்டாயிற்று பரசுராமன் தான் வென்ற 
பூமியை 

துறந்தான் என்பதால் இப்பிறவியிலு ம் 
திருமகள் ( பூமி ) எனும் பெண்ணுக்கு அருள் செய்யவில்லை 
என்பது கருத்து . ) 

IV -47 


எனும் 


ஆளாமல் 


366 


ம . 


தன சௌந்தர்யமு செப்பகா கரகிப த்மாகாந்த ரப்பிஞ்சி 

மோ 
ஹன கஞ்ஜம்பு " ன வைசி திய்ய மிடு நெய்யம் பொப்ப 

பைகொன்ன மீ 
றிந்ருஸம் ச த்வமுனன் தொறங்கி சனிவெர்ரின் சேசெ 2, 

காகுத்து டை 
ன நிலிம்பாரி "விதா ரி சந்த முலு டெந்தானன் விசாரிம்புடா 

v - 48 


செலுவமு தால்சி தன்கவய சேரின ராகிணி ராவணச்வசன் 
நலுவுரு நவ்வ அத்தெற கொனர்பக யேலின , விய்யமை 


அதண் 


டலுகட்ட , சீத கிட்டிதலபாத்ம தலம்பக யாயமன் வ்ருத 
கல ஹமுனன் தனுந்தொறகு காககு நாக்கு லோனு சேயடே 

v- 49 


2 


2 


பொ . பீட்கார ச் ரபதச் ரமை பெத வி கம்பிம்பன் , மொறல் 

கிட்டி ப்ரா 
வ்ருட் காலாம் புத கர்ஜ கெல்வக , வலச்ச்ரீகண்ட 

ஸாகாசிதத் 
விட் கும்பீநஸரேக ! கேலசிலதா த்ருத் பா ஹுவேஷ்டிம்ப 

முன் 
ராட்கண்டீ ரவமை ஒனர்செ வடி- சோனா லண்டகோ ணாச் 

சிதன் V - 50 


தே . ஒல்ல பொம்மன்ன போதெ , தானுல்ல ச முல 

னேப ? அ தி ரக்கசிய யௌட எக்கெ 2 ? வலசி 
ச்த்ரீலு தலவம்ப தானவச்செ , அதி சால 
காடதா னி ப ஜீது சேயக வலயுனெ ? 


V - 51 


367 


தனது அழகினைச் சொல்லக் கேட்டு , மனமுருகி , திருமகள் 
(ராஜ்யலட்சுமி ) அழைத்துத் தாமரைப் படுக்கையில் இன்ப 
முடைய அன்போடு கூடி இணைய வரும் போது , கொடுமையாகத் 
துறந்து சென்று அவளைப் பித்துறச் செய்த காகுத்தனாகிய 
இராமனின் நடவடிக்கைகளை உள்ளத்தில் ஆராய்ந்து 
பாருங்கள் . 


( இராமன் , அரசு ஆகிய திருமகளைத் துறந்து பட்டம் 
ஏற்காமல் காட்டுக்குக் 

அவளை பிரிவுத் துயரில் 
ஆழ்த்தினான் என்பது கருத்து . ) 

IV - 48 


சென்று 


அழகிய உரு வந்தாங்கி , தன்னை நாடிக் காதலித்து வந்த 
இராவணனின் தங்கை ( சூர்ப்பநகை ) யை , நாலுபேர் நகைக்கும் 
படியாக அவ்விதம் ( மூக்கரிந்த செயல் ) செய்யாமல் , எற்றுக் 
கொண்டிருந்தால் , சம்பந்தியாகி , அந்த ராவணனும் சினந்து 
சீதையைச் சிறை வைக்கமாட்டான் . வீணாகப் பகை மூளச் 
செய்து தனக்கும் , சீதைக்கும் இராவணனுக்கும் , சூர்ப்பணகைக் 
கும் கேடுண்டாக்கிக் கொண்டானல்லவா ? 


( சூர்ப்பணகையை ஏற்றிருந்தால் இத்துணைத் துன்பம் 
வராது என்றும் நயந்து வந்த பெண்ணைக் கொடுமைப்படுத்து 
வது நியாயமா ? என்றும் கேட்கிறாள் கோதை ! பெண்கள் 
உணர்வறிந்த பெண்ணுக்குத்தானே இரக்கம் அதிகம் . ) IV- 49 


சிங்க 


ஓவென்றலறிச் செங்குருதி ஒழுக , உதடுகள் துடிக்க , முகில் 
முழக்கம் என முறையிட்டவாறு , கொடி போன்ற வாள் ஏந்திய 
சந்தன மரக்கிளை 

போன்ற 

தோள்களைத் தடுக்க பாம்பு 
போன்ற தன் 

கரங்களைச் சுற்றிய சூர்ப்பணகையை 
மொத்த அவன் மூக்கரிந்து கொடுமைப் படுத்தவில்லையா ? 
( மூக்கரிந்தது இலக்குவ எனினும் 

பொறுப்பாளி 
இராமனாதலின் இராமன் மேலேற்றிக் கூறப்பட்டது . கோயில் 
கட்டுதல் சிற்பியேயாயினும் அரசன் கோயில் கட்டினான் 
என்பது போல ) 

Iy - 50 


வேண்டாம் போ என்றால் போக மாட்டாளா ? அவள் அரக்கி 
என்பதால் பரிகாசம் செய்து அலைக் கழித்தல் முறையோ ? பெண் 
குலமே நாணுமாறு அவளாகவே வந்தாள் ! அது போதாதென்று 
பெண்ணைக் கேவலப் படுத்த வேண்டுமா ? 

V -- 51 


ம . 


தனுனண்டன் ச துலௌட கோரு முனிப்ருந்தம்புன் 

ததா பாதிய 
த்வன க்ஷோத முகல் கியுன் . பெற ஜனின் தாவல்லவ 

ச்த்ரீலுகா 
ஜனனம்பந்தக சேசி கூடி யு . னுநாசக்தாத்மலன் 

காந்தி னீ 
தனயப்ரேரண பாசெ போ ஜபுர யாத்ராதம்ப ச ம்ரம் பியை 

V. - 52 


3 


ஹதலனொனர்செ மோஹிதலனல்ல யயோமுகி ணாபுலச் த்ய 

பூபூ 
சு தனு விரூபலௌட னனுசோ , முசலின் பெனுனிட்ட 

தாடிமை 
யதிவ ரமிஞ்செ தாமுச லியய்யு , ரஹின் மறுகு " ஜ்ஜு 

ப்ரேஷ்யகை 
த்ருதிசெடி யுக்ரசே " னுனகு ப்ரேஷ்யத ஒந்தி யு தித்தி 

யேலடே V - 53 


தே . தனகு அந்த று கூர்யப்ருந்தாவனமுன 

ஒகதெ ரதிதேல் செ , காக ஒண்டொ கதெ ப்ரேல்சி 
யந்த ராத கு மேலுவாடை- முராரி 
எல்ல ச " துலகு எதனுடு - கே யிடண்டெ ? 


v - 54 


வ . 


அனி யிட்லு த்ரபாபரம்புன உபாலம்ப த ”ம்பம்பு கா சேயு 
புனஃபுனச் மரணம்பு ன அந்தஃகரண ராகம்பு , தேடபடன் 
தெலிசிபோட்டு லீ போட்டி கைடபாரி யெட 2 நாடுகொன்ன 
கன்னெ கூர்மி லஜ்ஜா வஸம்வதி யை வெலிவிரியங்கா னீக - 
புடபாக நிகாஸம் பகு காக சீகாகுப் டினாடு நாடிகி அகு 
சுன்னட்லே க்ட கிட நகு சுன்ன திந்த இய்யிந்தி யெரவு 
மான்சி மனலனு குட்டெறுங்க னீயனி இங்கிதம் பெறுக 
பறுசுகொனி சிந்தாபனோத னம்பு சேயகுன்னன் ப்ரமாதம் 
பனி நவ்வுசு நர்மகர்பம்புகா இட்லனிரி . 

V - 55 


369 


தன்னைத் தழுவப் பெண்ணாகப் பிறக்க விரும்பிய முனிவர் 
களை , தன் பாதத்துக்குள் ( பொண்ணாக்கும் ) ஆற்றல் இருந்தும் 
கூட , மற்றொரு பிறவியில் ( கண்ணன் ஆகி ) ஆயர் மகளிராகப் 
பிறக்கச் செய்து இணைந்தும் , அக்குரூரவன் தூண்டுதலால் , 
அந்நங்கையரைப் பிரிந்து மதுராபுரிக்குச் சென்று விடவில்லையா ? 


( ஆடவர் பெண்மை அவாவுறும் அழகன் என்று கம்பனும் 
இராமனைக் குறிப்பிடுவான் . முனிவர்கள் பரம்பொருளைப் 


பெண் கோலத்தில் சுவைக்க விரும்பி ஆயர் மகளிராகப் பிறந்தனர். 


அயோமுகி , சூர்ப்பணகை ஆகியவர்களை அரக்கியர் அழகற்ற 
வர்கள் என நயவாது தண்டித்தான் என்றால் பலராமனாகி , 
தன்னை 

வயதில் மூத்த பனைமரம் போன்றுயர்ந்த 
ரேவதியைத் தான் கிழவனாகி இணையவில்லையா ? கண்ணன் 
ஆகி , கூனியாகிய ( குப்ஜா எனும் ) வேலைக்காரியை விரும்பி 
உக்கிரசேனனிடம் தான் சேவகனாகி , கூனலைத் திருத்தி ஏற்றுக் 
கொள்ளவில்லையா ? 


( அழகு , இளமை இல்லாவிட்டாலும் அன் பிருந்தால் ஏற்றுக் 
கொள்வர் என்றும் , அரக்கியர்பால் அன்பின்மையால் அவன் 
அவர்களை ஏற்றுக் கொள்ளவில்லை என்றும் கருத்து ) 


( கிழவன் என்பது உரிமையுடையவன் என்ற பொருளிலும் 
கொள்க . ) 

V - 53 


முராரி, ( கண்ணன் ) பிருந்தாவனத்தில் தன்னை எல்லோரும் 
காதலித்திருந்தாலும் சிலரைப் புணர்ந்தும் சிலரை விரகதாபத் 
தால் வருத்தியும் ராதையிடம் மட்டும் ஈடுபாட்டுடன் இருந்து 
எல்லாப் பெண்டிரையும் மனவருத்தம் செய்யவில்லையா ? V - 54 


மீண்டும் 


என்று , இவ்விதமாக , நாணம் மிகுதியினால் நிந்திப்பது போல 

மீண்டும் நினைந்து திருமாலைப் பற்றிப் பேசவும் , 
தாழியர் அவளது 

உட்கரந்துறையும் காதலையுணர்ந்து 
கொண்டு 

“ இந்தத் தோழி திருமாலிடம் ஈடுபட்ட கன்னிக் 
காதலுடையவளாய் நாணத்தால் வெளிப்படக் காட்டாமல் , 
புடமிட்ட பொன் போல , உள்ளம் வெதும்பி , சிக்குற்று , நாள் 
தாறும் சிரித்தவாறே சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் . 
இந்நங்கையின் தனிமை (மறைவான உணர்வுகளை ) நீக்கி 
நம்மோடிணைந்து கலந்துறவாடச் செய்து , நம்மிடம் மறைக்கும் 
மனக் கருத்தினை ( இங்கிதம் ) தானே தெரிவிக்கும்படி செய்து 
கவலையை நீக்காவிட்டடால் மோசம் நேரும் என்று சிரித்தவாறு 
குறிப்போடிவ்வாறு கூறினர் . 

y - 55 


ஆ . - 24 


370 


உ . எவ்வரு அட்லபோ நெரசு லென்னக மானரு ப்ராண பர்தலன் 

தவ்வுல னுன்ன காக கதனன் , மறிவாரலு வஸ்யுலைன தா 
ரெவ்வரி னொல்ல கொக்கடயி இந்த - ருடு 

சந்த் ருட டண்ட்ரு , போட்டி தா 
னிவ்வல தோகத்தெயகு னிட்டிவி னீதல் வேகெ னே செலீ 

V - 56 


க . 


அனுடயு எலநகவட சுசு 


கனலிஞ்கக தெக்கி யௌடு கறசுசு அய்யங் 
கனலன் கந்து க நிகரமு 
கொனி வ்ரேயுசு கெலனு சூசுகொனுசுன் பலிகென் 


v - 57 


க . 


விடு வக மீகானமு சொக 
சிட்டு டயு , மறிபாடு ட னுட யெக்கே ? பாசெ - ம் 
படிகின வாரே பேதலெ ? 
கொடி மெலு கட்டகுடி அதனி கொனி பனி ஏலா ? 


V - 58 


ஸா . போனிண்டன்ன . வயச்ய லிட்லனி , ரகும்போ நிக்க 

மிங்கிப்புடே 
கானம்மிங்கொக கொந்த சே படிகி 2 கானீ . ச கீ யெல்லியே 
கானீ நீநுடி தன்மனோஜ்ஞ குணமுல்கானீ , தத ந்யாயமுல் 
கானீ , சிந்தின சிந்த நீ கதனிபை காகெவ்வரின் 

தேல் செதே ? 

V- 59 


31 


எல்லோரும் இப்படித்தான் , உயிர்த்துணைவர்கள் நெடுந் 
தொலை பிரிந்திருந்தார்கள் என்றால் , பிரிவுத் துயரால் 
வெய்துயிர்த்து 

குற்றங்கூறாமலிருக்க மாட்டார்கள் . பின் 
அவர்கள் தம் வசப்படினோ , யாரையும் பொருட்படுத்தாமல் 
அவர்களோடிணைந்து இந்திரன் சந்திரன் என்று புகழ்வார்கள் 
அதன் பிறகு இ ணைவித்த தோழியரும் பயனற்றவர்களாக 
நினைப்பார்கள் . இத்தகைய நிலை உன் தலையிலும் விடிந்தது 
போலும் . 

V - 56 


எனலும் , இளநகை யரும்ப , வெளிக்காட்டாதடக்கி , சிறிது 
சினம் வரவழைத்துக் கொண்டு , கீழுதட்டைக் கடித்துக்கொண்டு , 
அத்தோழியரை பந்தினால் மெல்ல வீசி எறிந்து , அக்கம்பக்கம் 
பார்த்தவாறு மெதுவாகச் சொன்னாள் . 

v - 57 


இடைவிடாத உங்கள் பாட்டு அழகாக இருந்ததினால் , 
மீண்டும் பாடச் சொன்னேனே யன்றி வேறல்ல . இது தவறா ? 
பாயசம் மீண்டும் கேட்டால் ஏழைகளாகி விடுவரே ? பழி தூற்றா 
தீர்கள் . அவனோடெனக்கென்ன வேலை ? 


( விருந்தில் பாயசம் மீண்டும் வேண்டினால் அவர்கள் ஏழைகள் 
தான் என்பதில்லை . செல்வந்தரும் சுவைத்துக் கேட்கலாம் என்ற 
பழமொழியைக் கூறி இசைக்கு மயங்கினேனேயன்றி இறைவனை 
நாடவில்லை என்றாள் கோதை ) 

V - 58 


தான் ! 


அந்தப் பேச்சை விடுங்கள் என்று கோதை கூற தோழியர் , 
இவ்விதம் கூறலானார்கள் . ஆகட்டும் , நீ சொல்வது உண்மை 
இனிமேலேப் போதாவது , 

இனிக்கொஞ்சநேரம் 
கழித்தாவது , நாளையேனும் , நீ அவனுடைய குணங்களையோ 
குற்றங்களையோ சொன்னால் அப்போது சொல்லுகிறோம் ? உன் 
மனம் அவனிடம் ஈடுபட்டிருப்பதை மறைத்து எங்களை ஏமாற்றப் 
பார்க்கிறாயா ? 

v - 59 


. 


372 


. 


சீ 2 . நக மு கோ ஜ்ஜித பராங்முக முக்த பாஷ்பாம்பு 

படிம தீபபு சிடசிடலு தெலும் , 
பொரி உபாம் ஸுத்ச் ருஷ்ட பூ த்க்ருதுல் க்ருஸமத்ய 

பார்ஸ்வ முஹுஃப்ரகம்பமுலு தெலும் , 
ஒத வெடு காத்க த்ய மதி ரிபாடுன பல்க 

ரிம்ப புட்டெடு கேரிந்த தெலுப 
வலவந்த விசுவு காந்தல புட்டு தூ ஷிஞ்சு 

காரணம்புல தொண்டி கதலு தெலும் , 


தே . அலத பானுபுபை பொரலாட தெலுப 

தெகுவ லோலோனனே நவ்வு நக - வு தெலும் . 
கலக மாமீதி பனிலேனி கச ரு தெலுப 
பொலதி ரேலு நீயுன்கியே புலுகு கா 


2 காதெ 


V - 60 


ச . எறுக ருகா யொக யத்புதமு ! ஈசெலிதீர்கிக தீர்த மாடனா 

யறுததகில்சி போவு தனஹாரமு ; போயின நேனு போவுது ன் 
மறவகவென்ட போவஜல மக்னத னௌனதி சு ன்ன ; 

மைன தா 
கறகறி பெட்டி சொம்மடு கு கானி நிஜார்தி யெறுங்யக 2 

தே மியுன் V - 61 


அனின மராளிபல்கு , வினவாஹரிணீ , யொகநாடு ? கச் துரின் 
கொனியிடு ? பொட்டு நாகனுசுகூர்மி ஒசங்கின ? 

பெட்டுசுண்ட , சுர் 
ரனுசு மொகம்பு வ்ரேசி னடுலௌதன யூர்புல 

னிங்கியிங்கி போ 
யினபலு பேண்ட்லு கோரகொனி யெத்தனெ பட்டெனு 

மாடி மாடிகின் v - 62 


373 


நீ முகத்தைத் திருப்பிக் கொண்டு ( பிறா றியாது ) நகநுனியால் 
துடைத்தெரிந்த கண்ணீர்த் துளிகள் , விளக்குச் சுடரில்பட்டு 
சடசட என்ற ஓசை எழுப்ப நீ அழுவதைத் தெரிவிக்கவும் , 


மிகுந்த வருத்தமுடன் மறைவாக ( உஸ் என்று ) வாயால் 
நெட்டுயிர்த்தல் , மெல்லிய இடையின் பக்கங்கள் 

அடிக்கடி 
அசைவதால் தெரிவிக்கவும் , 

( நாங்கள் பேச்சுக் கொடுக்கும் போது ) திடுக்கிட்டு தழுதழுத்த 
குரலைச் சரி செய்ய நீ முயலும் முயற்சியே நின் நிலையை 
வெளிப்படுத்தவும் , 


( பெண்ணாகப் பிறந்ததே தவறு என்று ) பெண் பிறவியை 
விரகத்துயரால் நிந்திக்கும் உன் நடவடிக்கைகளே உன் துயரை 
எடுத்துக் காட்டவும் , பிரிவாற்றாது படுக்கையில் புள்ளுவதே 
துயிலின்மையை புலப்படுத்த , துணிவு ( இறந்து விடுவோமா என்ற 
மனத்துணிவு ) உள்ளுக்குள்ளேயே நீ சிரித்துக் கொள்வதே 
புலப்படுத்த , எங்கள் மேல் ( தோழியர்பால் ) காரணமில்லாமல் 
கோபித்துக்கொள்வது 

மனக்கலக்கத்தை உணர்த்த , 
நங்காய் நீ இரவில் படும் அவத்தையைக் காட்டும் 
அடையாளங்கள் அல்லவா ? 

v - 60 


உன் 


மாலையை 


( ஒருதோழி சொல்கிறாள் ) 

ஒரு அற்புதம் உங்களுக்குத் தெரியாதல்லவா ? இந்தத் தோழி 
(கோதை ) பொய்கையில் குளிக்கப்போகும் போது தன் முத்து 

என்னிடம் ஒப்படைத்தாள் . நானும் அவளுடன் 
சென்று மறந்துபோய் கூடவே குளிக்க நீரில் இறங்கினேன் 
( விரகதாபத்தால் முன்பே பொரிந்திருந்த முத்துமாலை ) 
நீரில் பட்டதும் சுண்ணாம்பாகிவிட்டது . 

அவளோ 
வற்புறுத்தி தனது நகையைத் ( முத்துமாலை ) தருமாறு கேட்கி 
றாள் ! கேட்கிறாளேயன்றி தன் நிலைமையை சிறிதும் உணர்ந்த 
தாகத் தெரியவில்லை . 

y -61 


எனலும் , மராளிகா எனும் தோழி சொல்வாள் “ கேட்டாயா 
ஹரிணீ ! ஒரு நாள் கஸ்தூரி எடுத்துக்கொண்டு போய் எனக்கு 
பொட்டுவை என்று அன்புடன் ( கோதையை ) கேட்கவும் அவள் 
பொட்டிட முனைந்தாள் . சுரீர் என்று முகத்தில் சுட்டதுபோல 
அவள் நெட்டுயிர்ப்புக்காற்றினால் கஸ்தூரி காய்ந்து போகவும் , 
அதை நகத்தால் சுரண்டி எடுக்கவும் , மீண்டும் 

வைக்கவும் , 
காய்ந்ததைச் சுரண்டவுமே நேரம் சரியாகப் போய்விட்டது . 

v - 62 


374 


ம . அனினன் ச்ரேக் -விணி பல்கெ , தன்னு செலுலாரா ; 

நேலதாடோல சிக் 
க்கன சூபன் தெகிவ்ரால தீனி சனுவ்ரேகம்பே க்ரியன் 

தால்துனே 
யனி பட்டந் தினமத்ய மார்கருசி ஸீர்யன் 

மஞ்ஜருல்வோணிவா. 
டின பாலிண்ட்லனு பொண்டு பொம்ம க தினுண்டென் 

சந்திடன் சுல்கனை V - 63 


வ . அனிதன யவச்த தோபனாடி ன அனாதரயுன் போலெ 
வாரல கிட்லனியெ 

V - 64 


க . ஆர்பக தீர்பக மிக்கிலி 

நேர்புகல வயச்யை லட்லு நெலதலு மீ t 
நேர்புன பலிகெதரக்கற 
யேர்பட மீ கீ விசார மேடிகி செபுடீ 


v - 65 


2 


வ . அனி மேலம்பு சேசி - கொனி தேலிபோ பலிகி புடபாக 

ப்ரகாரம்பகு வியோக தவது பரம்பவ்வதூ ரத்னம் 
பட ஞ்சிகொனி யுண்டியு உண்ட லேக நிஸா சமயம்புல 
ஒக்கொக மாடு தனலோன 

V_66 


சீ . அபினவ குவலய ஸ்யாம கோமலமைன 

டா மூபு மகர குண்டலமு தால்ப , 
நிச் 2 து லாச்யஸ்ரீ வயச் தம்ப நிக்ஷிப்த 

னிம்பச்ச த ப்ரூவு நிக்க சு ? , 
பருவம்பு மங்கென விரிவம்பு நரவம்பு 

வாதெற சந்த்ரம்பு வானகுரிய , 
அட்டம்பு மெறுகு வாலா ரு கன் கவசூட்கி 

ஸ்ரவண குண்டல காந்தி சவதுகாக , 


தே . சப்தபுவனாங்க னானுரஞ்ஜனகு சப்த 

வித பரீவாஹமுக கான சுத்த வெலார்சு 
மாட் கி வேணுவுபை வ்ரேளளு மார்சிமார்சி 
மருலு கொலிபிதெ , கோவிந்த " மந்த ச துல 


y - 67 


375 


எனலும் , சிரக்வினி எனும் 

தோழி சொன்னாள் . 
“ தோழியரே !நான் இவளை பூங்கொடி ஊஞ்சலில் ஊக்கும்போது , 
இவளது முலைப் 

பாரத்தினால் பூங்கொடி அறுந்து வீழின் 
எவ்விதம் தாங்குவது என்று ஐயுற்று கைலாகில் இவளைத் 
தூக்கிப் பார்க்க வே நடுப்பகலில் வாடிய தட்டைப்பொம்மை 
போல எளிதாக ( இலேசாக ) என் கைகளில் இருந்தாள் . V - 63 


என்றிவ்வாறு தன் நிலைமை தோன்றும் படியாகக் கூறவும் , 
அவற்றைப் பொருட்படுத்தாதவள் போல அவர்களிடம் இவ்விதம் 
கூறினாள் . 

V - 64 


ஆற்று விக்கவும் , தீர்த்து விடவும் மிகுதிறமையுடைய 
தோழிகள் போல நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள் ! என்மீது 
எவ்வளவோ அக்கறை இருப்பது போலக் காட்டுகிறீர்கள் ! 
உங்களுக்கேன் இந்தக் கவலை எல்லாம் ? 

V -- 65 


|| 


என்று 

பரிகாசம் செய்துகொண்டு , மறக்கடித்துப் பேசி 
புடமிட்டது போல விரகத்துயரால் வெய்துயிர்த்து , அந்நங்கையர் 
திலகம் , அடக்கியும் அடக்க முடியாமல் இரவில் ஒவ்வொரு சமயம் 
தனக்குள் இவ் விதம் கூறிக்கொள்வாள் . 

V - 56 


புதிதாக அலர்ந்த வேளை மலர் போன்ற கருவண்ணமுடைய 
மென்மையான 

டது தோளில் மகர குண்டலம் தொட்டுக் 


கிடக்க , 


என 


இணையற்ற முகத் தெழில் எனும் திருவார்ந்த இளமையை 
நிலை நிறுத்தும் வேப்பிலையோ புருவத்தைச் சிறிதே 
கோட்டியும் , 

பருவத்தலர்ந்த பந்தூகம் ( உச்சிதிலகம் ) போன்ற இதழ்கள் 
சிந்தூர மழை பொழிய , ஒளி பொருந்திய கண்ணிணைகளின் 
பார்வை , காதிலணிந்த குண்டலங்களின் ஒளியோடிணைய , ஏழு 
உலகங்களிலுள்ள மகளிரையும் மகிழ்விக்கும் ஏழுவிதமான 
( சப்தசுரங்களாகிய ) மதகுகள் மூலம் அமுதம் பொழிவித்திடல் 
போல குழல்மேல் விரல்களை மாற்றி மாற்றி வைத்து ( ஊதி ) 
ஆய்ச்சியரை மயக்க முறச்செய்தனையோ ? 

V - 67 


TDopi ariya Pentapetas phoemicia , என்னும் தாவர மலர் 


376 


அக்கட ராத நீகு தக வா மக வாரல அத்தமாமலன் 
தக்கி முகுந்த வேணு கலநாத புடீலகு லேடி மொத்தமை 
த்ரெக்கொனு காகமை நடி கிரேல ருதெ ஞ்சின கோபி 

காவளின் 
பொக்கக ? சேசி தத்ருசிர போ க மு குத்தக நீவ 

கைகொனன் 

V - 68 


அ 


அக்கமலா டீடொக்கதெ நிஜாம்ச முனந்தி டி 

குஞ்ஜபுஞ்ஜபுன் 
சக்கிகி கொஞ்சு போவ பெற சானலினாத்மஜவெண்ட 

வ்ரேகு நன் 
மிக்கிலி டிக்கு பாத ச ரணின் சனி ரோயு துரட்டெ 

ரோ ? சி தா 
ரக்கட காஞ்சுடேமி வலதாயபிமான மொகிந்த இந்திகின் 

V- 69 


இலுகலனைன வெல்வடனி ஈலுவுடாண்ட் ரகு தாபிகத்தெவை 
யுலு கெட லிஞ்சி ஸௌரி தனுயோக பு வாசவிசூபி மீத பெல் 
லலமு வியோக வஹ்னி பவதந்தர சை கதபங்க்தி 

பொந்தவன் 
தல பொரலிஞ்சி தெளது ஸமனச் வசவுக் " ரமயூக ! நந்தனீ 

V - 70 


அனி யொண்டி பாடுனன் தனலோனன் பலுகு பலுகு லாலிஞ்சி 
பொஞ்சியுன்ன வயச் ய லாச் யம்பு லபஹாச்ய சந்த்ரிகா 
துந்தி லம்பு லுகா தோசி பாம யேமேமி ? நீமனம் பெ றிங் - கி 
யே கதா 2 முனுமுன்ன யதனி மாடலு மான லே வண்டி மனி 
மூதலிஞ்சினன் கிஞ்சி தவனதானனயை நெம்மொகம்பு : 
வெலவெல பாடு லேநக வுன அடஞ்சி மறி மொறங்க அனுவு 
--பட க யந்தம்பு கூடு கொனி வாரிகிட்லனியெ V - 71 


. 


377 


அந்தோ ராதையே ! உனக்குத் தகுந்தது தானா ? ( முறையா ) 
கணவரையும் மாமன்மாமியரையும் விடுத்து ( ஏமாற்றி வந்து ) 
முகுந்தனின் வேணுகானம் ( குழலிசை ) ஆகிய 

வீளைக்கு 
( விளிக்கும் ஓசை ) ஆட்பட்டு , மான்களின் கூட்டம் போல வந்து , 
( நிராசையுற்று ) விரகதாபத்தால் வெந்து , பயந்து , இரவில் வந்த 
ஆய்ச்சியர்களை வருத்தமுறச் செய்து , நீ ஒருத்திம்ட்டும் அவன் 
நலம் முழுமையும் குத்தகைக்கு எடுத்தாற் போல் இன்பத்தில் 
திளைத்தாயே ! ( இது நியாயமாகுமா ? ) 

V - 68 


அக்கமலக் கண்ணன் , ஒருத்தியைத் தன் தோளில் ஏற்றிக் 
கொண்டு 

பூம் புதர்க்காட்டிற்கொண்டு போகவும் , 
நங்கையர் எல்லாம் , யமுனைக் கரையில் , சுமையால் மிகவும் 
அழுத்திய அடிச்சுவடுகளைப் பின்பற்றித் தேடிச் செல்வர் . 
சென்று தேடி அங்கே எதைக் காணப்போகிறார்கள் ? பெண் 
களுக்குத் தன்மானம் வேண்டாமோ ? 

V. - 69 


வீட்டை விட்டுக் கனவிலும் வெளியேறாத கற்புடைய 
மகளிரைக் கூட்டி விடுபவளாக , அச்சத்தை நீக்கி , கண்ணனின் 
கலவி இன்பச் சுவையைக் காட்டி , பிறகு , அவர்கள் விரகதாபத் 
தால் உன்னுடைய மணல் திட்டுகளில் வருத்தத்தால் புரளச் 
செய்தனை ! கொடுங்கதிர்க்கற்றையுடையவனின் மகள் 
அல்லவா நீ ! 


( கொடுங்கதிர்களையுடைய 

சூரியனின் 

மகள் யமுனை ! 
யமனின் சகோதரியுமாவாள் ! ஆதலின் மரபு 

வழிப்பட்ட 
கொடுமை 

உனக்கும் ஏற்பட்டது என்பது குறிப்பு . உள்ளச் 
சூட்டைவிட மணல்திட்டுச் சூடு குறைந்தது ஆதலின் அதில் 
துன்பத்தால் புரண்டனர் என்றும் குறிப்புள்ளது ) 

V - 70 


சிரிப்பு 


முதன் 


என்று தனித்துத் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் சொற் 
களைக் கேட்ட அருகிலிருந்த தோழியர் முகத்தில் ஏளனச் 

எனும் நிலவொளி கால , வெளிப்பட்டு , நங்காய் , ! 
என்னென்ன 

உன் மனமறிந்துதானே 

முதலிலேயே 
அவனைப் பற்றிய பேச்சுக்களை விட 

இயலாது 
சொன்னோம் என்று நினைவூட்டவும் , சிறிது தலை கவழ்ந்த 
வளாக , முகம் வெளுப்ப குறு நகையடக்கிக்கொண்டு , இனியும் 
மறைக்க முடியாமற் போகவே , அவர்களோடு கலந்து இவ்வாறு 
கூறினாள் . 

V - 72 


என் 


378 


தே . நாடு மனமுன்ன னெட்லொ பூபோட்டு லார ! 

யனின , வாரலு மகுட ஆயமகு னனிரி , 
" யிந்தி , நாடு " ண்ட கெந்து போயிதிவி நீ ? வ 
டன்ன அச்செருவடி வாரி கதிவ பலிகெ 


v - 72 


தே . ச-கியலார , த்ரைகாலிக ஜ்ஞானவந்து 

லைன ருஷ லட்ல பலிகெத ரந்த யெறுக 
யெத கலிகெனேனி யெறி கிம்பு டே னு மொதல 
னெவ்வதெ முன்ன ; மறிவாரு இட்டு லனிரி 


V - 73 


தி விஜ த்ருப்ரச வம்பு : காஞ்சின பத்னின் சூசி 

சூபோப , கின் 
தவுஜில்கும்பனியந்த சேசி , மதினீர்ஷ்யாக்ரோத முல் 

சந்தடி " ம் 
ப ,விரிம்போக , த்ருமம்பு கைகொனி பதின்மந்தன்ன 

ம்ரானெல்ல தே 
னவ திம் பெட்டின சத்ய நீவஹஹ காவா பாமினீ 

நாவுடு ன் 

V - 74 


. 


வ . க்ரேக்குனன் ப்ரத்யுத்பன்ன விஜ்ஞானயை , க் குஹ தீபிகா 

ரோ பணம்பு னன் க்ருஹகத பதார்தம்பு ? லொக்கமாடெ 
த்ருக்கோ சரம்பு : லகு னட்லு , ஜன்மாந்தரம்புன அய்யனந் 
- துனி தோடி ” க்ரீடா " ப்ரபஞ்சம்பு சத்யச்ச மநு பூதம்பைன 
தெறங்கு னன் தோசின 

V - 75 


379 


" மலரன்ன மங்கையரே ! அன்று நாம் இருந்திருந்தால் 
எப்படியிருப்போம் ? எனலும் அவர்கள் பதிலுக்கு அவளிடம் 
கூறினர் . " நங்காய் அன்று நீ இல்லாமல் எங்கே போய் 
விட்டாய் ? என்றலும் வியப்புடன் கோதை கூறினாள் . V- 72 


( ஞானம் 


" தோழியரே ! முக்காலமும் உணர்ந்த முனிவர்கள் போலச் 
சொல்கிறீர்கள் ! அத்தகைய 

உங்களுக்கிருந்தால் 
சொல்லுங்கள் , முதலில் நான் யாராக இருந்தேன் ? எனவும் , 
அவர்கள் மீண்டும் இவ்விதப் கூறலானார்கள் , 

V - 73 


சிறிய 


செம்மலர்க் கண்ணினாய் ! வானுலகப் ( பாரிவிதப் ) பூவை 
சக்களத்தி ( ருக்மணி )யிடம் தந்ததைக் கண்டு , பொறுக்காமல் , 

செய்தியைப் பெரியதாக்கி , சினமும் பொறாமையு 
கொண்டு , பூவோடு போகாமல் மரத்தையே கொண்டு வருமாறு 
கணவனை ஏவி , மருந்தென மரமே கொண்டு வருமாறு போல 
கெடுவைத்துத் தருவித்த அப்போதைய சத்தியபாமையல்லவா 
நீ 


( மருந்து கொண்டு வரச்சொல்லின் மரத்தையே கொண்டு 
வருமாறு என்பது பழமொழி . 

அனுமன் மருந்துக்காக 
மலையையே கொணர்ந்தது போல என்பது குறிப்பு . செம்மலர்க் 
கண்ணினாய் ! என்பதில் சினந்ததால் செம்மை படர்ந்த கண் 
என்று குறிப்பால் சத்திய பாமையே நீ என்ற கருத்தை விளக்கும் ) 


y - 74 


திடீரென ( உடனே ) உதித்த ஞானம் உடையவளாய் , 
வீட்டில் விளக்கேற்றியதும் வீட்டிலுள்ள பொருள்கள் எல்லாம் 
உடனே புலப்படுவது போல , முற் பிறவியில் கண்ணனோடு 
விளையாடிக் களித்த இனிய அனுபவங்கள் அப்போது துய்த்தாற் 
போலத் தோன்றவும் , 

V - 75 


380 


வாலிக கன்னுலன் பொட மு வாரி ச கஜ்ஜல மாஸ்ரிதஸ்ரவோ 
கோ ளகமை ததந்திகபு குந்தலவல்லிகி தல்லிதோடு கா ? 
மைலவலின்னனல் நிகுட்டு மை புலகல் நிகுடன் 

ஸ்லதா ங்கி யை 
சோலின சூசி டெந்த முலு சுர்ரன ஹாயனி 

பாட்டுலர்மிலின் V - 76 


எந்தகு தெச்செனே ச ரசி ஜே க்ஷண செய்த மூலிந்து மீத ஜன் 
மாந்தர வர்தனம்பு ஹ்ருதயம்பு ன கித்தறினெச்சரிஞ்சி கோ ? 
ரந்தலு கொண்ட லந்த லகு னட்லுக சேசி தி , மஞ்சு 

கூபிகோத் 
வாந்த ச-தாளவ்ருந்த மருது வாத ஹிமாம்பு கணாளி 

தேர்சினன் v - 77 


க . 


தெலி சி கனுதெறசி வெண்டி யு 


ஜலஜேக்ஷண தன் முகுந்த சரனச்ம்ருதி நிஸ் 


சலத கனிமொகி சிமறி யஸ் 
ருலு றெப்பல த்ரோவ தெறசி சூசி சகு ல தோன் 


v - 78 


க . 


மீரெவ்வரனுடயுனு . ஸ்ரு ஸ் 
காரிணி மேமுரக - கன் யகல , மிந்தகுமுன் 
தா ருணி கேதெஞ்சிதி மன 
னாராமல கௌ கிலிஞ்சி யார்தின் பலிகென் 


V - 79 


381 


பரந்த கண்களில் தோன்றிய கண்ணீர் , ( கண்ணீல் தீட்டிய ) 
மையோடு கலந்து , செவித்துளையில் நிறைந்து , அருகிலுள்ள 
கூந்தலுக்குத் தாய்ப் போலப் பேணவும் ஏலவள்ளி போன்ற தன் 
மேனியில் பூ மொட்டுகள் போலப் 

புளகமுற்று , தளர்ந்த 
மேனியளாய் , மயங்கி விழவும் , தோழியர் கண்டு மனம் பதைத்து 
" ஆ ! என்றலறியபடி அன்போடு அருகணைந்தனர் . 


( கண்ணீர் கருமையினால் கருங்குழலுக்கு மேலும் கரு 
வண்ணம் பூசி , தாய்போலப் பேணியது என்பது குறிப்பு ) V - 76 


தாமரைக் கண்ணினாளின் செயல்கள் எந்த அளவுக்குக் 
கொண்டு போய் விட்டது பார்த்தீர்களா ? அதோடு நிற்காது 
இவளது 

முற்பிறவியைப் பற்றிய செய்திகளைக் கூறி நகத் 
தளவினை மலையளவாக்கி ( கடுகினைமலையாக்கி ) விட்டோம் . 
என்று கூறி குவளையுமிழ்ந்த நீரோடு பனைமடல் வீசிறியோடு 
விசிறி மென்மையான பனித்துளிகள் பெய்து ஆற்றுவிக்கவும் . 

V - 77 


உணர்வு வரவும் , கண் திறந்து , மீண்டும் தாமரைக் கண் 
களையுடைய கோதை , கண்ணனின் திருவடிகளை நினைந்து 
அசைவற்று , கண்களை மூடி , மீண்டும் 

கண்ணீர் நிறைந்து 
இமைகளைத் தள்ளி கண் திறந்து பார்த்துத் தோழியரிடம் 
கூறினாள் . 

v - 78 


( நீங்கள் யார் எனலும் அழகிய நங்காய் , நாங்கள் 
நாகக்கன்னியர் , முன்பே பூலோகத்திற்கு வந்தோம் என்றனர் 
எனலும் அந் நங்கையரைத் தழுவிக்கொண்டு ஆர்வமுடன் 
கூறினாள் . 

y - 79 


382 


உ . அட்டி முராரி கப்புட னுகை , மறி யீகலி வேள க்ரம் மறன் 
புட்டி வியோக வேத னல பொக்கெடு ஈதுனுவேல ? 

தண்ட் ரிதா 
னிட்டகு நன்னுனிங்கொகனி கிய்யக தொல்தன . யோக 

ஸக்தி போ 
பெட்டெத " தீனி , வெண்டி," யு உபேந்த் பதாம்புருஹம்பொ 

பட்டெதன் V = 80 


அதி யொண்டெ பக்தி . யெவ்வதெ 
னெத விஸ்லேஷைக பீஉருவ்ருத்தி ப்ரியலா 
ப த ஸன் மெயி தொர கிஞ்சின 
ஹத னன யதி காக யுன்னயவி வைஸிகமுல் 


v - 81 


2 


தே . அனின வாரலு பல்கி ராயது வதம் ச 

மெந்து ஜன்னாடு ? ? வினுரங்க மந்த நில்செ 
வேக பாடேல ? யதட நீ விபுட்ட குடகு 
அர்சனாது ல இவ்வீடி ஹரிய ஜிம்பு 


V - 82 


அலுககு மன்ன தேறெ ; மறி யந்தடனுண்டி யு வேள 

வேள நெச் 
சலு லிடு தெல்வுலன் மகுடம் சிந்தல சந்தமசம்பு ? 

லன் சமா 
கலிதத மிஞ்செ சொ ம்மிட னி கார்ஸ்ய முனன் 

ஹ்ருத யம்புனன் ச தா ? 
பலபல காக நீலமுல பன்ன ச ரம்பயி நிர்மலாங் கி கின் 

v - 83 


தே . எலசி யே ப்ரொத்து கசு ” வொந்தனீக மருடு 

கலஹ முன கங்க காடயி காலு த்ரவ்வ 
பாண்டு ப ஹௗ க்ஷபா பரம்பரலு வெடல 
கிண்டிலோ னேது " முல்லய்யெ இந்து முகிகி 


V - 84 


383 


" அத்தகைய முராரி ( கண்ணன் ) க்கு அப்போது காதலி பாக 
இருந்து , பின் இக் கலிகாலத்தில் மீண்டும் பிறந்து பிரிவுத்துயரில் 
வருந்தும் இந்த உடல் எதற்காக ? இத்தகைய என்னை எனது 
தந்தை இன்னொருவனுக்குத் தருவதற்கு முன்பே யோகசக்தி 
யால் உடலை மாய்த்துக் கொள்கிறேன் ! மீண்டும் கண்ணனின் 
பாத தாமரைகளைப் பற்றுவேன் 

V_80 


எவள் காதலனைப் பிரியும் துயரினுக்குஞ்சி உடனே 
உடலைத் துறப்பாளோ , அவளது மனமே தூயபக்தியுடைய 
தாகும் . மற்றதெல்லாம் வஞ்சக முடையது தான் . V- 81 


5 


என்று (கோத) கூறவும் , அவர்கள் கூறினர் . அந்தக் 
கண்ணன் எங்கே போய் விட்டான் ? கேள் ; திருவரங்கத்தில் தான் 
இருக்கிறான் ! விரைவெதற்கு ? அவனே உன் 

உன் கணவனாவதற்கு 
அர்ச்சனைகள் முதலியவற்றால் , இந்த (திருவில்லிபுத்தூர் ) 
ஊரிலுள்ள அரி 

( வடபெருங்கோயிலுடையான் )யினைப் 
பூசிப்பாயாக ! 

V -- 82 


அஞ்சேல் எனவும் , மனம் தளிந்தாள் . பின் , அதிலி 
ருந்து , அடிக்கடி தோழியர் கூறும் தெளிவுரைகளாகிய வெண் 
( முத்துக்களும் ) கவலைகளாகிய கரு ( சீலமணி ) களும் கலந்து 
நகையணியாத மெலிவுற்ற அவள் இதயத்தில் இடை இடை 
மணி கோத்த பன்னசரம்போல இருந்தது . 
( தெளிவுரைகள் முத்துக்கள் , 

நீலமணிகளாகி , 
இதயத்தில் பிரதிபலித்தது என்பது கருத்து ) 

v - 83 


கவலை 


காத்திருந்து எப்போதும் கண்ணுறங்கவிடாமல் , மன்மதன் , 
சண்டைக் கிழுத்தவாறிருக்க , வெண்ணிற (வளர்பிறை ) கருநிற 
( தேய்பிறை ) இரவுகளாகிய முள்ளம் பன்றியின் முள் வீட்டில் 
வைத்தாற் போல மதிமுகத்தினளுக்காயிற்று . 


ܪ 


( முள்ளம் பன்றி முள் வீட்டில் இருந்தால் கலகம் வரும் 
என்பது ஐதீகம் . அந்த முள் கருப்பும் வெளுப்பும் ஆமாறு போல 
வளர்பிறை தேய் பிறைகளாகிய இரவுகள் முள் போல 
குத்தவைத்து மன்மதன் போரிட்டான் என்பது கருத்து ) V - 84 


384 


ம . தலிருன் கைது வு ஜோது " னானதி வதூ தைர்யம்பு 

பென்கோட கந் 
தளிதா ஹர்முக யந்த்ர காருட லுகன் நாநாடிகின் 

த்ரெள்ள கோ 
மல மார்தண்ட மரீசி தீபகளிகோஷ்மம் சூடி யேயுந்தளத் 
தள பாதோ ரு ஹ லோஹ நாள குஹரோத் யச்சஞ்ச 

ரீ காஸ்மமுல் V - 85 


தே . சு ? 

ருசிரவிதான தம்ப கௌசும் பதா ரி 
துஹின தா ராக்ருஹாங்கி பிந்து வுலு செதர 
பொந்த க டயந்த்ர ச ரமு த்ரிப்புசு ஜபிஞ்சு 
மகுவ த்ருதி தூல மத்யா ஹ்ன மந்த்ரவாதி 


V_86 


உ . தாமரசா ப்த தாம்ரமு கி தம்ஷ்ட்ரித விச் பு ட மல்லிஹல்லக 
ச் தோம ரஜஸ் சடாங் கக மது த் யுதி தார வியத்ரு 

சங்க்ரமோ 
த்தாம பித்ரு ப்ரசூ ப்லவ கி தைன்ய ருதோத்த 

ரதர் ங்க போத சிந் 
தாமய நித் ரலன் பொலசி தாபமு சேய தொட ங்கெ ? 

இந்தி கின் 

v - 87 


வ . இத்தெறங்குன சகல காலம்பு ல னாரடம்புனகு ஊரட 

கான குண்டி யு அப்புண்டரீகாக்ஷி யந்து ண்டு அப்புண்ட 
ரீகாக்ஷ னாராத னம்புன ஆராதா ரமணுன் க்ரம்மற செந்த 
டெந்த ம்பு னன் தலஞ்சி 

y - 88 


383 


தளிர்களே ஆயுதமாக உடைய மன்மதனின் ஆணையால் , 
காலை எனும் பீரங்கி வீரன் , நங்கையின் உறுதியாகிய பெருங் 
கோட்டையை வீழ்த்த , நாள் தோறும் சினத்துடன் மென்மை 
யான சூரியனின் இளங்கதிராகிய வத்தியின் சுடர்பட்டு விரிந்த 
தாமரைத் தண்டாகிய இருப்புக் குழா ( பீரங்கி ) யின் துளை 
நின்று புறப்பட்ட கருவண்டுகளாகிய குண்டுகளைப் பிரயோகித் 


தான் . 


( மாலையில் தாமரை மலருட் புகுந்த கருவண்டுகள் இதழ் 
மூடப்பட்டபின் , காலையில் கதிர்பட விரிந்ததும் இதழ் விரிய 
வெளியேறியது . பீரங்கியிலிருந்து புறப்பட்ட இரும்புக்குண்டு 
களாக உவமிக்கப்பட்ட நயம் பாராட்டற்பாலது ) V_85 


நங்கையின் உறுதியைக் கெடுக்க , அருகில் நடுப்பகல் என்னும் 
மந்திரவாதி , பனி நீர்த்துளிகள் சிந்தும் இல்லத்தில் காவித் துகில் 
போர்த்த விதானத்தின் கீழ் அமர்ந்து குடயந்திர ஏற்றம் ஆகிய 
மாலையை உருட்டினான் , 


4 


( குடங்களைச் சக்கரத்தில் கட்டி ஏற்றமாக இறைக்க ஒன்று 
கீழே நீர் மொண்டு கொண்டும் ஒன்று மேலே நீரைச் சிந்திக் 
கொண்டும் இருக்கும் வகையிலமைந்த கமலையாகும் . இது 
இன்றும் வடநாட்டில் கிணற்றில் நீர் இறைக்கப் பயன்படுத்தக் 
காணலாம் . இது ஜபமாலை உருட்டுவதாக உவமிக்கப்பட்டது . 
பிறரை அழிக்க அபிசாரஹோமம் செய்வது போல நங்கையின் 
உறுதியைக் குலைக்க , நடுப்பகல் முயன்றது என்பது கருத்து ) V - 86 


தாமரை கேள்வனாகிய சூரியனாகிய 

முகமுடையதும் 
மல்லிகை மலர்கள் ஆகிய பல்லினையுடையதும் , குவளை மலர்ப் 
பூந்தாதாகிய மேனி வண்ணமுடையதும் , தேன்வண்ணத்தாரகை 
களாகிய கண்களையுடையதும் ஆகாய மரத்தில் திரியும் மாலை 
யாகிய பெண் குரங்கு குட்டிகளாகிய சக்கரவாகங்களின் கீச்சுக் 
குரலோடு கூடியதாக - அந்த நங்கையின் கவலையாகிய இரவு 
களில் ( கனவில் ) தோன்றி வருத்தியது . 


( கனவில் குரங்கு தென்படுவது தீது 
மாலையே குரங்காகக் காணப்பட்டதாகக் கற்பனை . ) 


என்பது 


ஐதீகம் 
V -- 87 


இவ்விதம் காலை , நடுப்பகல் , மாலை ஆகிய வேளைகளிலும் 
வருந்தி , ஆற்ற மாட்டாது . அந்நங்கை , அங்கிருக்கும் திருமாலை 
மீண்டும் அடைய மனத்துட்கருதினாள் . 

V_88 


ஆ . - 25 


-- 


386 


சீ 3 . பத்மாச்ய ப்ரதி தின ப்ரத்யூஷ முனுமெனள 

நியதி மேல்கனி , ச கீ சயமும் ரோல 
ஹேம பாத்ரிக ஹரித்ராமல க்யாதி க 

ச் நானீய வச்து வரஜம்பு கொனுசு , 
தௌதாம் ஸுகம்புலு தடி யொத்துலுனு தேர 

அத்தஃப தம்புன அரிகி , நிஜக் ரு 
ஹாராம தீர்கிக னனு சம்ஹித த்ராவி 

டாம்னாயயை ச் நான மாசரிஞ்சி . 
தே . பர்ஜனீ லேஸ பூர்ண சௌ பா க்ய தாங்க 

தூ தி சகசக லீரெண்ட 3 தோட மாறு 
மலய நிடு வெண்ட்ரு கல கும்பு மலசி வைசி 
வேக வெட வெட தடியொத்தி வித்யுதமுக 


2 


V - 89 


} 


உ . குந்தரதாக்ர நென்னொசல கு ம்மடி கிஞ்ஜதெறங்கு 

பாண்டு ம்ருத் 
த் பிந்துவு தீர்சி , செந்திரமு பேசக ஹீர் ஷமுபை 

பலன் கடிந் 
ஜந்து ர காவி ஜீபமர சல்லனி ரேயிடி தட்டுபுன்களின் 
விந்து ல தேல்ப , நூனெமுடி வெணட்ருகலன் தடி தாவு 

லீனகன் V - 90 


தே . போட்டி கட்டின செங்கல்வ பூவுடெத்து 

தருபரிண தோரு கத - ளி மஞ்ஜரியு கொனுடு 2 
போயி , குடி நம்பி 2 விஜனம்பு சேய ஜொச்சி 
ம்ரொக்கி வேதி க பலுவன்னெ ம்ருக்கு பெட்டி 


V - 91 


தே . கபில க வி சர்பி ப்ருது தீய களிக தீர்சி 

த்வ 
உவய முதோ வக்ஷமுன கல்வ தண்ட சேர்சி 
அக ருதூ பம்புலிடி சர்கராஜ்ய யுக்த 
ஹ்ருத் ய கத ளீப லாளி நைவேத்ய மொச கி 


V - 92 


387 


தாமரை முகத்தினளாகிய கோதை , தினந்தோறும் விடியற் 
காலையில் மௌனமாகக் கடவுளை வணங்கி எழுந்து , தோழியர் 
தங்கப்பாத்திரத்தில் மஞ்சளும் , நெல்லிக்காய் முதலியவையும் 
குளித்தற்குரிய பொருட்களைத் தரவும் , துவைத்த துகிலும் , 
கூந்தல் உலர்த்தத் துணியும் எடுத்துக் கொண்டுபோய் , வீட்டரு 
கிலுள்ள தோட்டக்கிணற்றிற்குச் சென்று திவ்விய பிரபந்தப் 
பாடலைப் பாடியவாறு குளித்தெழுந்து , மஞ்சள் பூசிய எழில் 
மேனி அசைவின் ஒளி வீச்சுகள் , இளங்கதிர் வெயிலுக்கு மாறு 
கொள்ள , ( போட்டிடபோட ) நீண்ட கூந்தலைப் பின்னுக்கு 
முடித்து விரைந்து ஈரம்புலர்த்தி நியமப்படியே 

V - 89 


முல்லை முகை வென்ற பல்லினளாகிய கோதை , நெற்றியில் 
பூசணிவிதை போல திருமண் ( நாமக்கட்டி ) திலகம் தீட்டி 
யானையின் மத்தகத்தில் சிந்தூரம் போல நிதம்பங்களில் செவ் 
வண்ணப் பட்டாடையுடுத்தி இருந்தாள் . குளிர்ந்த இரவில் பூசிய 

மணத்திற்கு வண்டுகள் வந்து விருந்தயர கூந்தல் 
ஈரம் மணம் பரப்பிட 

y - 90 


புனுகின் 


சென்று , 


தான் 


கோயிலுக்குச் 

கட்டிய செங்கழுநீர் 
பூமாலையும் , மரத்தில் பழுத்த கதலிப் பழக்குலையும் கொண்டு 
சென்று , நம்பி ( பூசாரி ) மக்களை விலக்கி வழி செய்யப்போந்து , 
திருமாலை வணங்கி வழிபட்டு , கருவறைத் திண்ணையில் பல் 
வண்ணக் கோலமிட்டு 

V - 91 


காராம்பசுவின் நெய் பெய்த பெரிய விளக்கில் சுடரேற்றி 
துவய மந்திரத்தை உச்சரித்தவாறு திருமார்பிற் சாற்றி , அகில் 
புகையிட்டு , சர்க்கரை , நெய் கலந்த வாழைப்பழத்தை 
நைவேத்தியம் ( படையல் ) சமர்ப்பித்து . 

V - 92 


செங்கழுநீர்ப் 


அதிகாலையில தாமரை மலபாதாதலின 
பூமாலை கொண்டு சென்றாள் . 


388 


க . க்ண்டித பூகீ நாகர 

க ண்டம்புலு கனஸஸாங்க கண்ட ம் புலசே 
ஹிண்டி தமகு தாம்பூ லமு 
க ண்ட ச் தி ரபக்தி ஒச கி 2 கதலி செலுலதோன் 


V - 93 


தே . செலுவ கர்ப க்ருஹ ப்ர தக்ஷிணமு சேசி 2 

வினதயை மௌளி ஸட கோபமுனு தரிஞ்சி 
சரண தீர்த மு கொனி தத்ப்ரசா தலப்த 
மைன மால்யமு தால்சி கே ஹமுன கருகு 


3 


v - 94 


க . ப்ரதி தினமு னிட்லுசனி யச் 

யுத பூஜ யொனர்சி வச்சி சு த திவியோகச் 
யுத தைர்ய யகுசு அய்யது ? 
பதி குணமுலு த்ரவிட பாஷ பாடு " சுனுண்டு ன் 


V - 95 


வசந்தர் துவு 


தே . மொதல ஆமுக்தமால்யத மதனதாப 

தரணி பெனுவெட்ட வேகின தக்ஷிணாஸ 
மத்க்ருதோஷ்மகு துத முட்ட மாடு னனுசு 
தொலகெனன உத்தராஸகு தொலகெ 2 தரணி 


V - 96 


ச . தெலியக வச்செ னட்டி தறி திக் மகருண்டு தனாதி பாஸகை 
தொலகி ன காரணம் பதிவ துர்வஹ தீர்க வியோக 

வஹ்னிபெல் 
வலமின தத்தி ஸன்தகி லி னட்டி தனூஷ்ம கனீப வன்மஹா 
ஜலமய ஸங்கர ஸ்வஸுர ஸைலமு கோனல சல்வ தீர்சு கோன் 

V - 97 


389 


நறுக்கிய பாக்கும் , இஞ்சித் துண்டுகளும் , கற்பூரத் துண்டு 
களும் கலந்த தாம்பூலம் ( வெற்றிலை ) மிகுந்த பக்தியுடன் 
சமர்ப்பித்து , தோழிகளுடன் புறப்பட்டு 

V --- 93 


நங்கை , கருப்பகிரகத்தைப் பிரதட்சினம் செய்து ( வலம் 
வந்து ) வணங்கி தலையில் சடகோபம் ( சடாரி ) தரித்து , சரண 
தீர்த்தம் பெற்றுக் 

கொண்டு , 

பிரசாதமாகக் கிடைத்த 
பூமாலையை அணிந்து கொண்டு , இல்லத்திற்குச் செல்வாள் . 

V - 94 


அச்சுதன் ( வடபெருங்கோயிலுடையான் ) திருவடிகளைத் 
தினந்தோறும் பூசை செய்து வந்து , பிரிவாற்றாமையாலே உறுதி 
யிழந்தவளாகி , அப்பெருமானின் குணங்களை தமிழ் மொழியில் 
( த்ரவிடபாஷன் ) பாடிக் கொண்டிருப்பாள் . 

V - 95 


ளவேனில் 


ஏற்கனவே சூடி . கொடுத்தவளின் ( ஆமுக்த மால்யத ) 
காதல் வெம்மையாகிய கதிரவனால் சுட்டெரிக்கப்பட்டு வெப் 
புற்ற தென்திசையை எனது சூடும் 

கூடினால் 

முழுவதுமே 
கரிந்துவிடுமென்று விலகிக்கொண்டானோ எனுமாறு வடதிசை 
நோக்கிக் கதிரவன் புறப்பட்டான் . 


( தட்சிணாயனம் விட்டு உத்தராயணம் நோக்கி ( மகர சங்கி 
ராந்தியன்று ) சூரியன் வடக்கு முகமாகப் புறப்படுதல் இயல்பு ) 

V .--- 96 


கொடுங்கதிர்களையுடைய கதிரவன் அப்போது குபேரனின் 
( வடக்குத் ) திசைக்குத் சென்றதன் காரணம் தெரிந்து விட்டது . 
நங்கையின் தாங்கரிய வீரகதாபத்தின் தீச்சுட்ட தென்திசையில் 
இருந்ததால் உண்டான தன் மேனிச் சூட்டினைத் தணிக்க 
வேண்டி , கனவுருவடைந்த தண்ணீராகிய சிவபிரானின் மாம 
னாகிய இமயமலைச் சாரலில் குளிர்மையுற்று உய்வதற்காகத் 

V - 97 


தான் . 


390 


தே . கினிசி வலறேடு தண்டெத்த கேதுவகு ட 

மீனமில தோசு டுசிதம்ப , மேஷ , மேமி 
பனியனக 2 னேல ? விரஹாக்ய பாந்த யுவதி 
தா ஹமுன கக்கிராக தத்தடி யு ராதெ 


V - 98 


ச . ப்ரியபரிரம்பண த்ரடி ம பெல்லிக னாமனிவச்சி சேயுகா 

வ்யயமனிசீ துனந்த ? செலுவல் பெத வுல் தடு பங்க வச்செ தா 
ரயமுன பேர்சி யா ருதுவு ரா சலிவிச்சி தொறங்கி ரய்யவச் 
த ; யுசிதமே கதா ‘ விபதி தைர்ய மனன் சனுமாடயிந்தகுன் 

V - 99 


1 


உ . ச்ருஷ்ட பஹுவ்ரணம்ப யின சீ துனகல்கி நிஜோஷ்ட 

பல்லவோ 
ச்சி ஷ்டமு கொன்ன திம்மது வி சீயன கிந்துலு மோவி 

தன்மதூ 
ச்சி ஷ்டமு கொன்னயொச்செ மறசேசின வாருக்ருதம் 

பெ றிங்கி வி 
ச்பஷ்டமுகா ” ஒனர்சிரி வசந்துன கூறட தோ ஹதம்புலன்ள் 

y - 100 


ம . முனுபே சந்த்ர பலம்பு கல்கி மலயம்புன் கம்மலே காட் புதே 
ருன ஏதெஞ்சு லதாந்த பாணுனகு சூர்யுண்டு ன் மஹின் 

க் ரொத்த கா ? 
அனு கூலிஞ்செ ஜலம் புனன் விரஹிணீ ப்ராணாப 

ஹாரம்பு : சே 
யன யூஹிஞ்சு விதாத க்ருத்யமதி யேலா மானு 

எப்பட்டுனன் V - 101 


391 


படை 


மன்மதன் சினந்து ( விரகமுற்ற நங்கையாமேல் ) 
எடுத்து வரும்போது அவன் கொடியில் உள்ள மீன் ( மீன ராசி ) 
வருவது சரிதான் . மேடம் ( ஆடு ) ( மேஷ ராசி ) எதற்காக , 
வந்தது என்று கூறுவானேன் ? தலைவனைப் பிரிந்து வாடும் 
நங்கையரின் வருத்தும் தீ ( அக்னி ) வரும்போது அதன் வாகனமும் 
( ஆடு ) வராமல் இருக்குமா ? 
(உத்தராயணத்தில் சூரியன் 

மீனராசி , 

மேடராசிகளில் 
சஞ்சறித்தலைக் குறிப்பிடப்பட்டுள்ளது ) 

V - 98 


காதலரை இறுகத் தழுவுதல் இனிமேல் அவ்வளவாக ( வசந்த 
காலம் வருவதால் ) இராது என்று குளிர் காலத்திலேயே பயந்து 
உதடுகளை நக்கிய நங்கையர்கள் முன் , வசந்த பருவம் விரைந்து 
வந்தது . குளிர் தீர்ந்து முன்னைய நிலைமைகளைத் துறந்தனர் . 
ஆபத்துக் காலத்தில் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற மூதுரை 
பொருத்தமேயல்லவா ? 

( உதடுகளை நாக்கால் நக்குதல் பயத்தாலும் ஏற்படும் குளிர் 
காலத்தில் பனியால் உதடுகள் பிளவுறுவதாலும் ஏற்படும் . இவ் 
விரண்டினையும் இலக்கணையாலும் சிலேடையாகவும் உணர்த்தப் 
பட்டுள்ளது . 

நங்கையர் பயந்தபடியே வசந்தகாலம் வந்தாலும் 
உறுதியோடு சமாளித்துக் கொண்டனர் என்பது கருத்து ) V - 99 


பல காயங்களை ( உதடுகளில் ) உண்டாக்கிய குளிர்காலத்தில் 
தாம் எச்சிற்படுத்திய தேனையே உண்ட தேனீக்களின் எச்சி 
லாகிய மெழுகினை ( தம் உதடுகளில் ) பூசியதால் ஏற்பட்ட 
அவமானத்தை இந்த வசந்தம் தீர்த்தது என்ற நன்றிப் பெருக் 
கால் அந்நங்கையர் இலவேனிலானுக்கு ஓய்வளித்து தாமே 
பூக்கள் மலர ஊக்கமூட்டும் ( தோகத ) செயல்கள் செய்தார்கள் . 

(உதட்டுப் பிளவுக்குத் தேன் மெழுகினைப் பூசுதல் மரபு . 
அதனால் பெண்கள் இழிவுற்றனராம் . அதைத் தவிர்த்தது 
ளவேனில் . 

ஆதலால் நன்றியுடன் வசந்தனின் வேலை களில் 
தாமும் பங்கு கொண்டு வேலைப் பளுவைக் குறைத்தனராம் . 
உதைத்தலால் அசோகு , உமிழ்தலால் மகிழும் , பார்த்தலால் 
மாவும் தளிர்த்துப் பூக்கும் என்பது வடமொழி இலக்கிய மரபு . 

V - 100 


ஏற்கனவே சந்திரனின் பலத்தோடு ( கிரககதியால் சந்திர 
பலம் ) மலய மலையின் மணம்படு இளங்காற்று எனும் தேரில் , 
ஏறிவரும் மன்மதனுக்கு , கதிரவன் கூட புதிதாகத் துணை 
நின்றான் . பிரிந்த தலை வியரின் உயிர்கவர நினைக்கும் விதியின் 
செயல் நிறைவேறாமல் போகுமா ? 

V - 101 


சூடாமணிப் பாடலும் இக்கருத்தைக் கூறும் . 
ஏடவிழ் மகிழ்சுவைக்க எழிற்பாலை நண்புகூடப் 
பாடலம் நிந்திக்கத் தேம்படிமுல்லை நகைக்கப் புன்னை 
ஆட , நீள்குரா அணைக்க , அசோகுதைத்திட வாசந்தி 
பாட மாப்பார்க்க வார்சண்பக நிழற்படத் தளிர்க்கும் 

- சூடாமணி நிகண்டு 12-109 


392 


மலய கடகோடஜ ச்தி த 
கலஸி சுத சே வனிட்டு கனெனொ ததா ஸா 
னிலுட னக 

டனக அலசவ்ருத்தின 
மெலகு சுனாபோஸ நிஞ்செ மிஹிகா ஜல தின் 


v - 102 


க . மலயதரு ந்யாய மயில 

கல தருவுல கெல்ல சேயகா ? வலசெ சுமீ 
யலரிஞ்சு நெபம்புன பரி 
மளித முலு அனக அசடி மாருத மொல சென் 


V - 103 


உ . குப்பஸமுல் வதல்சி , வலி குப்பல னொத்திலி 

ஹத்தி வேகு ஜா 
மிப்பல லர்சு காட்புல கதீஸு . க்ரமம்புன கர்ம ஸங்கமை 
உப்பதிலங்க ? தோ ம தெரலுப்பர மெத்திரி தக்கீரூஷ்மமுல் 
டெப்பரமைன லோஹ ஸக டீ ப்ரகடீகரணம்பு காமினுல் 

V - 104 


ம . அருணாம்ஸுண்டு ஹிமர்துவன் ரஜனி டீலை க்ருங்கி 

புஷ்பர்து வா 
சர கல்யோதி துடௌ சுமுன்னயி டுட்டன் 

ஸ்யாமாகு சா லேப சங் 
கர சாந்த் ராக்னி ஸிகாருணப்ரப கொனென் 

காகுன்ன காலஜ்ஞப 
த்ரி ருதம் பெட்லு செலங்கு மானகுபித ச்த்ரீ கர்ண 

2 ம்போளியை - 105 


393 


மலய ( பொதிகைமலைச் ) சாரலில் தவக்குடியில் வாழும் 
குடமுனியினிடம் 

பணிவிடை புரிந்து கற்றானோ எனுமாறு 
தன்றல் காற்று மெதுவாகத் தவழ்ந்து பனிக்கடலைப் பருகியது . 

( குடமுனி ( அகத்தியன் ) கடலைக் குடித்த கதை பிரசித்தம் . 
அவனிடம் கற்றதனால் குளிர்கடலைக் குடித்துக் குளிர்மை 
யுற்றதென்பது கருத்து ) . 

V - 102 


பொதிகைச் சந்தன மரத்தின் பரிமளச் சிறப்பினை மற்றுள்ள 
எல்லா மரங்கட்கும் உருவாக்க வேண்டுமென்று தான் போலும் 
மலர்விக்கும் 

சாக்கில் 

மணமுண்டாக்கியது எனுமாறு அங்கு 
தென்றல் வீசியது . 

V - 103 


இரவிக்கையவிழ்த்து , ஒருக்களித்துக் காதலரைத் தழுவியவாறு 
தமது செறிமுலைகள் அவர்களது மார்பில் ஒற்றப்படுத்திருந்த 
காதலியர் , சிறிது நேரம் கழித்து வியர்வை படிந்ததென ஐயுற்று 
விடியலில் இலுப்பைப் பூக்களை மலரச் செய்து வரும் தென்றற் 
காற்று வீசவும் , கொசுவலையை மேலே எடுத்துக் கட்டினார்கள் . 
வெம்மை மிகவே இரும்படுப்பின் கணப்பினைத் தூண்டாமல் 
விட்டு விட்டனர் . 

V - 10 


செங்கதிர்களையுடைய கதிரவன் , பனிக்காலம் எனும் 
இரவில் மெலிந்து மறைந்து . இளவேனிற்காலமாகிய பகலின் 
விடியலில் எழுந்து , மங்கையரின் கொங்கைகளிற் பூச்சாக இட்ட 
குங்குமமாகிய செம்மையை ( முன் ஒப்படைத்த பொருளை 
மீண்டும் ) பெற்றுக் கொண்டான் . இல்லாவிட்டால் காலக்கணித 
மறியும் கோழி (குயில் ) யின் குரல் , புலர்ந்த மகளிரின் செவிகட்கு 
இடியாகத் தோன்றுமா ? 


(பனிக்காலம் ( ஹேமந்த சிசிரருதுக்கள் ) இரவாகும் . வசந்தம் 
பகல் . பகலில் எழுந்த சூரியன் செம்மை ஏற்றான் . அது 
முன்பே பெண்களின் முலைக்குவட்டில் பூசிய குங்குமமாக 
உருவகப்படுத்தப்பட்டுள்ளது . சூரியன் இரவில் தன் சூட்டினை 
அக்னியிடம் தருவான் . மறுநாள் பெறுவான் என்பது மரபு . 
இங்கு அக்னிகை எனும் குங்குமப்பூ அக்னியாகும் . அதனிடம் 
செம்மையுளது . முலையில் வெம்மையும் குங்குமச் செம்மையும் 
இருத்தலின் சூரியன் ஒப்படைத்ததாகக் கற்பனை செய்யப் 
பட்டது . விடிந்ததும் கோழி கூவும் . அதுபோல வசந்தமாகிய 
விடியலில் கோழி போலக் காலக் கணிதமறிந்து வசந்தத்தில் 
கூவும் குயிலின் குரலிசையும் அமைந்தது . புலவி கொண்ட மகளிர் 
கோழியின் குரல் கேட்டதும் இடி முழக்கம் போல பொழுது வீணே 
கழிந்ததே விடிந்து விட்டதே என்று வருத்தம் செய்வது போல , 
குயிலின் இசையும் பிரிந்த தலைவியரை வருத்தமுறச் செய்யும் . 
பருவங்களை ஒரே நாளாகக் கற்பனை செய்யப்பட்டது ) V - 105 


394 


தே . ம்ருகமதா லேபமுனு மானிரக ” ரு கலன 

சன்னு கவ மீதி கொப்பிரி பன்ன சரமு ; 
ஒண்டி குரு வேரு போசகு கண்ட கிம்ப 
ரைரி துறிமெடு ? சரபுவ்வுலந்த திவலு 


V - 106 


ச . சிலுவ சு தா ரசா தரல செல்வபு புக்கிடி தாவி தீயனை 
வலபுலனந்து தத்ப்ரியுல வக்த்ர விஷ ஜ்வலனோஷ் ம 

னொர்ரனை . 


வெலுவடி தத்குண த்விதய வேத சுமீயனம்ரானு பட்டுடல் 
தலிருலு புட்டுடல் கலுக " தார்கொனெ சந்தன ஸைலவாதமுல் 

V - 107 


3 


ம , மதன ச்யந்தனதாச்வவ்ருத்தி தெலிபெங் . பாடீர 

பூப்ருத்வலன் 
ம்ருது வாதம்ப தி பக்வபாத ப லதாவ்ருந்தாவளீமூல ரந்த் 
ரதளத்பங்கஜ கர்ணிகா கண ஹரித்ராபங்க? பா பா 3 சுர 
ச்ச தனச்சத்ம விவர்தி காஞ்சன கனச்சக்ரச்சட்டா சீத்க்ருதின் 

V - 108 


வ . ததனந்தரம்ப 


V - 109 


395 


கஸ்தூரிப் பூச்சை விடுத்து சந்தனம் பூசினர் . முலையிணை 
களில் முத்துமாலை அணிந்தனர் . செருகிய சரப்பூமாலையில் ஒரு 
நன்னாரிவேரினை ஏற்றுக் கொண்டார்கள் . 


சம் 


( இளவேனிற் தொடக்கமாதலின் 
பொருள்களை ஏற்றனர் என்பது கருத்து ) , 


சீதோஷ்ணமான 

V - 106 


பெண் பாம்புகளின் அமுத ரச இதழிலிருந் தூறிய வாய் 
மணத்தால் இனிமையுடையதாகியும் , நயந்த காதலராகிய ஆண் 
பாம்புகளின் நச்சுப் பற்களின் வெம்மை படிந்த காரமுடியதாகி 
யும் கலந்து சந்தனப் பொதிகைத் தென்றல் , புறப்பட்டு வீசுவதால் 
மரங்களில் 

வற்றலாகி ( இலைகள் உதிர்தலும் ) யும் தளிர்கள் 
தளிர்த்தும் இருகுணங்களையும் கொண்டதாக இருந்தது . 


( ஆண் பாம்பின் நச்சுக்காற்றால் மரங்களில் இலைகள் உதிர் 
தலும் , பெண் பாம்பின் அமுதக் காற்றால் தளிர்கள் தளிர்த்தலும் 
ஆகிய இரு பண்புகளையும் கொண்டதாகத் தென்றல் காற்று 
வீசியது ) . 

V - 107 


சந்தன ( பொதிகை ) மலையிலிருந்து திரியும் மெல்லிய 
தென்றற்காற்று , பழுத்த மரஞ் செடி கொடிகளிலிருந்து காம் 
புதிர்ந்து வீழ்ந்த இலை ( சருகு ) கள் - தாமரைப் பொகுட்டில் 
உடையதும் , முறித்த மஞ்சட் காம்பினுடையதுமான மஞ்சள் 
வண்ணமுடைய தங்கச் சக்கரங்கள் ஆகிப் பொலியும் தேரில் கிறு 
கிறு என்ற ஒலியுடன் செல்வதால் மன்மதனின் தேர் என்பது 
உண்மை எனத் தெரிந்தது . 


( தென்றல் மன்மதனின் தேர் என்பது கவி மரபு . மன்மதன் 
திருமகளின் மகன் அல்லவா ? தங்கத்தேராகத் தானே இருக்க 
வேண்டும் . தங்கத்தேரின் தங்கச் சக்கிரங்களே உதிர்ந்த மஞ்சள் 
இலைகள் என்பது கற்பனை ) 

V - 108 


அதன்பிறகு 


V - 109 


396 


சீ 2 . ஸ்மா வஸாரக்தராங்கவ , மரண்யானீம 

தூ தி தாருணிமா , வல்யுரகரச னி 
கோத்க தி , தருக ருத்மத் கருத் கணமு , க்ரீ 

டா ஹார்ய ஜீமூத ரோஹிதம்பு 
நவமிளிந்த ப்ராஹுண கநிமந்த்ரண ஸோபா 

னாக்ஷதப்ரதிதி , வாயச விபக்த 
பரப்ருதௌக ப்ராப்த பத்ரிக , மாலதீ 

த்ராசா மயாவ ஹார்த்ரே க்ஷதஜமு 


தே . ப்ரமத வன வனதேவதா ச முத யாங்க ? 

ராக மினஜ ஹரிஜ்ஜகத்ப்ராண ஸாண 
கஷண தளித தளாந்த சங்க்ராந்த காந்தி 
க னமணிஸலாக , சிகுராகு கலயபொலி செ 


V - 110 


தே . ஸரநிது ல மா க்யமுலு தீறெ மருனகட்டி 

யடருன ஜயிந்துமனி கதா யத் தினாளி 
க்ரூரதி தி க்ருஷ்ண ரஜனி தத்வைரி கனியு . 
பெத்த லிவுராகு பட்டென பெட்டு வடிரி 


தே . அவனி னபுடு நவோதி துண்டை னயட்டி 

மருனகுன் குசுமர்துவன்மந்த்ரசானி 
பொட்டு கோசின கொட வலி வோலெவிரஹி 
தா ரகம்பய்யெ கிம்ஸுக கோரகம்பு 


2 


V - 112 


397 


பூமி என்னும் பிடி ( யானை ) யின் மேல் போர்த்திய சிகப்புக் 
கம்பளமாகவும் , பெருங்காடு எனும் நங்கையின் மதுமாதம் 
( வசந்தம் ) எனும் மதுவுண்டதால் ஏற்பட்ட செம்மையாகவும் , 
கொடிகள் என்னும் பாம்புகளின் நாக்காகவும் , மரங்கள் எனுடம் 
கருடனின் இறகாகவும் , செய்குன்றமாகிய மேகத்தின் படிந்த 
வான வில்லாகவும் , 


புதிதாக வந்த தும்பிகள் எனும் விருந்தாளிகளை அழைக்கும் 
மங்கள ( அட்சதை ) மஞ்சளரிசியாகவும் , காகத்திடமிருந்து பிரிந்த 
குயில்களின் பிரிவுப் பத்திரிக்கைகளாகவும் , மாலதி ( சாதி 
மல்லிகை ) யை அச்சுறுத்தும் நோயான பச்சை இரத்தமும் , வன 
தேவதைகள் பூசிய குங்குமமாகவும் , தென்றல் காற்று எனும் 
சாணையிற் பிடித்ததால் உராய்ந்து பழுத்த இலைகள் எனும் 
மேற் செதில்கள் உதிர்ந்து , ஒளி வீசும் பதுராகம் ( செம்மணி ) 
ஆகவும் , தளிர்கள் எங்கும் தளிர்த்திருந்தன . 

Y - 110 


முல்லைப் பூக்கள் அம்பறாத் தூணியில் தீர்ந்து விட்டன 
மன்மதனை இச்சமயத்தில் வெல்லலாம் எனக் 

கருதிய 
பெரியோர்கள் , கொடிய பலிகள் தரும் நாட்களான தேய்பிறை 
இரவில் (சிவராத்திரியில் ) மன்மதன் 
வணங்கியும் , தளிர்கள் எனும் பட்டாக்கத்தியால் அடிக்கப் 
பட்டார்கள் . 


பகைவனான 


சிவனை 


( மன்மதனுக்கு மலரம்புகளில் மாசி மாதம் மிகுதியும் பூக்கும் 
முல்லைப் பூக்கள் சித்திரை மாதத்தில் தீர்ந்துவிட்டதால் , அவன் 
தூணியில் முல்லைகள் இல்லை . 

இதுதான் சமயம் 

என் 
மன்மதனை வெல்ல பெரியோர்கள் முயன்றனர் . மன்மதனின் 
பகைவன் சிவன் ஆதலின் 

பூதலின் வழிபட்டனர் . எனினும் மன்மதன் 
அம்புகள் இல்லாவிட்டாலும் தளிர்கள் எனும் கத்தியால் அவர் 
களை வீழ்த்தினான் . என்பது கருத்து ) 

V - 111 


பூமியில் அப்போது புதிதாகப் பிறந்த மன்மதன் எனும் 
குழந்தைகளுக்கு , வசந்த காலம் எனும் மருத்துவச்சி கொப்பூழ்க் 
கோடியறுத்த பண்ணரிவாள் போன்ற புரசம் பூமொட்டுகள் , 
பிரிந்திருப்பவர்களின் , நெஞ்சங்களையும் அரிந்தன . V - 112 


398 


ச . குசுமமுலெல்ல காமினுல கொப்புல னுண்ட 2 னடுண்ட 

லேமி சி 2 
க்கெச க க வங்கி னட்லு ஜனியிஞ்செ நனல்மறிவங்கி . 

ஜீவிதே 
ஸசமிதி கொம்முலன் கரசிசல்லகுச க்ஷணிகாங்க " ராக மௌ 
டச தெயடஞ்சு ராகி லின யட்டுலுராகிலி விச்செ 

கிம்ஸுகின் v - 113 


நைபுணி சந்தனாத்ரி க ஹனத் ருமசௌரப் வீசிதாம்ரபர் 
ணீபரிலப்த மௌக்திக மணி ப்ரகரம்பு லு தோசி தக்ஷிணா 
ஸாபவனுண்டு சல்லுவெத சல்ல ஜனிஞ்சென , காக வீனிகே 
லாபொட மங்க " அப்பொலச மப்புடு னாவனி தோசெ 

க்ரொன்னனல் V - 114 


வீருத்த்உருமி ன மேளன 
கை ரதிபதி யேயடு ச்சி ஹரிதத் யுதி பை 
நாரெக ய பொடமரிஞ்சின 
நாரச முல துத லனங்க நனலவி மிஞ்சென் 


V - 115 


319 


பிற 


தான் 


( பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சி வசந்த காலம் . புதிதாகப் 
பிறந்த 

குழந்தையே மன்மதன் . கொப்பூழ் கொடியறுத்த 
பண்ணிரிவாள் புரசமொட்டு . புரசமொட்டு பண்ணரிவாள் 
போல வளைந்திருக்கும் கொப்பழ் அறுத்ததால் இரத்தம் படிந்து 
சிவந்தாற்போல புரசம் பூக்கள் சிவந்திருக்கும் ) 

எல்லா மலர்களும் நங்கையரின் கூந்தலில் இருப்ப 
(மணமின்மையின் ) 

மட்டும் அப்படி இருக்க முடிய 
வில்லையே என்ற நாணத்தால் வணங்கினாற் போல வளைந் 
திருந்த , புரசமொட்டுகள் எனினும் , காதலர் (பீய்ச்சுங் ) குழலில் 
( புரச மலரை அரைத்துக் ) கரைத்துத் தெளித்தலால் நங்கையரின் 
கொங்கைகளில் சிறிது நேரமேனும் மெய்ப்பூச்சாக இருக்கும் 
பாக்கியம் கிடைத்ததே என்ற பெருமிதத்தில் மகிழ்ந்தன வோ 
எனுமாறு சிவந்து மலர்ந்து எழில் பெற்றன . 

( புரசமுகை , நாணத்தால் வளைந்தாலும் , வசந்தகாலத்தில் 
( காமன் பண்டிகையில் ) செவ்வண்ண நீருக்காக புரசமலர்களை 
அரைத்து நீரிற் கலந்து பீய்ச்சாங்குழலால் தெளிப்பர் . ஆதலின் 
கொங்கையிற் படிந்து , அதிக நேரம் கூந்தலில் இருப்பதைவிட 
சிறிது நேரம் கொங்கையில் இருப்பது சிறப்பெனக் கருதி மகிழ்ந்து 
மலர்ந்தன என்பது கருத்து ) 

v - 113 


காடு 


கை 


தென்றல் காற்றானது , சந்தனப் பொதிகை மலைக் 
களின் மரங்களின் மணத்தில் தோய்த்து , தாமிரபரணியில் 
கிடைத்த முத்துக்களாகிய விதைகளை திறமையுடன் , 
விதைப்பாக விதைத்திட முளைத்தது போலும் , இல்லாவிட்டால் 
இந்த ( வசந்த கால ) மலர்களுக்கு உருவெழிலும் நன் மணமும் , 
எவ்விதம் கிட்டும் எனுமாறு புதுமலர்கள் தோன்றின . 

( விதைத்தல் இருவகை . கைவிதைப் பாக கைப்பிடியில் 
எடுத்து எறிந்து விதைத்தல் ஒருவகை . கருவியில் விதைகளைப் 
து துளை வழியாக ஒவ்வொன்றாக வீழச் செய்வது ஒரு 

கைவிதைப்பு சிறப்பென்பர் . தென்றல் , முத்துக்களை 
சந்தன மனத்தில் தோய்த்து விதைத்ததாக கற்பனை செய்யப் 
பட்டது ) 

y - 114 


வகை . 


களையும் மரங்களையும் இரட்டையராக ( தம்பதிய 
ராக ) இணைவிக்க , மன்மதன் ( அம்பிலை ) எய்யவும் . 

அது 
துளைத்து ( இப்புறமிருந்து அப்புறத்திற்கு ) ஊடுருவி , பசுவண்ண 
முடைய மேற்தோல் சிதைய முளைத்த அம்பின் முனைகளோ 
எனுமாறு மொட்டுக்கள் தோன்றின . 

V - 115 


400 


தன யுத ரம்பு னன் பொட மி தாம்ரருசிச்ச டலுல்ல சில்ல 

கோல் 
கொனு தரணீஜ சந்ததிகி கோரக தந்தமு லிஞ்சுஉகந்த நிக் 
கினயதி யாதி காகா செலகெ ன் வனலக்ஷ்மி ; கடு ன் 

செலங்க கா 
சனு ப்ரியுடைன மாத வுனி சங்கதி மீத ட சால கல்கு டன் 

V -- 116 


சீ . முனு நனல் தமி பட்டி முங்கா ள்ள , முக்குஜோ 

ட னல பீலிசி பச ரொக்கின விடிசி , 
பருவம்பு விரி கொ ந்து லரசி , சாலை த்ரோவ 

பெட்டி யீரமு லீகு பிண்டு தகி லி 
க்ரொவ்விரி தொலுத ஒக்கடு கனியதி வ்ராலு 

தறி தானி னிலபட தாகி க்ரோலி , 
யாகுராலுபு கண்ட்லை னானெடு னாசனிந் 

தடு கூ ” தி 3 பங்கண்டி யங்க ” லார்சி 


தே . எட்டகேலகு ஒகடப்ப ? பொட்ட நிண்ட 2 

க்ரோலிய தி காலி கதலின கூலு , நகுசு 
ப்ரமத வனபாலிகலு வேட்க பட்ட நகுசு 
மது தி னாதி க்ஷதா ப்ரமன் மது பசயமு 


y - 117 


401 


வனலட்சுமி எனும் திருமகள் , தன் வயிறாகிய நிலத்தில் 
பிறந்த மரங்கள் எனும் குழந்தைகள் தளிர்களால் செவ்வண்ணம் 
கொண்டிருப்ப , அவை வளரவும் மொட்டுக்கள் ஆகிய பற்கள் 
முளைக்கவும் , இனி மாதவன் ( வசந்தன் ) ஆகிய காதலனைக் 
கலந்தின் புறலாம் என மகிழ்ச்சியாற் பொங்கினாள் . 


( குழந்தைகள் பிறக்கும் போது இயல்பாக செம்மையாக 
இருப்பர் . அதுபோல தளிர் வண்ணச் செம்மையால் மரங்கள் 
பிறந்த குழந்தைகள் போன் றன . பின் குழந்தைகள் வளரவும் 
பற்கள் தோன்றும் , அது போல மரங்களில் மொட்டுக்கள் பற்கள் 
போலத் தோன்றின . பிரசவித்த பெண்டிர் , தமது குழந்தை 
களுக்கு பற்கள் முளைத்த பிறகு மீண்டும் புணர்ச்சிக்குத் தகுதி 
பெறுகின்றனர் என்பது மரபு . ஆதலின் வனலட்சுமியாகிய 
திருமகள் , மரக்குழந்தைகட்கு மொட்டாகிய பற்கள் வரவே இனி 
மாதவனைக் கலந்தின் புறலாம் மகிழ்ந்தாள் எனுமாறு 
வசந்த கால எழில் தோன்றியது . 


என 


குழந்தைகட்கு பற்கள் முளைத்ததும் கலவிக்குத் தாம் தகுதி 
யுற்றோம் என பெண்டிர் மகிழ்ந்ததாக காதா சப்த சதி யிலும் 
சில பாடல்கள் உள்ளன . 

ஸ்மிருதிகளிலும் கூறப் 
பட்டுள்ளது ) 

V -- 116 


சுருதி , 


முதலில் பூக்களை ஆர்வமுடன் முன்கால்களால் பற்றி 
மூக்கின் இரு துளை ( தும்பிக்கை 

( தும்பிக்கை ) களால் உறிஞ்சி , பச்சை 
வாசனையடிக்கவே விடுத்து , 


பருவமலர்களின் 

கொத்துள்ள இடத்தை ஆராய்ந்து 
பூம்புதர்க்கு நிரை நிரையாகச் சென்று , நுழைந்து ஒரு தும்பி , 
புது மலரின் முன்பே நுழைய முயன்ற போது அதனைத் தள்ளி 
நிலத்தில் விழச் செய்து , தான் பூந்தேன் மாந்தி , இலைகளுதிர்ந்த 
துளையில் , ஊறிய பசையை ( மதுவென மயங்கி ) குடிக்க ஆசைப் 

காலூன்றி கால் சிக்கிக்கொள்ளவே பயந்து கூவி , 
எப்படியோ , 

மலர் கிடைக்கவும் , வயிறாரக் குடித்து , 
அம்மலர் காற்றில் அசையவும் தடுமாறி 

நிலை 
பூந்தோட்டத்தைக் காவல் காக்கும் கனியர் விளையாட்டாக 
நகைத்தவாறு பிடிக்கவும் மலரிலிருந்து கீழே விழும் . 


பட்டு , 


நிற்க , 


( வசந்த காலப்பூக்களை நாடும் ஒரு தும்பியின் வருணனை 
இது . முதலில் படிந்த பூ பக்குவமில்லாததாதலின் விடுத்து , 
பருவ மலரை நாடி , ஏற்கனவே படியும் தும்பியைக் கீழே 
இவ்ளித்தான் குடித்தது . வயிறு நிறைந்த மயக்கத்தில் இருக்கும் 
போது கன்னியர் பிடித்தனர் ) 

V - 117 


ஆ . -26 


402 


சீ . மருதூட்ட மலயாஹி கரதூ ம்யலனு களைன் 

மனசி ஜ ரத பதாஞ்ஜன களிககலு 
த்ராச தாவச்சிஸிரத்யக்த பாஷ்பமுல் 

பிகபஞ்சம ச்ரோத் போத வீண 
லப்தா க மன்மரம் தா சார ஜம்பு வுல் 

ஹிந்தோள சா க்ஷான்முகுந்த ரோசு 


லபி சாரிகாம்ஸு கோத் யன் நீலகுளிகலு 


ஜாத்யனுல்ல சனாத்த ஸாபத்துலு 


தே . சைத்ரசஞ்ஜீவனௌஷு தீ ஜாதசேத 


னாத்மஜனி ஹேது தரு புனர்யாயி யுவதி 
கரவிதூ தஹசந்தி கேங்கா ல சயமு 
லளுல பங்க்துலு வனுல னர்ராட தொட கெ 2 


v_118 


தே . த் விஜத காஞ்சியு மது சேவ விடு வலேக 

ஜாதி பா பின தேண்ட்ல நிச்வனமு கூடு 2 
கொனுட னோயன கோகில ச் வனமு செலகெ 2 
தனகு மறி பஞ்சமத்வம்பு தப்பகுண்ட 


2 


v - 119 


403 


( வண்டுகளின் வருணனை ) 

காற்று கொணர்ந்த சந்தனமலை மரப்பாம்புகளின் நச்சுப் 
புகைபோலவும் , அ 1 க்கடி வீழும் மன்மதனின் தேர்ச்சக்கரத்தின் 
வண்டிமை ( மசகு ) த் துண்டுகள் ( கவளம் ) போலவும் , 

(வசந்தகாலத்தைக் கண்டஞ்சி ) பயந்தோடும் சிசிர ( குளிர் ) 
காலம் ( நங்கை விடுத்த ( கருமை தீட்டிய ) கண்ணீர்த்துளிகளோ 
எனுமாறும் , 
குயிலின் 

பஞ்சமசுத்தைப் பாடற்கேற்ற சின்னஞ்சிறிய 
வீணையோ எனுமாறும் , மழைபோன்று தேன் மழை பெய்யவும் 
பழுத்த நாவற்கனிகளோ எனவும் மழைக்காலம் பாடப்பட்ட 
இந்தோளராகத்திற் கிசைந்து வந்த கார்வண்ணனாகிய திரு 
மாலின் மேனி எழிலோ எனுமாறும் , கனவினில் குறியிடம் 
செல்லும் கன்னியரின் துகிலினை கருவண்ணமாக்கும் சித்த 
குளிகையோ எனுமாறும் சாதி மல்லிகைப் பூக்கள் ( பூக்காத கால 
மாதலின் ) வசந்த காலத்தைப் பழித்துத் தூற்றிய வசைமொழி 
களோ எனுமாறும் , 

நங்கையர் ( குளிர்காலத்தில் கணப்படுப்பில் வைத்த 
ண்டுகள் , வசந்த காலம் வந்ததால் இனித் தேவையில்லை 
என்று ) எறிந்ததும் அக் கரித்துண்டுகள் , வசந்தகாலமாகிய அமுத 
சஞ்சீவிபட்டு , மீண்டும் உயிர்பெற்று தாம் பிறந்த இடமாகிய 
மரங்களை நாடிச் செல்கின்றனவோ எனுமாறும் வண்டுகளின் 
கூட்டம் காட்டில் அலைந்து திரிந்தன . 

( இந்தோள ராகம் - வசந்த காலத் தொடக்கத்தில் பாடுதற் 
குரிய பண்ணாகும் . 

சித்த குளிகையால் பிறரரியாது போகும் திறன் ஏற்படும் . 
களவிற்புணரக் குறியிடம் செல்லும் கன்னியர் பிறர் 
திருக்க இரவில் நீல வண்ண ஆடை அணிவர் . சித்த குளிகை கரு 
நிறம் ஆக இருப்பதால் வண்டாக கற்பனை செய்யப்பட்டது . 
புகழ் , வெண்மை , இகழ்கருமை என்பது கவிமரபு . சாதிமல்லிகை 
கள் சபித்தல் இகழ் ஆதலின் அவை கருமையாக உவமிக்கப் 
பட்டது ) 

V - 118 


கரித் 


காணா 


இரு பிறப்பினையுற்றும் மதுசேவை விடாது சாதியை விடுத்த 
தேனீக்களின் இசையோடு கூடிய தாலோ என்னவோ குயிலிசை 
யும் பஞ்சமத்தையடைந்தது . 

(இருபிறப்பு - அந்தணர் , பல் , பறவை மூன்றுக்கும் துவிசர் 
என்பதாதலின் , ஈண்டு வண்டு ( பறவை ) ஆகிய பிராமணன் , மது 
சேவை ( தேன் -கள் ) யாலே சாதியை ( சாதிமல்லிகைப்பூவை ) 
விடுத்தலால் பாவம் செய்ததாயிற்று . அந்த வண் டோடு சேர்த 
லினாலே குயில் பஞ்சமத்தை (பஞ்சமம் எனும் சுரத்தை ) 
அடைந்தது . பஞ்சமம் என்பது பஞ்சமாபாதகத்தை என்பதும் 
குறிப்பிடும் . இவை சிலேடையாகப் பொருள்பட்டன . 

பிரம்ம ஹத்தி , மதுபானம் , திருட்டு குருமனை வியைப் 
புணரல் இந்நான்கும் மாபாதகம் , இத்தகை யோரிடம் சேர்வது 
ஐந்தாவதாகிய பஞ்சமாபாதகம் என்பது மரபு . ) V - 119 


404 


உ . பூசின மாவுலன் தவிலி பூவிலு ஜோது ன கம்மெ மாத வுண் 

டே -சின ஸங்க : ஆதட "வியே கொனியே பதி காவளீஜய 
ஸ்ரீ சணுடய்யெ ; அட்டித ; யக்ருத்யமுசே அகு னட்டி 

பீட யுன் 
கோ சரமௌனெ . தை வ மனுகூலமுனை , பரு மேலு தீறினன் 

V - 120 


ம . உரு ஸக்தின் மது மாச தோ ? க்த பிது கன் ஜ்யோத்ச் m க வீ 

சந்த் ரமச் 2 
ச்பு ர தூ தஃப்ரவிமுக்தமைன நிபிட ஜ்யோத்ச்சனாபயஃ 

பூரமுன் 
விரியன் பாறின கொ ஜ்ஜெகல் குரிய முன்னீரைனயக்கம்ம நீ 
ருரஹின் கூடின னேர்பரிஞ்சு க 2 முலை ரேரலம்ப 

காதம்ப முல் V - 121 


2 


உ . தி க்கினஞ்ச தூ டு கொனி தீரவனே க்ஷடிவு வங்கமீது கா 2 

நக்கெ டபு லல கேச ரமுனந்து வசிம்பக எக்கு நூலிநுன் 
ப்ரக்க ழு னந்த னாரத மரந்தசரஸ் யரவிந்த கோ ஷ்டிகின் 
வெக்க ல மாடு ? தேண்ட்லு மருவிண்டிகி பூ னெகு ண 

த் வயத்வ முன் 

v - 122 


ச . நிடு த மதூளிகல் நடு மனே கொனி தீக " லு சா க சுட்டு 

கொஞ் 
சடரி கடா ர காசகடகாக்ருதி சுள்ள மெலங்கெ காடு புல் 
ஜட க தினத் வனீன பரிஷத்படு நிஸ்வ சிதானலம் பெது ர் 
பட மறி சா ர்சுலை சுரசுரன் துத சுள்ளுக 

ச்ருக்கெனோயனள் V_123 


இடைரை 

405 
( மா என்ற சொல் , குதிரை , மாமரம் எனும் இருபொருட்டும் , 
இச்சிலேடை மூலம் வரும் கற்பனை இது . ) 

பூத்த மாவினை. கேடுவரும் எனும் ஐயத்தால் மலரம்பின 
னுக்கு மாதவன் ( வசந்த காலம் ) விற்றனன் அவன் அதனையே 
கைக்கொண்டு , பிரிந்து செல்பவர்களை வெல்லும் திறமை 
பெற்றனன் . தனக்குதெய்வம் அனுகூலமாகவும் , 

பிறருக்கு 
மேன்மை குறையும்காலமாகவும் இருந்தால் கருவிகள் பழுதுறி 
னும் வெற்றி பெறுவது நிக்சயம் அல்லவா ? 

( பூத்த மா என்பது ஈண்டு நிறம் வேறுபாடுற்ற குதிரை 
என்பது ஒரு பொருள் . குதிரையின் தோல் நிறம் வெளுப்புற்றால் 
அதனால் தீங்கு ஏற்படும் என்பது அசுவ சாத்திரக் கருத்து . பூத்த 
மாமரம் பிரிந்தவர்கட்கு துன்பந்தருவதாகும் . இங்கு பூத்த 
மாவாகிய குதிரையை மன்மதனுக்கு வசந்தன் விற்றுவிட்டான் 
என்றாலும் மன்மதன் தெய்வ அருளால் அதனைக் கொண்டே 
வெற்றி பெற்றான் என்பது கருத்து ) 

V- 120 
வசந்த காலம் எனும் பால் கறப்பவன் தன் ஆற்றல் முழுதும் 
காட்டி , இரவு எனும் பசுவின் சந்திரன் எனும் மடியில் கறந்த 
நிலவு , என்னும் அமுது பரந்து , பிச்சிப் ( கொ ஜ் ஜக ) பூக்களின் மக 
ரந்தமாகிய மணம் பொருந்திய நீரும் கலந்து முன்னீராகப் 
( கடலாக ) பெருக்கெடுத்து இருக்கவும் , வண்டுகள் ஆகிய அன்னங் 
கள் பிரித்தறிந்து உண்டன . 

( அன்னம் பால் மட்டும் பிரித்தறிந்துண்ணும்வண்டுகள் நீர் 
மட்டும் பிரித்தறிந்துண்ணும் நிலவாகியபாலும் , பூந்தேனாகிய 
மண நீரும் கலந்திருப்ப வண்டுகள் வேறு பிரித்துண்டன என் 15 
கருத்து . ) 

v - 20 
பொய்கையில் அன்னப்பறவை தாமரைத் தண்டினைத் துண் 
டித்து வாயிற் கவ்விக் கொண்டு , கரையில் வளைந்திருக்கும் கரும் 
பின் ஊடாகப் பறந்து அப்புறத்திலுள்ள மலர்ந்த புன்னை மரக் 
கிளையிற் சென்று வசிக்கவும் , ( தாமரைத் தண்டின் ) நூலிழைகள் 
வழியாக புன்னை மரத் தேனுக்கும் பொய்கை மலர்த்தேனுக்கும் 
வரவும் போகவுமாக இருக்கும் வண்டுகளின் வரிசை மன்மதனின் 
( கரும்பு ) வில்லுக்கு இரட்டை நாண் ஆகத்தோன்றியது . V - 122 

காற்று , நீண்ட தேன் ஒழுக்கினை ( நிலத்தில் விழுமுன்பே ) 
கிச் சுற்றிக் கொண்டாற்போல பஞ்சள் ( கோரோசனை நிறம் ) 
வண்ணமுடையதாகி , கண்ணாடி வளைபோல நெளிந்து சுழித்துக் 
கொண்டிருப்ப மெதுவாக நடந்தது : பிரிவுற்ற தலைவர்களின் 
நெடுமூச்சுக்களாகிய தீ எதிர்படவே , கொழுந்துவிட்டெறிந்து 
படபடவெனப் பொறிந்து சுழிப்புற்றனவோ எனுமாறு அக்காற்று 
திகழ்ந்தது . 

V -- 123 


406 


குரிசின க்ரிந்தி புப்பொடு ல கொஞ்சு நகம்புல மீதிகை 

பிஸங் 
கருசுல கொன்னி பெல்லெக செ காட்புல சுள்பதி 

மாத வுண்டு ரா 
நெரவுக பூவு சொ’ம்மிடி வனேந்திர பூமிகி வெண்டி 

மெட்ட தா 
மரரவணம்பு தாகொனப்ரமத்க துலௌ மரசுட்டுலோ 

V_124 


யனன் 


தருணுலதோ ஹதான மது தார நனல்வகுளாளி நிம்பகா 2 
தருணுல மேமு காமெ யனிதத் க தலெள 

வனதேவதல் சுரன் 
தர வகுளௌக மெல்லனு நனல் கன க்ராயக நிஞ்சு 

புக்கலைன் 
தொ ரசெ மதுப்பூர்ணத மதூ கமுலன் ப்ருது பாண்டு ? 

புஷ்பமுல் V - 125 


தருணுல கௌ கிடன்னனுசு தம்முவ்ருதா விருலெத்த 

சேசெ மோ 
பருலுக " சைத்ருடஞ்சு தத பாவ மனோபவ வஹ்னி 

வெச்சி நிர் 
பரமது பாளி தூ மமு ப்ராக ” பு நீறுனு தேனெ கட்டெ சா 
தருதுக" தால்பகா கொரவுலை யொறுக ம்ப டெ கொன்னி 

பூ ஜமுல் V - 126 


407 


வனலட்சுமியானவள் தனக்கும் நில மகளுக்கும் கணவனாகிய 
மாதவன் ( வசந்தகாலம் ) வருவதை உணர்ந்து , மலர்கள் என்னும் 
நகைகளை நிலமகளுக்கும் , நிலத்தாமரை என்னும் நகைகளைத் 
தனக்கும் இரவலாகப் பரிமாறிக் கொள்ளத் திரியும் மரையாணித் 
திருகலோ . 

எனுமாறு கீழே உதிர்ந்த பூ மகரந்தத் தூளை வாரி எடுத்து 
சுழன்றடித்த காற்று மரங்கள் மேல் பொழிந்து மஞ்சள் வண்ண 
முடன் சுழன்றன . 

V - 124 


நங்கையர் மகிழ மரத்தை மதுவுமிழ்ந்து பூக்கச் செய்தலைக் 
கண்ட வனதேவதைகள் நாங்களும் பெண்கள் தானே என்று 
எல்லா மகிழ மரங்களையும் பூத்திடச் செய்ததற்கு ( தூண்டற் 
காக ) தம் கன்னம் நிறைய மதுவைத் தேக்கி (உமிழ்தற்காக ) 
வைத்தனரோ எனுமாறு மகரந்தம் நிறைந்த இலுப்பைப் பூக்கள் 
நிறைந்திருந்தன . 

( இலுப்பைப் பூக்கள் வெண்ணிறமுடையவை . கள்ளிற்கு 
உவமையாக்கப்பட்டது . ) 

V - 125 


நங்கையர் தழுவுதலால் பூக்கும் வாய்ப்பினை இழக்கச் 
செய்து , தம்மைப் வீணாகப் பூக்கள் சுமை தாங்கிகளாக்கி 
விட்டான் இந்த வசந்தன் . ( இளவேனிற்காலம் ) என்று ; தழுவு 
மின்பம் கிடைக்காததால் காதல் தீயில் வெந்து , வண்டுகளே 
புகையாக , பூந்துகளே நீறாக ( சாம்பலாக ) மகரந்தமே சாந்தாக 
கொள்ளிக்கட்டையான குரவகம் ( மருதாணி ) நிலத்தில் 
சாய்ந்தது . 

( கொரவி என்ற சொல் கொள்ளிக்கட்டை என்றும் குரவக 
மரம் என்றும் இருபொருள் தெலுங்கு மொழியில் உண்டு . அப் 
பொருள் சிலேடை நயம் தோன்ற இப்பாடல் அமைந்திருக்கிறது . 

கொள்ளிக்கட்டை எரிந்தால் புகையும் , சாம்பலும் கட்டை 
நுனியில் நீர்க் கசிவாகிய சாந்தும் ஏற்படுதல் இயல்பு . வண்டுகள் 
கருநிறமாதலின் புகையாகவும் , பூந்துகள் சாம்பல் ( நீறு ) ஆகவும் 
மகரந்தம் சாந்தாகவும் உவமிக்கப்பட்டன . மிகுதியாகப் பூத்து 
விட்டதால் பெண்கள் தழுவ வரவில்லை என்ற ஏக்கத்தால் 
காதல் வெம்மை கொண்டு மரம் எரிந்து கொள்ளிக்கட்டையாகி 
விட்டது என்பது கற்பனை ) 

v - 126 


மரையாணி-- Screw . 


408 


ஆ . பால ஸலாடுலுருல , அளுலகை தமகூடு 

செறுப , மாவுலண்டி செலுவ பிண்டு ? 
மகுட நனலு நிம்ப , மொக மு கன்னுலு எர்ர 
பாறெ மிகு ல ஸௌக பைகமுலகு 


V - 127 


ம 
. 


அதுலப்ரேம ரசா ர்த்ர யோர்து ப்ரியஹாச்ய க்ரீட 

சங்கேதவஞ் 


சிதயை தத் க்ஷணஜாங்க ஜஜ்வரமிளச்சித ப்ரேமம் பூன் பனா 
பதினோவ்ருக்ஷம காவவெயன ச புஷ்பம் பய்யெ 

கோ கந்தலோ 
அதடு ன் தோசின நவ்வுடு ன்விரிசெ ப்ராந்தாசன்னமே 

ருத்ருவுன் V.- 128 


தே . ச்தா ணு வொக்கண்டு மக வாடு தலக குமிய 

பலமொச கெனட்டே கினியக ! பத்மவதன 
வதன சுர கூர்மி னொச கனீ வலதெ புஷ்ப 
மைன னனுமாட்கி உமி சின அலரெ பொகட்ட 


V_129 


409 


நங்கையர் மாமரத்தை தொட்டு , பூக்கச்செய்யவே வண்டுகள் 
கொண்டாட , காய்கனிகள் உதிர்ந்து தம் உணவு கெடுதலின் 
கிளிகளும் குயில்களும் , திண்டாடிச் சினத்தலினால் ( கிளிகளின் 
முகமும் , ( குயில்களின் ) கண்ணும் மிகுதியாகச் சிவந்தன 

வசந்த காலத்தில் கிளி ( மூக்கும் , குயிற்கண்ணும் அதிகம் 
சிவப்புறும் அதனைச் சினத்தலினால் வந்ததாகக் கற்பனை 
செய்யப்பட்டது ) 

V - 127 


இணையற்ற காதலால் நெகிழ்ந்த ஒரு பெண் , தன் காதலன் 
விளையாட்டாகக் குறியிடத்தில் மறைந்திருப்ப , 

அவனைக் 
காணாது காதல் வெம்மை கூர்ந்து மனக்கலக்கம் உற்று ஓ ! 
மரமே ! என் காதலனைக் கண்டனையோ " என்று 

என்று கேட்டதும் 
அந்த மலைக் கோங்குமரம் , மலர்ந்தது . அவ்வளவில் அவன் 
காணப்படவே அவள் நகைக்கவும் , அருகிலிருந்த சுரபுன்னை 
மரமும் மலர்களால் நிறைந்தது . 
( கோங்கு பெண்கள் 

மலரும் . சுரபுன்னை 
நகைத்தலின் மலரும் என்பது 

மரபு . 

குறியிடத்தில் 
விளையாட்டாக மறைந்திருந்த காதலனைக் காணாக்காரிகை 
கலக்கமுடன் மரத்தைப் பார்த்து உரையாடினாள் . 
மலர்ந்துவிட்டது . கோங்கு மலர் பொன் வண்ணமுடைத்தாத 
லின் அம்மலரின் ஒளியால் மறைவிடத்தில் இருட்டில் இருந்த 
காதலன் தென்பட்டான் . அது கண்டு மகிழ்ந்து நகைத்தாள் . 
சுரபுன்னையும் மலர்ந்தன என்பது கருத்து . கோங்குமலரை 
சுடருக்கு உவமை கூறல் கவிமரபு ) 

V - 128 ) 


உரையாட 


கவி 


கோங்கு 


தாணு ( ஸ்தாணு மரக்கட்டை . சிவன் ) ஒரு ஆண் மகன் 
தயங்காது உமிழகிவாது 

பலன் ( பயன் - பழம் ) தந்ததாகக் 
கூறுவர் . தாமரை முகத்தினள் வாய் மதுவினை அன்போடு தர 
மலராவது தராமல் இருக்கலாமோ என்று நினைந்தாற்போல 
( ஒருத்தி ) உமிழவே வகுளம் ( மகிழ் ) மலர்ந்தது . 

( வகுளம் உமிழ்தலால் மலரும் என்பது கவிமரபு . மரக் 
கட்டையே பழம் தந்தபோது - இலைகளுடன் செழித்த மரம் 
ஆகிய நான் மலராவது தரக் கூடாதா ? என்று கருதியதாகக் 
குறிப்பு . தாணுவாகிய சிவனைக் கண்ணப்பனாகிய திண்ணன்- 
வாயால் நீரைக் கொணர்ந்து உமிழ்ந்து பூசை செய்ய சிவன் 
பயன் ( அருள் ) தந்தான் என்பது தமிழில் பெரிய புராணத்திலும் 
தெலுங்கில் ஸ்ரீ காளாஹஸ்தி மகாத்மியம் எனும் நூலிலும் கூறப் 

கதை : இதைக் கருத்திற்கொண்டு இக்கவிதையமைந் 
துள்ளது . ஆண் மகன் உமிழவே பயன் தர பெண் மகள் உமிழ்த 
லின் மலராவது தரவேண்டும் என்று வகுளமரம் நினைத்தாகக் 
கற்பிக்கப்பட்டது . ) 

V - 129 


பட்ட கதை ! 


41 ) 


தே . மதுவு காந்தல புக்கிடி மதுவு பேள்ள 

வீர்ஷ்ய , பச ? சூப, பொகட்ட பைனெலய , தான 
விரிசெ 2 தொல்லிடி தளமுலு , விருலு ஜடி 2 செ 
தீன , அக்கெல்புனகு உப்பி ? தேடு லார்செ 


V - 130 


உ . மேகொனி தாசினன் ப்ருகுவு மெச்சின வானிகிமர்த்ய 

பார்யயௌ 


ஸ்ரீகி நிவாச மை செலிமி சேயுட இட்டி ப்ரஸாந்தி கல்கெனோ 
காகன , நாதி தன்னின விகாச மு னொந்தி , வனச் தலச் 2 

தி தா 


ஸோகமு சேசெ 2 மெச்சுன ப்ரசூன ரஜஃகனகாபிஷேகமுன் 

V - 131 


ம . 


அளுலேதத் வதனேந்து ராக மிளனா ப்ரா து பவத் 

கோரகம் 


புல தேனெல் சுதலஞ்சுரா , னொகதெ நெம்மோமெத்த 

சைத்ரம்பு புவ் 
வுலலோ தத்கு ணுலய்யெ கந்தப லி புவ்வுல் புட்டி 

போதோ லெனொ 
ச்செல சேதை , தறசெந்து தல்லி படி) கோல் செட்டௌட 

யேகாமஹின் V - 132 


மது என்ற பெயரையுடைய வசந்தகாலமும் மது வென்ற 
கள்ளும் , 

ஒரே 

பெயரைப் பெற்றதால் ஏற்பட்ட போட்டி 
பொறாமையாலே தத்தம் ஆற்றலைக் காட்ட முனைந்து 
(பெண்களின் வாயில் உள்ள மது உமிழ்வதாலும் , வசந்த கால 
வருகையாலும் ) வகுள மரங்கள் இலையுதிர்ந்து மலர் சொரிந்து 
நிறைந்தன . அது கண்ட தேனீக்கள் வெற்றியடைந்ததாகக் 
கருதி ஆரவாரம் செய்தன் . 

V- 130 


முயன்று பிருகுமுனிவன் (திருமாலைக் காலால் ) உதைத்த 
போது (சினக்காமல் ) மெச்சியவர் ( நாராயணன் ) னுக்கு மனி 
மனைவி (சீதை ) யாகிய திருமகளுக்கு உறைவிடமாகி ( அசோக 
வனத்தில் ) நட்புப்பூண்டதால் இத்தகைய சாந்த குணம் 

ஏற் 
பட்டதோ எனுமாறு பூங்காவிலுள்ள அசோகமரம் ஒரு நங்கை 
உதைத்தலும் மலர்ச்சியாயிற்று , மலர்த்தாது ஆகிய 

( பொன் 
நாணயங்கள் ) கனகாபிசேகம் செய்தது . 


(( அசோகு நங்கையர் உதைத்தலால் பூக்கும் என்பது கவி 
மரபு . 

மண் மகள் சீதையின் பொறுமை அசோகுக்கு ஏற் 
பட்டது என்பது கற்பனை ) 

V- 131 


பொறுமைமிக்க சம்பகமரத்தில் ஒரு நங்கை முகமெடுத்துப் 
பார்த்தலும் அவளது முகச்சந்திரனது அமுதூறப்பிறந்த புது 
மலர்களில் இனிய தேன் சுவைக்கலாம் . முன் போல கசப்பும் 
வாசனையும் இராதென்று கருதி தும்பிகள் அருகணைந்தன ! 
அந்தோ ! அம்மலர்களிலும் 

பழைய சம்பகத்தின் 

குணமே 
இருந்தது . கசந்து விரட்டியது . 

பொதுவாக 

தாயினைப் 
போலவே பிள்ளை என்பது போல தாயின் தீய குணங்கள் 
தாயினை ஒத்துள்ள குழந்தைகட்கும் இருக்குமல்லவா ? 


னும் 


( சம்பகம் நங்கையர் ஏறெடுத்துப் பார்த்தலால் மலரும் 
என்பது கவிமரபு . தும்பிகட்கு சம்பகமலர் பகை . அதன் மணம் 
பிடிக்காது . ( அலர்ஜி ) அதன் பூந்தேனும் கசக்கும் எனி 
நங்கையின் முகச்சந்திரனால் உருவான மலர்கள் ஆதலினாலே 
ஒருவேளை தேன் இனிக்கும் என்ற நப்பாசையில் தும்பிகள் 
சென்றன . சம்பகத்தின் இயல்பான தன்மை மாறவில்லை . 


குணமே 


பிள்ளைக்கு 


முகச்சந்திரன் - தந்தையாகவும் , சம்பகம் 

தாயாகவும் 
கற்பனை செய்யப்பட்டது . தாயின் 
வந்தது என்றும் தந்தையின் குணம் அல்ல என்றும் கருத்தாகும் . ) 

V - 132 


412 


அலரெ ப்ரியாளூ வோர்து ப்ரியமௌட வசந்தமு பாட 

அப்புடவ் 
வெலதி சபத்னி பக்திகினி வேல்புலு மெத்துரு கான 

ராக மன் 
சலமுன தன்னு பாடக வசந்துடு தாத யசேசெ காக , யா 
யலெ நிஜஸக்தி னாயனுசு னாபச கின் கொத வெட்டெ 

ஈசுனன் V - 133 


தே . அதர சுத ப்ராணி ஜத ப்ராணி யகுசு மௌக்தி 

காண்ட மாலிக னிடெ " னு நாசாக்ரே மௌக்தி 
கம்பயன சாலு நனலிச்செ க தஜரத்சு 
மம்பு வாவிலி மொக மூர்பு நிம்ப ளோர்து 


2 


V - 134 


கனமகு ஆகுராலி , திலகம்ப திரிக்தத னுன்ன , ஓர்து , லோ 
கனிகரமூனி , கன்னுக வ காயஜு டில்லட யிட்ட 2 தூபுலே 
யனுவுக நிஞ்செ காக , மறியண்டக முட்டகயொக்க சேஷ்டலே 
கநெகட2 சேசெனண்டயி தி கல்லனகா அலரிஞ்செ சூபுலன் 

y - 135 


தே . சா ந்த்ர மகரந்த வ்ருஷ்டி ரசா தலம்பு 

தொரகு புவ்வுல புவியு , பூதூளி நபமு . 
னீக்ரம த்ரயி மாத வு டா " க்ரமிஞ்செ 
உருவிரோசன ஜனித மஹோஷ்ம மடக ? 


v = 36 


413 


பெண் தனக்கு விருப்பமான வசந்த ராகத்தைப் 
பாடவும் ( பாட்டை கேட்டலரும் ) பிரியாளு எனும் மரம் பூக்கவும் 
அப்பெண்ணின் சக்களத்தி பொறாதையால் பக்தியினால் 
தேவர்கள் மெச்சி அருள்வார்கள் இவள் வசந்த ராகம் பாடிய 
தால் வசந்தன் அருள் கூர்ந்து பூக்கச் செய்தானே யன்றி இவள் 
ஆற்றல் ஒன்றுமில்லை என்று குறை கூறினாள் . V - 133 


ஒருத்தி தனது வாயால் காற்றினை ஊதவும் அவள் அணிந் 
திருந்த மூக்குத்தி ( புல்லாக்கு ) யாகிய முத்து அவளது இதழ மு 
தால் உயிர் பெற்று தான் ( முத்து ) உயிர்ப் பொருள் ஆதலினால் 
உயிர்த்து முத்து முட்டைகள் இட்டனவோ எனுமாறு மலர்கள் 
உதிர்ந்த சிந்துவாரம் ( தேக்கு ) மீண்டும் மலர்களால் நிறைந்தது , 


( சிந்து வாரம் 
வாரம் பெண்களின் 

பெண்களின் உயிர்ப்புக் காற்றால் மலரும் 
என்பது கவிமரபு ) 

V - 130 


செறிந்திருந்த இலைகள் உதிர்ந்து திலகமரம் மிகு வறுமை 
யுற்றதைக் கண்ட ஒருத்தி , உள்ளத்தில் இரக்கம் பூண்டு , 
கண்ணிணையால் கண்டாள் . தொடாமலும் , ஒரு செயற்பாடு 
மின்றி மலர்கள் பூத்துக் குலுங்குவது கண்டால் , மன்மதன் 
ஏற்கனவே இவளிடம் ஒப்படைத்திருந்த மலரம்புகள் தான் நிறைத் 
துள்ளன . இல்லாவிட்டால் எப்படி பார்த்ததுமே பூக்கள் வரும் . 

பொய் ! என்று கூறுமாறு பார்வையாலே மலர்வித்தாள் . 
( திலகம் பார்வையால் மலரும் என்பது கவி மரபு ) V - 135 


அடிக்கடி மகரந்த மழை பெய்து பாதாளமும் , உதிரும் 
பூக்களால் பூலோகமும் , பூந்துகள் செறிந்து வானுலகும் ஆக 
மும்முறைகளாலும் மாதவனாகிய வசந்தன் மூவடி 

அளந்து 
சூரியனாகிய பலி சக்கரவர்த்தியின் சூடாகிய ஆற்றலினை 
அடங்கச் செய்தான் . 


( மாதவனாகிய திருமால் மூவடியினால் மூவுலகளந்தாற் 
போல மாதவனாகிய வசந்தன் மூவுலகும் அளந்தான் என்பது 
கருத்து ) 

V - 136 


414 


ஊடு கொன படு மதூளிக 
யோடி கலகு க்ரிந்த க்ரம்மியுண்டெடு தேண்ட்லன் 
நீடலு திரிகியு திருகனி 
ஜாட தருல் வொலிசெ . அவ்வசந்தபு வேளன் V- 137 


ச . ஸததள மஞ்ஜரீ தவள சைத்ர நிஸாமல சந்த்ரி கௌக் முல் 

த்ருத வியதந்த கேளி வன வ்ரு க்ஷ லதாந்தரஜச்ச டன் களங் 
கிதகனி காமினீ கமன கேளியு போ செட " வான காட்டவீ 
கதக பராக மொக்க தெச க்ரம்மி யனச்ச த 

மான்ப குண்டினன் V_138 


சீஸைத்ய பாண்டி மலு துஷாராந்தமுன சேரெ 

இருலு கொன் த்ரா க்ஷ பந்தி ருல விருல , 
வலய கானமு லயுக்தல கார்ஸ்யமுன சேரெ 

மலயம்பு கம்ம வீவலுல னலுல . 
சௌ ர போல் லாச முல் ஜாதி க்ருங்கக சேரெ 

அலராரு கொதம க்ரோவு லனு னெலனு , 
ச் பு ட ஜடா மச் கரம்புலு ப்ரதிச்யுதி சேரெ 

நந்தன ப்லக்ஷ சந்ததுல வ்ருதுல , 


தே . ச்வ ப்ருத பரப்ருத வினுத ரசா ல பரிஷ 

த ஹரஹஃக்லுப்த ப ஹரஹஃப்ரஹரவிஹர 
மாண மான வதீ பரிம்லானி மானி 
வாரி வாரிஜ வன கந்த வாஹ மொலசெ 


V -- 139 


உ . சா ரெகு கீரமுல் பல ரசாலமு ஸாக லலோன த்ரிம்மரங் 
கா ரஹி தன் ம தூ ளிக்கு கா அளிபங்க் துலு 

வெண்ட க்ரும்மரங் 
கா ரொத ? மிஞ்செனந்து சிலுகல் வன லக்ஷ்மி யுதத் 

வசச்சு ? தாந் 
தோ ருசுலான கா ’ சரபணுல் ஜனு லட்லி டி 2 பெம்பகா 3 

பலென் V - 140 


மகரந்த ஊற்றுக்கள் கொப்புளித்த நிலங்களில் படிந்த 
கருவண்டுகளின் கூட்டம் , வசந்த காலத்தில் மர நிழல்கள் 
அசையாது நின்று விட்டன போலத் தோன்றின. 

( நிழல் , சூரியன் செல்லச் செல்ல தானும் அசைந்து வேறு 
படுவது இயல்பு . மரத்தடியில் 

மொய்த்த 

வண்டுகளின் 
கருவண்ணத்தால் நிழல் எப்போதும் மாறாமல் அசையாது 
இருப்பது போலத் தோன்றிற்று என்பது கருத்து ) 

V - 137 


வெண்டாமரை மலர்களைப் பரப்பினாற் போன்ற சித்திரை 
மாத 

இரவில் பொழியும் வெண்ணிலவாகிய வெள்ளத்தில் 
வான் தொடும் மரங்களின் பூந்துகள் குவை சேர்ந்து சேறாகி 
களங்கமுறலும் , மலைக் காடுகளிலுள்ள களா மரப் பூந்துகள் பட்டு 
தேறும்படி செய்தலாலன்றோ காதலர்கள் நிலவாகிய வெள்ளத் 
திம் புனல் விளையாடிக் களித்தின் புற்றனர் . இல்லா விட்டால் 
களித்தின் புறுவது கெடும் அன்றோ ? 


( களாவின் பூந்துகள் நீரின் கலக்கலை நீக்கி தெளிவுறுத்தும் ; 
தேற்றாங் கொட்டை போல என்க ) 

V- 138 


பனிக்காலம் ) தீர்ந்ததும் அதன் குளிர்மையும் வெண்மையும் 
இருள் படு திராட்சைக் பந்தரிலும் , பூக்களிலும் சார்ந்தன . 


பிரிவின் மெலிந்தவர்களின் கழன்ற வளையும் கானமும் , 
பொதிகைத் தென்றற் 

காற்றில் 

சுழலிலும் , வண்டுகளின் 
ரீங்காரத்திலும் சேர்ந்து கொண்டன . 


புது 


சாதி மல்லிகையின் மணமும் ஒளியும் 
பூக்களையும் நிலவையும் சேர்ந்தன . 


மருதாணிப் 


நோற்றவன்கள் ( துறவிகள் ) விரதம் முடித்ததும் அவர்களது 
சடைமுடி 

உச்சிமர விழுதினையும் , மூங்கில் தண்டம் - வேலி 
களையும் சார்ந்தன . மாமரங்களில் நங்கையர் 

வளர்த்த 
குயில்கள் பாடின . ஆங்கு அவர்கள் களவின்பத்தில் துய்த்த 
களைப்பினை நீக்கித்தாமரைப் பொய்கையில் தவழ்ந்து வரும் 
புதுமணத் தென்றல் வீசியது . 

V- 139 


அடிக்கடி கிளிகள் தேமாவின் கிளையில் பழங்களை 
கொத்திச் செல்லவும் , அக்கனிரசத்தைச் சுவைக்க கருவண்டுகள் 
கிளிகளைத் தொடர்ந்து சென்றன . வனலட்சுமி மனிதர்களைப் 
போலவே கிளிகளின் இன் சொல் அமுது பருக 

விழைந்து 
( கருவண்டுகள் ஆகிய ) சங்கிலியால் (கிளிகளைக் ) கட்டி வளர்க் 
கின்றனளோ எனமாறு ஆங்கே ஓசை மிகுந்திருந்தது . V -- 140 


416 


சீ ப்ரதி ஹந்த்ரு தாத்த கீடத சன்ன ப்ருங்க சங் 

க புடங்க முல சேத காய மெத்தி , 
யமதி ஸாக த மருத்ப்ராணியை த தளிரங் 

கச்த லாப் ஜினி தம்மிகன்னு தெறசி 
ப்ராந்த புல்லாம்ர சம்ஸ்ரயி தச்ச டா ஹடா 

த் கதி லேசி செலி சைத்ரு ளெ கிலிஞ்சி 
யுரு பராக பு ஸாடி உத்தண்ட வாப்யுத்ப 

லச்ர வத்சீது ரத்யச்ர முடி பி . 


தே க்ரம்மற பலாஸ கடத்காமுக முன் கீர 

சலித ஸாகா ச் பு டா ஸோக ஸரமு கூர்செ 
தத்ரதிகி காக சலிகால தன்னி மஞ்சு 
பாண்டு ராங்கு - ண்டு ? விடி 2சிபோப்ரதி கி மருடு V - 148 


ச 


சிகுரு பிகாளிகின் பலமு சில்கல கும்புன குன் மதூளிதே 
டிக மிகி , தாவி காலிகி , விடீவிட கோடிகி புவ்வுலுன் , தலம் 
புக 2 க்ருப னீனியுச்சு ரபி பும்ச் த்வமு பாந்து ல சோட 

னெ ; அ 
ட்லகு ? ப்ரஜ கோர்கு லிச்சு தன காத்ம தலஞ்சின 

தப்ப தேயனன் V - 142 


417 


நோன்பினரைக் கெடுத்த பாவத்தால் புழுவாகப் பிறந்து , 
அந்நிலை மாறி வண்டுகளகக உருவெடுத்த உடலைப் பெற்று , 
இயமன் திசை ( தெற்கு )யிலிருந்து வந்த காற்றால் உயிர்ப்பினைப் 
பெற்று , அந்த வண்டுகளின் நடன அரங்கமாகிய தாமரைப் 
பூவாசிய கண் விழித்து , ஆங்குள்ள மலர்ந்த மா மரத்தினைச் 
சேர்ந்து மொய்க்கும் வண்டின் ஈட்டம் திடீரென்று எழுந்து 
( போவதுவே ) சித்திரன் ( வசந்தனைத் தழுவிக் கொண்டு பூந் 
துகளாகிய , ஆடையினால் , ( நீர் மட்டத்திலிருந்து ) மேலேழுந்த 
தண்டினையுடைய பொய்கை அல்லி மலரின் பூந்தாகிய இரதி 
தேவியின் கண்ணீரைத் துடைத்தவாறு , வெண்ணிறமுடைய 
முக்கண்ணன் , இரதியின்பால் இரக்கப் பட்டு உதைத்து விட்ட 
தால் பிழைத்த , மன்மதன் மீண்டும் ; 

புரச முகை என்னும் 
விற்பிடியினால் கிளிகள் அசைத்த இலைகளையுடைய அசோக 
மரத்தின் பூங்கணைகளைத் தொடுத்து எழுந்து நின்றான் . 

(சிவனால் எரிக்கப்பட்ட மன்மதன் , வண்டுகள் எ ம் 
உடலைப் பெற்று , தென்றல் எனும் உயிரிப்பினையுற்று தாமரை 
யாகிய கண் விழித்து எழுந்தான் . தன் நண்பன் வசந்தனை 
( சைத்திரன் ) தழுவிக் கொண்டான் . ( வண்டுகள் மொய்த்து 
எழுந்து வேறொரு மரத்தில் படிதலைப் தழுவுதலாக உருவகிக்கப் 
பட்டது ) 

பூந்துகள் ஆகிய ஆடையால் , இரதிதேவியின் கண்ணீரைத் 
துடைத்தான் . 

( நீர்மேல் எழுந்துள்ள அல்லி மலரின் பூந்தேன் கண்ணீர் 
ராகவும் , பூந்தேனில் படிந்த பூந்துகளால் தேன் மறைதல் 
துடைத்ததாகவும் கற்பனை செய்யப் பட்டது) . 

உயிர்பெற்ற மன்மதன் மீண்டும் அசோக மலரம்புகளைத் 
தொடுத்து தன் கடமை ஆற்றப் புறப்பட்டு விட்டான் . பானிக் 
காலம் , இலையுதிர்ந்து , பொலிவின்றி இருத்தல் சிவன் , 
எரித்த மன்மதனுக்கு உருவகம் . வசந்தகாலத்தில் வண்டுகள் . 
மலர்கள் , பொலிவுடன் திகழ்தல் மன்மதன் மீண்டும் உயிர் 
பெற்றதற்கு உருவகம் . மன்மதன் . நோன்பிருந்த துறவிகளை 
மலரம்பு எய்து கொடுமைப் படுத்தியதால் புழுவாகப் பிறந்து 
ண்ைடாகிப் பிறப்பெடுத்தான் . 

என்பது தீமை புரிந்தோர் புழுவாகப் பிறப்பர் என்ற 
மரபினை ஒட்டி எழுந்த கற்பனை. 

புழுவாகி இருந்த வண்டுகள் , அந்நிலைமாறி இறகுகள் 
பெற்று வானில் பறந்து திரியும் அழகினை , புழு நிலை மாறிய 
வண்ணத்துப் பூச்சிகள் போல இருந்து , பனிக் காலம் புழுநிலை 
யாகவும் வசந்த காலம் பறந்து திரியும் வண்டாகவும் உருவகித் 
தாற் போல தொனிப் பொருள் தருகிறது . 

( அற்புதமான கற்பனை நயம் செறிந்த கவிதையிது . ) 

குயில்களுக்குத் தளிரும் . கிளிகட் குப் பழங்களும் , அளி 
(தேனீக் ) கட்குத் தேனும் , வளி ( காற் ) க்கு மனமும் , காதலர் 
கட்கு மலர்களும் , அருளோடு நிறையத் தந்த வசந்தகாலம் எனும் 
காமதேனு , தான் கொடை தந்ததால் தன் விருப்பங்கள் நிறை 
வேறும் என்ற கருத்தால் தான் ஆண்மையை அடைந்ததோ 
எனுமாறு கடுமையாக பிரிந்தவர்களை வருத்தியது . V .--- 142 


ஆ . - 27 


418 


சீ . ச ஹகார பலரச சௌ ரப்ய முல கூடி 

மாத்வி மோபுல கதம்ப முக ? வலவ , 
மலய ஜோத ரத ஜம்பல பல த்வக்க த 

ஸ்ரீமிஞ்சு செவுல கொ 2 ஜ்ஜெகலு மெறய 
ஸஸி கத ளோ தர ச்ச தபு பாவட லூரு 

சகசகபட்டி பாலிகி பெனங்க ? 
த்ரொக்கு தேண்ட்லகு காக லெக்கிம்ப செரிவின 

கந்த பலீ பங்க்தி கபரு லலர , 


தே . கேல கல வண்ட கபு தாவிகினி புலமின 

குச் ருணமுலு மிஞ்ச , நனல பேரெச கு பவன 
முலு அமேரு ரஜோ வ்ருஷ்டி பூதி சறவ 
இந்து லென சி ரி பூபொத , ரிண்ட்லே பதுல 


V - 143 


வ . அட்டி வஸந்த சமயம் பு ன 


V- 144 


உ . காமினி மேக ரஞ்ஜி மதுகர்வ மடந்து னடஞ்சு லோ நிஜ 

க்ஷேமமு கோரி , பாடி , மணி சித்ர மருத்த் ருணதா சிரத்யுதி 
ச் தோம வலா ஹகாவலுலு தோசி , ப்ரபு ல்ல கதம்ப கேதகோ 
த்தாம ச மீரணா ஹதுல தாபமுனீனொறகு ன் விசேஷ்டதன் 

V- 145 


தே . அதிவ பூர்ணேந்து பீதி தத ஸ்ம ஸால 

தெண்டி ” யதடந்து வினுமடி தீண்ட்ரே தோப 
மிண்டி பயினுண்ட காத னி யிண்டி பைகி 
தெச்சு கொண்டி அடஞ்சு பென் றிச்ச வெடலு 


V - 146 


419 


தேமாவின் பழச்சாற்றின் மணத்தோடு கள் மணமும் கலந்து 
இதழ்களில் பரிமளிக்க சந்தனப் பூச்சினால் எலுமிச்சைத் 
தோலின் வண்ணத்தோடு எழில் பெற்றிலங்கும் காதுகளில் 
ரோஜாமலர்களை அணிந்து , கற்பூரவாழையின் உட்தண்டின் 
வண்ணத்தோடு மாறு கொள்ளும் பாவாடைகள் , தொடைகளின் 
தகதகவெனும் மினுமினுப்பைப் பற்றிக் கொண்டு ( அவ்வெழிலில் ) 
தமக்கும் ஒரு பங்கு கேட்டு முரண , மிதிக்கும் தேனீக்களை 
விரட்ட சம்பகப் பூமாலைகள் தலை முடியில் சூடி எழில் 
பெற்றிலங்கிட , கைகளில் சித்திரான்ன வாசனை போக , குங்குமப் 
பூ பூசிக் கொண்டவாறு , பூக்கள் பாரத்தால் எழில் பெற்ற 
சுரபுன்னை மரங்களை தென்றல் அசைத்ததால் பூந்துகள் நீறு 
தனது மேனி படிய , நங்கையர் , பூம்புதரிடையே தன் காதலரோடு 
இணைந்தின் புற்றனர் . 

V - 143 


அப்போது - ( அந்த வசந்த காலத்தில் ) 


V - 144 


நங்கை ( சூடிக்கொடுத்த நாச்சியாரி ) ; வசந்த காலத்தில் 
செருக்கினை அடக்குவேன் என்று கூறி , தன் நலம் நாடியவளாக 
மேகரஞ்சனி எனும் பண்ணினைப் பாடவும் , பல்வண்ண மணி 
களுடன் எழில்பெற்ற வானவில்லும் , மின்னலும் , கூடிய கார் 
முகில் கூட்டம் தோன்ற மலர்ந்த கதம்ப மலர்கள் , தாழம் 
பூக்களின் மணத்தைத் தழுவியவாறு மென்காற்று வீசவே , 
அதைத் தாங்க முடியாது சோர்ந்து மயங்கி வீழ்ந்தாள் . 


( பிரிந்தவர்களை கதம்ப ( கடம்ப ) மலரும் தாழை மலரும் 
மிகவும் வருத்தும் என்பது கவி மரபு ) 

V - 145 


நங்கை ( ஆண்டாள் ) முழுமதியைக் கண்டஞ்சி சந்திரகாந்தக் 
கல் மேடையில் படுக்கவும் , அங்கு ( வருத்தம் ) இருமடங்காகவே 
வானில் இருந்த சந்திரனை வீட்டிற்குக் கொணர்ந்தேனே என்று 
மிகவும் பரபரப்புடன் எழுந்து செல்வாள் . 


( சந்திரகாந்தக்கல் குளிர்ச்சியுடையது . அதில் சந்திரன் பிரதி 
பிம்பம் தோன்றும் , அது கண்டு தேவி பொறுக்க இயலாமல் 
விண்ணில் இருந்ததை மண்ணிற்குக் கொணர்ந்தேனே 
மறுகினாள் என்பது கருத்து ) 

V - 146 


என 


420 


தே . ப்ரமர கீ திக மாய விபஞ்சி மீட , 

தான ஸ்ருதி கூடி மிகு ல தத்ரக்தி ஹெச்ச , 
வே நிவாரிஞ்சி லேசி , தை " விகமு எது ட 
யுக்துலு பலிம்ப வனுசு பிட்டூர்சு நவ்வு 


v - 147 


தே . வெலதி கதிதாபதம்பய்யெ விருலபான்பு 

முனு ததங்க்ரி ஹதாதி பார்த்சனலுகன்ன 
தருல பொட , மின பூறட தன கொச குனெ , 
பொஞ்சி தறிவேசி மிகுல நொப்பிஞ்சுகாக ? 


V - 148 


ஸா . பூஜாதம்ப மூனன் பராகு மெயின் முன் பூபோட்டி - நேர்பூதி 2 சே 

தோ ஜாதானலமார்ப ஸாச் த்ர சரணின் தூலிள் ஹரின்வ்ராசில 
ஜ்ஜாஜாட்யா குலத் ரூஷ்டி ப்ரத்யவயவேக்ஷன் சேயுசோ 

வெண்டி வ 
க்ஷோ ஜாக்ரத்ரம காஞ்சி தல்லடி லு ஈசுன் தாபமுன் 

மீறக ” ன் V - 149 


ச . குமுத சர ச் தடச் படிக் கூல நவோத்பல ஸய்ய வ்ராலி , பூர் 

ணிமல பிகாளி குட்டுசு ரு த்ரெக்கொன தர்மபுதா ரவட்டுஸே 
ஷமு ரெயி மல்லிகாளிருதி சக்கக சேயகயுண்ட நில்பு , னா 
யம மருநாடிகின் கலுக னாந்தக ளச்சு ருதி கு மபிதாஸ்ருவுல் 

V - 150 


421 


வண்டுகளின் கீதத்தை அடக்க வீணை மீட்டவே , அந்த 
வீணையின் இசை சுருதி கூடி வண்டிசையை இருமடங்கு சுவை 
கூட்டி விடவும் , உடனே மீட்டுவதை நிறுத்தி ஊழ்வலியின் 
முன்னர் நமது உபாயங்கள் பலிக்காது என்று கூறி நெட்டு 
யிர்த்துச் சிரிப்பாள் . 

V - 147 


மலர்ப்படுக்கை மங்கைக்கு மிகுந்த வெம்மையைத் தந்தது . 
முன் அவள் உதைத்தல் ( நகைத்தல் , இகழ்தல் ) முதலிய அதட்டல் 
களால் மனம் நொந்து மரங்களில் பூத்த மலர்கள் , காத்திருந்து 
பழிவாங்கும் சமயம் வாய்த்தது என மிகவும் வருத்துமேயன்றி 
ஆறுதலைத் தருமா ? 

( நங்கையர் உதைத்தல் , இகழ்தல் , உமிழ்தல் , முதலிய 
தோகதக் ( தூண்டற் ) கிரியைகளினால் அவமானமுற்ற மரங் 
களில் பூத்த மலர்கள் ஆதலின் அவை பழிவாங்கக் காத்திருந்து 
இதுதான் சமயமெனப் பழி தீர்த்துக் கொண்டாற் போல மலர் 
களும் வெம்மை தந்தன என்பது கருத்து ) 

V - 148 


அம்மலர் அன்ன மங்கை நல்லாள் , பூசை புரிவதற்காக 
எனும் காரணம் காட்டி கவனமின்றி தன் விரக தாபத்தைத் 
தணிக்க 

வேண்டி , திருமாலின் திருவுருவத்தை திறமையுடன் 
சாத்திர விதிப்படி தூரிகை கொண்டு (சித்திரம் ) எழுதி , நாண 
முற்று , எல்லா அவயவங்களையும் வரைந்தாள் . 

பின் அந்த 
தெய்வத்தின் மார்பில் இடங்கொண்ட திருமகள் உருவத்தைக் 
கண்டு . 

பொறாமையும் , தாபமும் மிகவே கலக்கமுற்றாள் . 
(சித்திரம் எழுதும்போது கவனமின்றி இருந்ததால் திருமகள் 
சித்திரமும் வரைந்தாள் என்றும் பின் அச்சித்திரம் கண்டு 
பொறாமையுற்றாள் என்றும் குறிப்பு ) 

V - 149 


குமுதமலர் ( வெள்ளையல்லிப்பூ ) ப் பொய்கைக் கரையில் 
பளிங்குமேடையில் புது கழுநீர்ப்பூம் படுக்கையில் சாய்ந்து , அந்த 
தேவி , பௌர்ணமி , ( முழு மதி உலா) யில் குயில்கள் கூவி உயிரைப் 
பறிக்க குற்றுயிரோடு கிடந்து தானம் செய்த புண்ணியப் 
பேற்றினால் பிழைத்திருந்தாள் . அவ்விரலில் மல்லிகை மலர் 
களை நாடிய 

வண்டுகளின் ஓசை அவள் காதில் விழாதவாறு 
இரவு முழுதும் சொரிந்த கண்ணீரானது காதுகளில் தேங்கி 
அடைத்தது , அதனால் தான் மறுநாளும் பிழைத்திருந்தாள் . 


( காதில் கண்ணீர் தேங்குவதால் ஒலி புகாது 

வண்டிசை 
கேட்கவில்லை . அதுவும் கேட்டால் . துயர் மிகுதியால் இறந் 
திருப்பாள் என்பது கருத்து ) 

y -- 150 


422 


தே , நெலத குசகும்ப யுக ள முண்டியு வியோக 

ஜலதி யீ திம்ப லேதய்யெ ; ச கு லு வஞ்சு 
சுன்ன பன்னீடி வெல்லி லோகொள்ள கதன , 
மும்பக தி லாக வமுன தேலிம்ப கலதெ 


2 


V - 151 


உ . சஞ்சல நேத்ர தால்சு ஜலஜாதம்ருணாலசரம்பு வேக சள் 

ளிஞ்சின பாறுதெஞ்சி கபளிஞ்சி ததூ ஷ்மகு அங்க லார்சு ரா 
யஞ்ச குசேஷ்ட காஞ்சி யிகனைனனு கந்து மொ யஞ்சு 

மோமெவீ 
V ஞ்சின தோ சுலேநக வு சே ருசு போ ட்ல கொகிந்த 

ப்ராணமுன் 

V - 152 


ஸ்ரீபதி மீதி ? கீத முல ப்ரேம விபஞ்சிகனண்ட , பாணி சந் 
தாபமு சோகி மெட்லமயினம்பு : கரங்கின டிஞ்சி பாடு னா 
லாபினி தால்சி பென்செமடலன் மறி தந்த்ருலு ஜஜ்ஜு கோகலா 
லாபினி தான பாடு னு , களம்பு னு கத்க தமைன , 

ம்ரான்படுன் V - 153 


( குடங்களில் உதவியால் வெள்ளத்தில் நீந்திக் கடக்களாம் . 
ஆனால் அக்குடங்களினுள்ளே வெள்ளம் மிகுந்தால் அவை 
மிதக்காது . மூழ்கடிக்கும் . அதுபோல ) 


நங்கையின் முலைக்குடங்கள் இரண்டிருந்தும் பிரிவுத் 
துயராகிய கடலைக் கடக்கத் துணை புரியவில்லை தோழியர் 
பெய்யும் பன்னீர் வெள்ளம் உட்புகுந்தமையால் , மூழ்கடிக்காமல் 
எளிதாக மிதக்க செய்யுமா என்ன ? 


( விரகதாபம் போக்க பன்னீர் தெளித்தார்கள் . அந்தப் 
பன்னீர் முலைக் குடத்தில் நிறைந்ததால் அதன் மூலம் துயர் 
வெள்ளத்தை நீந்திக் கடக்க முடியவில்லை என்பது கருத்து ) 

V - 151 


சஞ்சலிக்கும் கண்களையுடைய அந்நங்கையணிந்த தாமரைத் 
தண்டுகளை, விரைந்து களையவும் , ஓடி வந்து மேய்ந்த அரச 
அன்னம் , அதன் சூட்டினைப் பொறுக்காமல் ( வாய் வெந்து ) 
அலறித் தவித்திடும் அதன் சேட்டைகளை கண்டு , அவள் மெல்லச் 
சிரித்தாள் ! அவள் நகையைக் காண்போமா ? என முகத்தில் விழி 
வைத்து முகத்தினையே பார்த்துக் கொண்டிருந்த தோழியர்கட்கு 
ஒருவிதமாக உயிர் வந்தது 


( விரகதாபத்தால் தாமரைத் தண்டுகள் கொதித்தன . 
அறியாது தின்ற அன்னங்கள் வாய்வெந்து அலறின . மரணப் 
படுக்கையில் இருப்பவர்கள் சிரித்தால் மீண்டும் உயிர் பிழைப்பர் 
என நம்பிக்கை ஏற்படும் என்பது மரபு . அன்னத்தின் நிலை 
கண்டு தேவி சிரித்தாள் . தோழியர்கட்கும் போன 

உயிர் 
திரும்பியது . சஞ்சலநேத்திரி அலையும் ( கண்களையுடையவள் ) 
என்ற விளி பொருத்தமானது . உயிர் ஊசலாடுவது போல அவள் 
கண்களும் ஊசலாடின என்பது குறிப்பு ) 

V - 152 


திருமகள் கேள்வன் மேல் , இனிய குரலையுடைய அந்த தேவி , 
பாட விரும்பி , வீணை யத் தொடவும் , அவள் கைச் சூடு பட்டு , 
படிக்கட்டின் மெட்டு ) மெழுகு கரைந்து போகவே , அதனை 
விடுத்து , தம்புராவை எடுத்து பாட முனையவும் , மீண்டும் 
வியர்வையினால் தந்திகள் நனைந்து கெடவே , விடுத்துத் தானே 
பாடுவாள் ! கழுத்து குரல் தடுமாறவே இயலாது ( செய்வதறியாது ) 
நிலை குலைந்து நிற்பாள் . 

V - 153 


424 


தே . ப்ரதி குசும தல்பமுன ஜாறிபடி னை தப்த 
வலய மலினாங்க யுக மு வர்துலத பொலிசெ 
சூட னிக மான தைர்யமுல் சுன்னலனுசு 
சுத்தி போட்லகு த்ரப வ்ராசி சூபெ னனக 


2 


V_154 


உ 


ஆவனஜாக்ஷி காக பொரலாட னலங்கின சொம்மு சீரலுன் 
வேவெச னூட் 2 சி யூட் 2சி மறிவேற வஹிஞ்சுட வாரக்லுப்தமுல் 
கா வனமாலி சே வயெட - காங்க்ஷ னொது ங்கக கல்ல 

தெல்விதோ 
னே வலவந்த தாக சரியிஞ்சின தாகமி சூசி நெவ்வகன் 

v_155 


க . புத்ரியு தா காமினி னொக 

புத்ரியு அட்லுண்டு டகு சபுத்தே க்ஷத னு ஃ 
பத்ரியகு 2 விஷ்ணு சித்துட 
பத்ரப லேகதி யு னே தபம்போ யனுசுண் 


v - 156 


425 


ஒவ்வொரு பூம்படுக்கையிலும் நழுவிவிழுந்த சுட்ட வளையல் 
களின் கரிய குறிகள் இரண்டும் , வட்ட வடிவமாகிக் கிடந்தது ; 
அழகிய பற்களையுடைய நங்கை , இனி மானமும் , தைரியமும் 
பூஜ்யம்தான் என்று வெட்கத்தால் சொல்ல முடியாமல் எழுதிக் 
காட்டினாளோ எனும்படியாக இருந்தது . 


( பூம் படுக்கையில் கரிந்த வளையல் இரண்டும் இரு பூஜ்யங் 
களை ( சைபர் ( ) குறியாகப் பதித்தன . அவை நங்கை , மான 
தைரியங்கள் இன்மையை வரைந்து காட்டியது போலிருந்தது 
என்பது கருத்து . பூஜ்யம் ( சுன்னம் ) 

எண்ணிற் 
குறிக்கும் ) 

V - 154 


என்மையை 


அந்தத் தாமரைக் கண்ணாள் , விரகதாபத்தால் புரளவும் , 
கசங்கிய ஆடை அணிகளை , உடனுக்குடன் களைந்து வேறு வேறு 
அணிகள் , 

உடைகள் அணிந்து ( பகற்கால ) பூசைக்களுக்காக 
புத்தாடையணிவது போலத் தோன்றுமாறு பகவத் பூசனையில் 
கவனமாக இருந்தும் , பொய்யான நலன் காட்டியும் காதல் 
நோயை மறைத்தாலும் அது எப்படியும் வெளிப்படவே அதைக் 
கண்டு (விஷ்ணு கித்தர் ) மனம் வருந்தினார் . 

V - 15 ) 


விஷ்ணு சித்தர் , புதல்வர் பேறின்மையாலும் , ஒருமகளும் 
இவ்விதம் இருப்பதறிந்தும் , காதல் உணர்ச்சிகளை அறியாதவர் 
கையாலே , இது ஏதோ ஒரு தவம் ( விரதம் ) என்று கருதினார் . 

v - 156 


426 


வ . தலபோசி 2 தினதின ப்ரவர்தமான தனயா தலு க்லானி 

கத்யந்த துஃகிதுண்டை தத்காரணம் பெறுங்கக வலதனி 
மௌக்த்யம்பு ன வாரிஞ்சி சூசி யந்த கந்த கக்கலம் 
பகுடு குடி கின் சனி பூஜாந்திம நமச்கரணாந்தரம்பு ன , 
தன மனோ நிர்வேதனம் பன்னகரி வென்னுனகு வின்ன 
விம்பன் புனர்நமச்க்ருதின் சேசி , தேவா தேவர தா சி 2 
யகு மதீய புத்ரி யேமி குரிஞ்சியோ விசித்ரம்ப கு 
ப்ரதிசர்யன் காத்ர ஸோஷம்பு சேயு சுன்னதி ; வலதன்ன 
வின , தபுத்ர குண்ட னகு நாகு புத்ரியைனனு , புத்ரகுண் 
டைனனு 

தான . யேனேமி சேயுது ; மறி தன தபஸ்சர்ய 
தெறங்கு மா தபஸ்சர்ய தெறங்கு காது , ஏழு பவத்தி வச 
பாவஜ்ஜனி திவச " ராத்ருலந் தக்க கணராத்ர ஜாக ” ரம்பு 
லெறுங்க , மேமு பி சபீஜாக்ஷ வலயம்பு லு தக்க பிச வலயம்பு 
லெறுங்க , மேழு ப்ரசாத குசு மம்பு : செவி செருபுட்ட 
தக்கனவி கப்புகொன அந்து ஸயனிம்ப னெறுங்க ?, மேழு 
செம்புல பவத்தீர்தம்பு க்ரோலின 

தானங்கம்புலு 
தடி பிகொனு. மே மு சந்த் ராயணம்புல சந்த்ர வ்ருத்தி படி " 
கடி யெக்கிஞ்சின தாடி " ஞ்சு , ஏழு நிதி த்யாச 2 நிஸ்வாச ” 
நிரோதம்பு சேசினன் ததாத் த்யான 

வெலிகி 
நிகிடிஞ்சு, ஏழு சின் முத்ரகை ஹ்ருதயம்பு னன் கேலு 
சேர்சினன் தா கபோலம்பு னன் சேர்சு , வல்கலோத்த ரீயம்பு " 
லேமு வஹிஞ்சினன் தா கிசலயோத்தரீயம்பு லு வஹிஞ்சு; ஏழு 

நூத்னேந்து கீர்திஞ்சினன் தா பூர்ணேந்து 
னுபாலம் "பிஞ்ச; இட்லுகா ப்ரவர் தில்லுசுன்னய தி ; இதி " 
யேடி தபம் புன்மாத " ம்பு : கானோபு , எந்தப்வேதீய பக்தி 
கலிகின மாத்ரு ஸுலகு ப்ரக்ருதிசம்பந்தம்பு ? விடுவ 
தந்தர் 

யாமிவி நீ வெறுங்க னியதிலேது ; தீனி தெறங்கெ 2 
றிங்கிம்பவே . யனடுவு , அனுகம்பாதிஸயம்புன தத் சார்ந்த 
சம்பு னகு மந்த " ச் " மிதம்பு சேசி மந்த ரத ருண்டி "ட்லனுயெ 

V - 57 


2 


2 


த ஸ 


சி தபக்ஷ 


427 


(விஷ்ணுசித்தர் ) நினைந்து நாள்தோறும் வளரும் மகள் 
உடல் மெலிவினைக் கண்டு மிகுந்த வருத்தம் அடைந்து அதன் 
காரணத்தை அறியாமல் , வேண்டாம் என்று அறியாமையால் 
தடுத்துப் பார்த்தும் , வரவர அதிகமாவதையறிந்து கோயிலுக்குச் 
சென்று , பூசை முடித்து வணங்கிய பின் , தன் மன வருத்தத்தை 
அந்நகரத் திருமாலுக்கு ( ஸ்ரீவில்விபுத்தூர் , மன்னார் சுவாமிக்கு ) 
விண்ணப்பித்திட மீண்டும் வணங்கி , ஓ தேவா ! தங்கள் அடிமை 
யாகிய என் மகள் எதற்காகவோ விந்தையான விரதத்தை மேற் 
கொண்டு உடலை மெலிவிக்கிறாள் . வேண்டாம் என்றாலும் 
கேட்க மாட்டாள் . மகன் இல்லாத எனக்கு , மகன் ஆனாலும் 
மகள் ஆனாலும் அவளே தான் . நான் என் செய்வேன் ! மேலும் , 
அவள் தவம் செய்யும் விதம் எங்கள் தவமுறையன்று . நாங்கள் 
தங்கள் தினங்கள் , தங்கள் அவதார தினங்கள் தவிர பிற நாட் 
களில் இரவில் கண் விழித்தறியோம் . நாங்கள் தாமரைக் 
கொட்டை அக்கமாலையன்றி தாமரைத் தண்டு மாலையை 
அறியோம் . நாங்கள் பிரசாதமான பூக்களை காதில் செருகுவ 
தன்றி , பூவினாலான படுக்கையில் படுத்தறியோம் . நாங்கள் 
தங்கள் தீர்த்தத்தைப் பருகினால் , அவள் தன்னுடல் முழுதும் 
நனைத்துக் கொள்கிறாள் . நாங்கள் சாந்திராயண விரதத்தில் 
கலைகட்கேற்ப ( வளர் பிறையில் ) கவளத்தைக் கொஞ்சங் 
கொஞ்சமாக அதிகமாக்கி ( உண்டால் ) குறைத்துக்கொண்டு 
வருகிறாள் . நாங்கள் மூச்சை உள் வாங்கி அடக்கினால் அவள் 
மூச்சை ( நெடு மூச்சுக்கள் ) வெளியே விடுகிறாள் . நாங்கள் சின் 
முத்திரையாக கையை இதயத்தில் சேர்த்தால் அவளோ கையைக் 
கன்னத்தில் வைத்திருக்கிறாள் . நாங்கள் மரவுரி அணிந்தால் 
அவள் தளிரிலைகள் அணிகிறாள் . நாங்கள் வளர்பிறை புதிய 
நிலவினை ( பிறைச்சந்திரனை ) பாராட்டினால் அவள் முழுமதி 
யினை இகழ்கின்றாள் . இவ்விதமாக இருக்கிறாள் . இது என்ன 
விரதமோ ! பித்துற்றனள் போலும் , தங்கள்பால் எத்துணை 
பக்தியிருந்தாலும் 

எங்களைப் 

போன்றோருக்கு பிரகிருதி 
சம்பந்தம் ( உலகப்பற்று ) விடாது . அந்தர் யாமியாகிய உனக்குத் 
தெரியாதது ஒன்றுமில்லை . இவளது நிலையினைத் தெரிவிக்க 
மாட்டாயா ? என்றார் . எனலும் தயைமிகுந்து அவரது 
வைதீகத்தை ( உலக விவகாரம் தெரியாத நிலையை ) யுணர்ந்து 
குறுநகை புரிந்த குன்றெடுத்த மாதவன் இவ்விதம் கூறினார் . 

V - 157 


428 


ஆஸ்வாசாந்தமு 


உ . கந்த ர நீலவர்ண . மது கைடபனாக சுபர்ண , யோகிஹ்ருத் 
க்ரந்தி பி தோ த்த போகி வனித ரி வருவச்ச் வா ன 

ச்ரவச்சிர 
ச் பந்தி வசன் நிஸாபதி ரச ச்ருதி துக்த பயோ தி 

வீசிகா 
மந்தர கேளி காதர, சமாஸ்ரித பங்திஸிரோதி சோ தரா 

v - 158 


க . 


ப்ரபதா னிஸ அதிசர்யா 
த்ரி பதானனவர்ய , நாகதேவாத்யமர 
த்விப , தானவா ஹிதோ தித 
விபுலாத்மப வா . பவாரி விஸ்ருதி நாமா 


v = 159 


தோடக வ்ருத்தமு 


த்ருஹிணாண்ட கரண்டக தூர்வஹக 
ர்ப , ஹரார்பக தூ ாபர பக்வதபஃ 
குஹனார்பாக , வார்ப் ருத கோனிரிஹா 
ரி ஹிரண்மய ஹர்ம்ய சரிஷ்ணு பதா 


v - 160 


இதி யந்ந் ரோக்தி யதார்த! நாம யவனாச்ருக்பூர்ண 

கெம்பா ? விவா 
ரித பத்த த்யவரோதி வப்ரவலய ஸ்ரேணீ விகாத க்ரியா 
ச் பத சே னாக ரத க்ருஷ்ணராய மஹிப்ருத் சஞ்ஜஞாச் ம 


தா முக்த மால் 


யத னாஸ்வாச மு பஞ்சமம்ப மரு ஹ்ருத்யம்பென 

பத்யேம்புலன் 


v - 161 


சமோப்தமு 


429 


முகில் போன்ற நீல வண்ணனே ! மது கைடபர் எனும் 
இராக்கதர்களாகிய நாகங்கட்டு கருடன் ஆனவனே ! யோகியரின் 
இதய முடிச்சைப் பிளந்து எழுந்த பெண் பாம்பின் ( குண்டலினி 
சக்தி ) உயிர்ப்பினோடு கபாலத்தில் ஒழுகும் அமுததாரையாகிய 
பாற்கடல் அலைகளில் விளையாடும் விருப்புடையவனே பத்துத் 
தலை இராவணனின் சகோதரன் ( விபீஷணன் ) சரண் புகப் 
பெற்றவனே . 

V - 158 


தேவர்கள் அனைவரும் வணங்கும் பாதங்களையுடையவனே ! 
அசுரரை அழிக்கப் பிறந்த சீதையின் கேள்வனே ! பிறவிக்குப் 
பகையான புகழ்மிக்க பெயரையுடையவனே . 

V_159 


எல்லா பிரம்மாண்டங்களையும் வயிற்றிலடக்கியவனே ! 
குமரனின் தவப்பயனாக குழந்தையாக அவதரித்தவனே ! நீர் 
நிறைந்த கோனேரியில் பொன் மண்டபத்தில் அமர்ந்தவனே ! 

V- 160 


அது . தெலுங்கு மொழியில் செம்பாவி ( செங்கிணறு ) என்ற 
இயல்பான பெயருடைய , யவனர் ( துருக்கர் ) களின் குருதியால் 
நிறைக்கப்பட்ட , மேகங்களைத் தடுக்கும் கோட்டைகளை அழித்த 
சேனைகட்கு முன் நடக்கும் கிருஷ்ணராய மன்னன் எனப் பெயர் 
பூண்ட எனது ஆமுக்த மால்யத எனும் நூலில் ஐந்தாவது 
அத்தியாயம் இனிய செய்யுட்களால் அமையப்பெற்றுள்ளது . 

v - 161 


ஆமுக்த மால்யத 


ஷஷ்டா ஸ்வாச மு 


க . ஸ்ரீகாரி க்ருபார்த்ரேக்ஷண 

வைகுண்ட , யகுண்ட , பக்திவரத பதா ? ப் 2 ஜா 
ச்- தோக மரந்தா யித கங் 
கா ? காகோதர நகோ த யச் த பதங்கா ? 


VI - 1 


வ : அவதரிம்பு மனந்தர வ்ருத்தாந்தம்பு ? 


VI - 2 


மாலதாசரி 


. 


கலடொக ருண்டு பேருகொன கானிகுலம்பும தீய பக்துடி ய் 
யிலமுனுவாடு வாமனதநே வசியும்பனொ புண்யபூமி , அந் 
துல கொகயோஜன த்ரயபு தூ ரபுடூர வசிஞ்சி , ப்ராஹ்மவே 
ளல சனுதெ ஞ்சி பாடு மமுலாலச மங்கள நாம கைஸிகின் 

VI - 3 


2 


வ . அஹரஹம்பு " அம்மஹாத்முண்டு 


VI - 4 


ஆமுக்த மால்யத 


ஆறாவது அத்தியாயம் 


செல்வத்தை நல்கும் அருள் 

அருள் நிறைந்த கண்களையுடை 
யவனே ! வைகுண்டனே ! தடையற்றவனே ! பக்தர்கட் கருளும் 
பாதகமலங்களில் பூந்தேன் போல கங்கையையுடையவனே ! 
வேங்கடமலையென்னும் உதயகிரியின் சூரியனே ! 

V [ -1 


அடுத்துள்ள சரிதத்தைக் கேட்பாயாக 


VI - 2 


தாசரி 


நான் 


பெயர் சொல்லத்தகாத குலத்தில் ( பஞ்சமர் குலத்தில் ) 
எனது பக்தன் ஒருவன் இருந்தான் . அவன் முன்பு 
வாமனாவதாரம் எடுத்த புண்ணிய பூமியினைச் (திருக்குறுங் 
குடியில் ) சார்ந்துள்ள ஒரு யோசனைத் தூரத்திலிருக்கும் ஊரில் 
வசித்தவனாகி , பிரம்ம முகூர்த்தத்தில் (விடியற்காலத்தில் ) 
வந்து கைகிகி ராகத்தில் பாடுவான் . 

VI - 3 


தினந்தோறும் அம்மகாத்மா . 


VI - 4 


432 


க , ஜாத்யுசித சரித்ரகமத் 

ப்ரீத்யர்தம் பூ தி தனது ஹ்ருதயமு ஸுசி 
நித்யம்பு க தத்தனு சாங் 
கத்யமு மசிபாத மானிகம்பை யொதுகு ன் 


VI - 5 


சீ . சமுரைன தோல்குபு சம்பு டெக்கியுனுனித் 

தடி ஸங்க சக்ர குண்டலமுலமர . 
தி வெ தா ரி கொம்மு தோல் தித்தியு ஜோடம்மு 

மெட 2 மீத மொகலாகு கொட்டுகு தனர 
மத்பாத ரக்ஷயு மாவு பென் வெறக குட் 

டின யோடி திபிரி தண்டெ யுனு மெறய , 
சிடிதாளமுலு சங்க புடிக ஒக்கொக மாடு 

கதி ரயம்பு ன தாகி கல - சி மெரய 


தே . வலுத வனமால கண்டெயு மலின தனுவு 

பட்டெ திருமன்னு பெதரு கெம்பு " ட்டு சூபு 
பசுபு பொடி 2 தோலு பல்லம்பு ” எச- கமெச க ? 
வச்சு சே விம்ப சுரியாளு வைஷ்ணவுண்டு 


2 


VI - 6 


2 


ஸா . கண்டா போ க முலன் முத ஸ்ருலஹருல் கல்பன் நுதுல் 

பாடி யா 
தண்டன் வரேகு லு டி ஞ்சி பக்தி ஜனி தோத்யந்ததாண்ட 

வம்பாட்டு , ஆ 
சண்டா லேதரஸீலு டுத்புலகுடை சாண்டா லிகன் மீடுசுன் 
உண்டு ல் நீருக , எண்ட காலி பசி தாகுன்சூட காப்ரா 

ஹ்ணமுன் VI - 7 


தே . அட்லு தட வுக கொல்சி சாஷ்டாங்க மெறகி 

கர்ப மண்டபி கடி கின கலக ஜலமு 
லோனி றாதொட்டி நிண்டி காலுவக ? சாகி 
குடி வெட " லி வச்சுன தி ஸூத்ரு டி " ட " க " க்ரோலி 


VI - 8 


433 


சாதிக்குரிய நடவடிக்கைகளை என்பால் பக்தியினால் 
செய்து கொண்டு , தன் மனம் பரிசுத்தமாக அமைய , அழுக்குடை 
யில் பொதிந்துள்ள மாணிக்கம் போல குற்றமற்றவனாக 
இருந்தான் . 

VI - 5 


என்னெய் தோய்ந்த தோல் சட்டை , குல்லாய்களுடன் 
பித்தளைச் சங்கு சக்கரக் குண்டலங்கள் காதில் 

அமைய , 
விளக்குத் தூண் எனும் கருவியும் தோற்பையும் கையம்பும் 
கொண்டிலங்கி , கழுத்தில் தாழங்குடையுடனும் திகழ்ந்து , எனது 
பாதுகையும் குதிரைவால் மயிரால் புனைந்த சுரைக்காய் வீணை 
யும் மிளிர , சிறுதாளமும் (சிங்கி ) கக்கத்திலுள்ள சிறுபெட்டியும் 
நடைவேகத்தால் ஒவ்வொரு சமயம் உரசி கலந்தொலிப்ப , 
கழுத்தில் துளசிமாலையும் , அழுக்குடலும் , பட்டைத் திருமண் 
மணும் , அஞ்சிய சிவந்த பார்வையும் , மஞ்சல் காவியுடையும் 
திகழ அந்தப் பஞ்சம வைணவன் என்னைச் சேவிக்க வருவான் . 

VI - 6 


சண்டாளர் (பஞ்சமர் ) கள் அல்லாதவர்களின் சீலமுடன் 
கூடிய அவன் , தன் சுமைகளை இறக்கி , பக்தியோடு கூடியவனாக 
ஆடிக்கொண்டும் , பாடிக்கொண்டும் , மழை , காற்று , வெயில் , 
பசி என்று பாராமல் கல்லும் கரையுமாறு பறைத்தம்புராவை 
மீட்டியவாறு முற்பகலில் கன்னங்களில் 

ஆனந்தக் கண்ணீர் 
வழிய எனது தோத்திரங்களைப் பாடிப்பரவசமடைவான் . 

VI - 7 


இவ்விதம் நெடுநெரம் சேவித்து , நெற்றி நிலந்தோய வீழ்ந் 
திறைஞ்சி , கருவறையிற் கழுவிய தீர்த்தம் கவ் தொட்டியில் 
வீழ்ந்து நிறைந்து கால்வாய் வழியாக கோயிற்புறத்துப் போகவும் , 
சூத்திரன் ஒருவன் எடுத் தூற்றத்தான் குடித்தான் . 


( தான் பஞ்சமன் ஆதலின் தீண்டாது நாலாம் வருணத்தவ 
ரால் தீர்த்தம் எடுத்துத்தருமாறு பணித்து அதனைக் குடித்தான் . ) 

VI_8 


ஆ . - 28 


434 


உ . ஆதடு முக்ய ஜாதி கனி னந்தன் பாயுசு . எண்ட காலினெந் 
தோதடவுன் ப்ரசா த வினியோக மு வார்சி வசி யிஞ்சுசுன் 

த்ரிவர் 
ணேதரஜாதி மெச்சி தய னிட்ட ப்ரசாத மு தண்டெ 

சா சிஸ்ரத் 
தா திஸயம்பு னன் வினதினந்தி , பு ஜிஞ்சு கெயனுன் 

ததம்பு வுன் VI - 9 


வ . இட்லு தன திவாகீர்தி ஜனினகு பரமார்தி நைச்யம்பு : சகல 

ஜன ஸோச்யம்பு கா கு டி லாபரா தூபராணி கட நிலிசி 
ப ஹிராவரண ப்ரத V ணம்ப காவிஞ்சி ப்ரொத்தெக்க 
நிஜபக்கணம்பு னகுன் போவுசுண்டு , இட்லுண்டி ஒக்கநாடு 2 

VI - 10 


க . அத்தம ரேயத்தா சரி 

யத்த ண்ட பிட்டா ல கா ஹி தாலய க்ருகவா 
கூத்தாண்ட ரவமு வினிசனு 
ப்ரொத்தா யெ னடஞ்சு பாட போவுசு த்ரோவன் 


V [ -11 


ஆ . மருலு தீக மெட்டி யிருலன்ன னோ யனி 

யெடு தமிச்ர காடு படி 2 பொலம்பு ? 
லெல்ல திரி கி தூர்பு தெல்ல னௌதறி ஒக்க 
ஸூன்ய க ஹன வாடி சொச்சி சனுசு 


V - 12 


435 


அவன் , 

மேல் வருணத்தாரைக் கண்டு விலகியும் , வெயில் 
காற்றுகளில் எவ்வளவு 

நேரமோ காத்திருந்தும் , பிரசாதம் 
வினியோகிக்கும் போது இருந்து , நான்காம் வருணத்தார் மெச்சிக் 
கொடுத்த பிரசாதத்தை , தம்புரா ஒதுக்கி , பக்தி சிரத்தை 
களுடன் அடக்கத்துடன் கை ஏந்தி வாங்கி , உண்டு , தீர்த்தம் 
குடித்து மகிழ்வான் . 

VI - 9 


இவ்விதம் தன் தாழ்ந்த பிறப்பினால் ஏற்பட்ட ஏழைமை 
யால்படும் துன்பங்களைக் கண்டு எல்லோரும் இரக்கப்பட 
கோயில் வெளிப் பிராகாரத்திலுள்ள நீர் விழும் தூம்புவின் 
அருகில் இருந்துகொண்டு 

சேவித்து , வலம் வந்து , பொழுது 
தேறவும் , தன் சேரிக்குச் செல்வான் , இப்படி இருக்க ஒரு நாள் . 

VI - 10 


நடு இரவில் அந்த தாசரி ( தாழ்ந்த குல வைணவ பக்தன் ) 
அவ்வருகே , பூனைபுகுந்த குடிலில் உள்ள கோழி பெருங்குரலில் 
கூவக்கேட்டு , (திருமாலைச் சேவிக்கும் ) பொழுதாயிற்றெனக் 
கருதி பாடுவதற்காகச் செல்லும் வழியில் . 

VI - 11 


வென்று 


மருட்கொடியை மிதித்து , 

இருளே 

என்ன 
கேட்கும் இருட்டில் வழிதவறி காடெல்லாம் திரிந்து கிழக்கே 
வெளுக்கும் போது ஒரு ஆளரவமற்ற காட்டில் புகுந்து சென்று , 


( மருட்கொடியை மிதித்தால் பாதை மறந்துபோகும் என்பது 
மரபுவழிப்பட்ட நம்பிக்கை . இருளே என்று கூவி என்னவென் 
இருள் பதில் சொல்லும் என்பது இருட்செறிவினை எதிரொலிக் 
கும் என்ற கருத்தில் வந்த தெலுங்கு மரபுச் சொல் ஆகும் . ) 

VI - 12 


436 


சீ . இடி சின யிடு புல யெடலை பொட்ரேனுத்த 

ரேனுக ” செந்த கோரிந்த பொதல 
கெட -சின கிரிசெ ல க்ரிந்த லாகல க்ருச்சி 

யதவ காபுரமுண்டு னாகு ததுல . 
ச க மு தும்முன பூடி சிகு ரிந்த வாமூய 

பெரிகி ன நூதி பாதர பொ றியல , 
சீமலு ப்ரால்வீட - சிவிகின வெலுகு பட் 

டுன பண்டி யெண்டி " க்ருங்கி ன குனுகுல 


2 


தே . பெண்ட தொ க்கள்ளலோ கடு பண்டி ஸ்மஸ்ரு 

சலனமுல க்ருக்கு ஜீர்ணோதுவுல பொலம்பு 
துண்டு கல மள்ன யௌருல தூலி ராடு 
சிக்குனேதால பாடறு சீ - ம சனுசு 


VI - 13 


க . அபமார்க த னருகு சுமார் 

க பு தா மார்கா’வபு கண்டகம்புல காள்ளன் 
விபரீதத னூட்சுசு நே 
ருபுனன் பல்லேரு லீ ட்சி த்ரோயுசு சனுசுன் 


V [ -14 


ஸா . காஞ்சென் வைஷ்ணவு டர்த யோஜன ஜடா காடோத்த 

ஸா கோப ஸா 
காஞ்சஜ்ஜா ட சரன் மருத்ரய த ” வீயஃப்ரேஷிதோ 

த்யச்சதோ 
தஞசத்கீரீடக்ருத வ்ரணச்சலன லிப்யாபாதி தாத்தவன்ய நிச் 
ச ஞசாராத்த மஹாப்லோபம பலச் பாயத் வட ஸ்மாஜமுன் 

VI - 15 


437 





இடிந்த சுவர்களில் , நாயுருவி காசமாத்தம் , பூளைப்புதர் 
களாலும் , கீழே சாய்ந்த சுவரிடுக்குகளிலும் கல்லிடுக்குகளிலும் 
வசிக்கும் பெருச்சாளிகளாலும் , பாதி தூசியால் புதைந்த , புல் 
பூண்டுகளால் வாய்முடப்பெற்ற , கிணற்று வளைகளும் , எறும்பு 
கள் அரிசியை இழுத்துக்கொண்டு போகவே சிதைந்து , காய்ந் 
துலர்ந்த வேலித் தட்டிகளில் உள்ள இறுங்கும் , தூதுவளை 
குப்பை வேளைக்கீரைகளில் வயிறொட்டியவாறு மீசை அசைத் 
தலும் அடங்கிவிட்ட முதிய பூனைககளும் , புலங்களில் வளர்ந்த 
சாரணத்தி , கோரை முதலானகளைகளும் நிறைந்து , ஏற்றம் 
கெட்டுவிடவே கள் தூண் மட்டும் மிஞ்சியதாக உள்ளதும் ஆன 
பாழ்ப்பட்ட நிலத்தின் வழியே சென்றவாறு . 

IV - 13 


தவறான வழியில் சென்று , வழியிலுள்ள ( உத்தரேனி ) 
முள்ளைக்கால்களினால் 

விபரீதமான முறையில் 

துடைத் 
தெறிந்து , நெருஞ்சி முட்களை விழிப்புடன் பிடுங்கி எறிந்து 
கொண்டு போனான் . 

IV - 14 


பல 


அவ்வழியில் வைணவன் , அரையோசனை ( இரண்டு 
குரோஸ் ) நீளமுடைய , விழுதுகள் விட்டு 

கிளைகளும் 
உட்கிளைகளும் உடைய ஆரமரத்தைக் கண்டான் . அக்கிளை 
களில் உள்ள புழுக்கள் குடைந்த இலைகள் காற்றால் வீசி 
எறியப்பட்டு தூரத்தில் வழிப்போக்கர்கள் முன்பு வீழ்ந்து .. 
இந்த மரத்தில் பிரம்மராட்சசு உள்ளது . அருகே வரவேண்டாம் 
என்று சொல்லி எச்சரிப்பது போல் இருந்தன . அந்த இலைகளின் 
புழுக்க்குடைந்து எழுத்துக்களாகக் காணப்பட்டன . இவ்விதம் 
எச்சரித்த புண்ணியப் பயனோ எனுமாறு அவ்வாலமரத்தில் 
பழங்கள் நிறைந்திருந்தன . 


( ஆலமரம் , புழுக்கள் குடைந்தது எழுத்துக்களாகத் தோன்ற 
இலைகள் வீசி வழிப்போக்கரை எச்சரித்தது போல இருந்தது 
என்றும் , அந்தப் புண்ணிய பயனே பழங்கள் எனுமாறு இருந்தது 
என்றும் கற்பிக்கப்பட்டுள்ளது ) . 

VI - 15 


438 


ஆ . காஞ்சி யாதடொக்க காலித்ரோவயு னந்த 

காஞ்சி யந்து தெருவு காஞ்சினதிய 
பரமலப்தி கான த்வரிதம்பு க தி அவ்வ 
டாவனீஜமந்த னந்த கதி சி 


VI - 16 


சீ 2 . எலநீடி கபாண்ட லம்புலு வோலெ மெ " த டெல்ல 

ஜுர்ரிவைசின டொல்லு புர்ரெ க முலு . 
எறசி கீறின ஜீரலேர் பட துத முட்ட 

சீகின நுலிபச்சி கீகச முலு . 
தொ ன தொ னயனு னீகெ துட்டெல ரூபேரு 

பட க க்ரம்பலனு வ்ரேலெடு கருசு லு . 
தூள்ள மக்கெக்கி மங்க ள்ள திப்பலு ரேகு 

வடு வுன காலி னாடெட்டு வெறகலு , 


2 


தே . துனிசின நராங்க கமுல பொத்துலனு க மிசி 

போக யொண்டொண்டிதோ போரி பீகுலாடு 
ஸ்வாபதம்புலு பத ஹதி வச்சி வலசு 
வருகு தற்சகு முறுத்ரோவ அரிகி எதுடே 


VI - 17 


சீ . முங்கா ள்ள சாகிபை ம்ருச்சுசூபுலு பர்வ 

பொ ’ மிக லெத்துசு பாறிபோவு ஸுனுல , 
பலல தோரணமுலு பட்டி பிட்டெகயே ஸா 

கா தூ தி னெக யு கங்க முல ரொதல 
அட்ட 2 ம்பு : திரிகி தலாஹதிபடி ரொண்டி 

ஹச்- தம்பு லிடி யங்க லார்சு கபுல , 
டப்பா டுமை ஒக்கெடலு சூ பி யவிமாய 

நடக ? வேறெட சூபு வ்யாப்ருதுலனு , 


2 


தே . கனி எவடொ யொக்கருண்டி ந்து கலடு , வாடு 

நருடு காடி ந்த னாதிகா ஹரணமுனகு 
வேளயுனு காது , பொலகா லி வீசெ தெருவு 
னெட , வனுசு ஜாலிகொனி சம்ஸயிஞ்சுவேள் 


VI - 18 


439 


அவன் அவ்வாலமரத்தைக் கண்டு அப்பக்கம் ஒரு ஒற்றை 
யடிப் பாதை செல்வதையும் கண்டு , வழி கிடைத்ததே பெரும் 
பாக்கியம் எனக் கருதி விரைந்து அம்மரத்தின் அருகே சென்றான் . 

Iy - 16 


இளநீர்க் குரும்பைகள் போல , மூளை எல்லாம் உறிஞ்சி 
எறிந்ததால் உருண்ட மண்டை ஓடுகளும் , இறைச்சியைக் கீறிய 
கீறல்கள் தோன்றும்படியாக முழுவதும் சுவைத்துத் சுவைத்து , 
இளம்பச்சையூன் படிந்த எலும்புகளும் , முசுமுசுவென மொய்த்த 
ஈக்கள் கூட்டம் உருவம் தெரியாமல் மறைத்த முள்கிளைகளில் 
தொங்கும் பச்சைத் தோலும் , தூசி படிந்து அழுக்கடைந்து , 
நாவிதனின் குப்பை போல கிளர்ந்து எழுந்து பரவும் காற்றிற் 
காடும் மயிர்க்குவையும் , துண்டுப்பட்ட மனித உடலுறுப்புக்களை , 
கூடிவந்து கடித்து போகும் போது ஒன்றோடொன்று பிணங்கிப் 
போராடும் நாய்நரிக் கூட்டமும் , அதன் கால்பட்டு நசுங்கி 
தீநாற்றம் பரப்பும் வருவல் ( உப்புக் கண்டச் சதைகள் ) களும் , 
கழுகுகளும் மிகுந்திருந்த செறிந்த துர்க்கந்தமிக்க வழியே 
சென்று , எதிரே ...... (கண்டான் ) 

V [ -17 


முன்கால்களால் நீட்டி வளைந்து , மேலே திருட்டுப் பார்வை 
கள் செலுத்தியவாறு ஓடுகின்ற நாய்களும் , புலால் தோரணங் 
களைப் பற்றி திடீரென பறக்கும் போது கிளையடித்துவிட 

ரைச்சலிட்டோடும் பருந்துகளும் , ( பிரம்ம ராட்சசனுக்கு ) 
இடையே வந்ததால் உள்ளங்கையால் அடிபட்டு , இடையை இரு 
கரத்தாலும் பிடித்துக் கொண்டழும் குரங்குகளும் , தற்செயலாக 
ஓரிடத்தில் காணப்பட்டு , அவ்விடத்தில் மாயமாகி வேறோரிடத் 
தில் காணப்படுவதாகிய நடவடிக்கைளும் , பார்த்து , " யாரோ 
ஒருவன் ( இம்மரத்தில் ) இருக்கிறான் போலும் . மனிதன் அல்ல , 
விறகு , கட்டைகள் சேகரிக்கும் வேளையும் இதுவல்ல , புலால் 
மணக்காற்று வீசுகிறது . வழியோ தூரமாக இருக்கிறது என்று 
நினனத்து கவலையும் ஐயம் உடையவனாகியிருந்த போது 

( வேதம் வெங்கட சாஸ்திரி உரையில் பெண் நாய்கள் என்று 
உரை கூறுவார் . பெண் நாய்களே வஞ்சகம் மிக்கதாயும் துணிந்து 
வருபவையாகவும் இருக்கும் என்பது உரைக் குறிப்பு : மாவிலைத் 
தோரணம் போல , உப்புக்கண்டம் போடுவது போல புலால் 
துண்டுகள் தோரணமாகப் போட்டுள்ளதால் புலால் தோரணம் 
என வருணிக்கப்பட்டது ) 

VI - 18 


440 


சீ . ம்ருத மர்த்யு ரெண்டான னிட்ட சாலக நெத்ரு 

ரஞ்ஜில்லு பெனுபொ ட்டு முஞ்ஜிவானி , 
பல்லசீமல வக்ரபால்லாதகியு போலெ 

னெர்ர துப்படி ஒப்பு கர்ரிவானி . 
வ்யத்யச் த ஹச் தி மச் தாப பாயகு கட்ட 

முனு தம்ஷ்ட்ரிகலு பொல்சு மொக முவானி 
கடு துர்லனிடு துட்டெக தி சொங்கலோ பாண்டு 

ரத மிஞ்சு கபில கூர்சம்பு : வானி ; 


2 


தே . எறகு தெறுவரி கன ஸாக லெக்கஜாறு 

ப்ரேவு ஐந்தெம்பு கசரி பை பெட்டுவானி , 
வ்ரேலு ட கு பொ ஜ்ஜ பூரகாலி வானி 
செம்பு தலவானி னவடு கசம்பு வானி , 


VI - 19 


2 


தே . கண்ட கன்னுலவானி , ஆகடனு பண்ட 

திட்ல பே தாளிகலு சா ’ ரெ திட்டுவானி 
நக கரிம வானி , அன்வர்த ! நாமு கும்ப 
ஜானு வனுனொக்க த்விஜ நிஸாசருனி கனியெ 


VI- 20 


உ . வாடு னு கண்கு போகுமனி வ்ராலெ மஹின் விடபாளி 

நுக்கு கா , 
வீடுனு முன்னு ரேபகடி வேளகுமானிசி யௌட , போரிலோ 
வாடி - மி கொந்தகாலமில வ்ராலுட லரவரியௌட , நிலசியா 
வாடி " ஸரம்பு சே நடுவ : வாட தி 2 த்ரும்புடு வீடு னுத்த தின் 

VI - 21 


-- 


441 


இறந்த மனிதப் பிணத்தை தன் கோவணம் ( கௌபீனம் ) 
ஆக கட்டப் போதாமையின் இழுத்துக்கட்டும் போது இரத்தம் 
பட்ட உந்தியுடைய அரைஞாண் . உடையவனும் முசுறு ( முயிறு ) 
மொய்த்த அண்டிமாப் போலச் 

சிவந்த 

போர்வையைப் 
போர்த்திய கருமேனி உடையவனும் , 


தலைகீழ் ஆக உள்ள யானைத் தலைபோல் தாடை ( நாடி ) யும் 
கோரைப் பற்களும் உடைய முகத்தினனும் , குளவிகளின் நீண்ட 
கூட்டைப்போல் கோரோசனை வண்ணத்திலுள்ள தாடி மீசை 
களையுடையவனும் , இரைக்காக (தின்பதற்காக ) வழிப்போக்கர் 
யாராவது வருகிறார்களா எனப் பார்க்க மரக்கிளையில் ஏரம் 
போது நழுவும் குடல்பூனூலைச் சினந்தவாறு மீண்டும் தோள் 
களில் சரிசெய்து வைத்துக் கொள்பவனும் , தொங்கும் தொந்தி 
யும் , யானைக்காலும் , வழுக்கைத் 

வழுக்கைத் தலையும் , பிடரி மயிரும் 
உள்ளவனும் ...... 


( முயிறு --சிவப்பு நிறமான பெரிய எறும்பு ) 


VI- 19 


சதை வளர்ந்த கண்களும் , பசியினால் , வேதாளங்களை 
( பிசாசுகளை ) அடிக்கடி கெட்டவசவு ( வசை ) கள் வைபவனும் 
மலைப்பாரம் உடையவனும் , முடமுழுங்கால் ( கும்பஜானு ) 
எனும் பொருத்தமானப் ( காரண ) பெயருடையவனுமான ஒரு 
பிரம்ம ராட்சசனைக் கண்டான் . 

VI - 20 


அவன் 

( அந்த பிரம்ம ராட்சசனும் ) , பார்த்தேன் ! 
போகாதே ! என்று மரங்கள் பொடிப்பொடியாகுமாறு குதித்தான் . 
இவனும் ( வைணவ தாசரி ) முன்பு இரவும் பகலும் போரில் 
வீரமுடன் போரிட்டவன் ஆதலினால் தைரியமாக நின்று , அந்த 
கூரிய அம்பினைக் கொண்டு ( ராட்சசனை ) அடிக்கவும் , அவன் 
அதை ( அம்பினை ) முறிக்கவும் இவன் வீரமுடன் முனைத்தான் . 

VI - 21 


. 


t ( முற்காலத்தில் பிணந்தின்னும் பேய்மக்கள் சிலர் இருந்தனர் 
என்று தமிழ் , வடமொழி இலக்கியச் சான்றுகளால் தெரிகிறது ) 


சீ 3 . திகி ? சின அடு குலு தெமலக றொம்மப்ப 

ளிஞ்சி யவ்வலிகி சண்டி " ஞ்சி தா டி , 
சறசின வஞ்சிஞ்சி சரம பாக ” முனகை 

திரி கி தத்க்ரிய ககுத்ருஷ்டி நிலிபி 
பைபட்ட ஜனுமரபட்ல கொட்டு சுனுண்டு ? 

பிடி கிள்ள பட் லிமி லோ பட்டக நிலிசி 
சொர சூட 2 க்ருங்கி முஷ்டுலபி கி 2 கோடகா ? 

சொரவீக திரிகெடு சோன திரிகி 


2 


தே . அசுரவத சாதனமு ரோயுனபுடு க்ருத்தி 

தாசி திரிகின க்ருதமுஷ்டி தண்ட நிலிசி 
யெட - கொலதி வென்கநடு மொய்ய நடி சியடி சி 
மத்பத ச்ம்ருதி யாத்ம னேமறக அதடு ? 


VI - 22 


தே . தாசி போசூட தன ராக்ஷசீ 2 சயம்பு ? 

எல்ல சீரின டிக்கி வாரே " கு தேர , 
போயெனதெ வாடு ராரெ ராரே யடஞ்சு 
பாறி வாருனு தானுனு பட்டி கொனுடு 2 


VI -- 23 


பம்போ தத்தா சரியப் 
டும்பத ஹதுலனு க போணி போடுலனிருமை 
லம் பொட்டு சுசு பெனகுசு போ 
வம்பட்டி வடம்பு சேர்சி வாடி "ட்லனியென் 


VI - 24 


2 


ஸா . சா ராச் வாதன ப்ராண பஞ்சகமு த்ருஷ்ணன் 

பாசினந்தர்பணன் 
மூரிம்போ னசி த்ருஞ்சி பொங்கெடு பவன்முண்டம்பு 

தா ரோஷ்ணமிம் 
பாரன் க்ரோலி பிஸாசி நீது கறகுட்லந்தீ . னதச் தாலகாந் 
தாராந்தர் ந்ரு கபால குண்ட 
விக ளன்மைரேயமுன்த்ராகெ தன் 

VI - 25 


( இராட்சசன் ) இழுக்கவும் , ( தாசரி ) 

காலடி பெயராமல் 
அவன் மார்பில் தட்டி , அந்தப் பக்கம் விலகி , குதித்து , அவன் 
அடிக்கவரவும் வஞ்சித்துப் பின் வாங்கி , அவன் மீண்டும் முனை 
வதைக் கண்வைத்து ( எச்சரிக்கையுடன் ) பார்த்து , அவன் தன் 
மேல் பாய முனைந்து வரவும் , மார்பில் குறிவைத்தவாறுள்ள 
பிடிப்பின் வலிமையால் அவனுக்குப் பிடிபடாமல் நின்று , அவன் 
தன்மேல் பாய முனையவே தான் குனிந்து , தன் கைப்பிடியே . 
( பாதுகாப்புக் ) கோட்டையாக அவனை 

திரியும் 
இடமெல்லாம் திரிந்து , 

கொல்கருவிகளைத் ( கல் , 
முதலியன ) தேடும்போது அவனை நையப் புடைத்து , உதைத்து , 
அவன் திரும்பவுமே கைப்பிடியால் முதுகிலும் இடையிலும் குத்தி , 
என்மேல் பக்தியினால் 

பக்தியினால் ஏமாந்து விடாமல் எச்சரிக்கையாக 
இருந்து போரிட்டான் , 

VI - 22 


விடாது , 


அவன் 


தள்ளிவிட்டுப் போகப் பார்க்கவும் , தனது இராட்சதக் 
கூட்டத்தை அவன் விளிக்கவும் அவர்களும் ( மரத்திலிருந்து ) 
இறங்கி வரவும் , அதோ அவன் போனான் , வாருங்கள் வாருங்கள் 
என்று ஓடிச் சென்று அவர்களும் தானும் ( தாசரியை ) பிடித்துக் 
கொள்ளவும் . 

VI - 23 


காளையொத்த தாசரி அப்போது கால்கை உதைத்து முழங் 
கையால் இடித்து , இருபக்கமும் குத்திப் போரிட்டவாறு ஏக 
அவர்கள் பிடித்து ஆலமரத்தில் கட்டி ( இராட்சசன் ) இவ்விதம் 
கூறினான் . 

IV - 24 


உன் கொழுப்பினைச் சுவைத்தின் புற்று மன நிறைவோடு 
மகிழ , என் பஞ்ச பிராணங்களும் தாகம் தீருமாறு கத்தியால் உன் 
செருக்குடைய தலையைக் கொய்து உனது முண்டத்திலிருந்து 
பொங்கும் சூடான இரத்தத்தை இனிது பருகி இந்தப் பிசாசி 
( பெண் பேய் ) இரும்புக் கம்பியில் கோர்த்து நெருப்பில் வாட்டி 
உன் மாமிசத் துண்டுகளை எடுத்துத் தரக் கடித்து இந்த பனங் 
காட்டினுள்ளே இருக்கும் மண்டையோட்டு கலங்களில் உள்ள 
கள்ளினைக் குடிப்பேன் , 

VI - 25 


444 


க . 


நன்னிந்தலயிஞ்சின காலு 
நின்னே ருஜுவிதி வதிந்துனே யனி யார்புல் 
மின்னந்தக புச கொட்டுசு 
அன்னீசுடு தக வெலுவடு னவ்யக்தோக்தின் 


VI -- 26 


தே . அசி யு பாத்ரியு தேபஞ்சி யாந்தரவல்லி 

கோல கக்கெரத்ரோய அக்குஜமு தோட 
ஒரகி ரக்கசு " தோ தைன்ய விரஹிதமூக 
தர்ம மெறிகிங்சு சூக்தி ஆதண்டு பலிகெ 


VI - 27 


2 


வினுமொகமாட ராத்ரிசர , வேகிரமேடிகி ? நின் ஜயிந்துரே 
யனிமிஷலைன ? பா ஜன கதான்னம நேனிக எந்து 

போயெதன் ? 
பனகக ப்ராணரக்ஷண முபேக்ஷ யொனர்சுட பாபமிந்து கை 
கனலகு , நாகு மேனியெட 2 காங்க்ஷயு லேதி தி 2 

போவுடேயுருன் 

VI - 28 


ஆ . ஹீனஜன்ம மறுட , யெவ்வடே னொகப்ராணி 

சந்த சி லுட , முக்தி பொந்த கனுட 
மேலெகாதெ ; ஸிபி ய மேல் பந்தி காடெ , 2 ந 
ஸ்வரபு தே ஹ மம்மி பரமு கொனுட 


VI - 29 


தெவுலயினன் , க்ரஹம்ப யின. தேலயினன் , கரமைன . 

ஆத்மபெங் 
தெவுலயினன் , ஜலம்பயின , தெக்கலியைன , ம்ருகா 

னுலைன , மேல் 
தவுலயினன் , வ்ரணம் பயின . த்ராசயினன் , பிடு கை ன , 

தீர்சு பே 
லவதனு வூரகே செட - கிலன்க்ருஸுனொக்கனி ப்ரோசு 

டொப்பதே 

VI - 30 


445 


என்னை இவ்வளவு அலைக்கழித்த நீசனாகிய உன்னை 
மென்மையாகக் கொல்வேனோ ( கடுமையாகச் சித்திரவதை செய் 
வேன் ) என்று விண்ணதிர ஆர்ப்பரித்து நெட்டுயிர்த்து , அக்கடை 
யோன் தாகம் கொண்ட தெளிவற்ற மொழிகளில் , VI - 26 


கத்தியும் , கலமும் ( இரத்தம் பிடிக்கும் பாத்திரமும் ) கொண்டு 
வருமாறு கட்டளையிட்டு , கொடிபோன்ற குடலால் பின்னிய 
கயிற்றினை ( கோலகக்கர ) எடுத்துத் தள்ளிவிடவும் மரத்தில் 
சாய்ந்த ( தாசரி ) அந்த இராட்சசனிடம் அச்சமற்ற உறுதியான 
மொழிகளில் அறநெறி கூறலானான் . 

VI - 27 


இரவில் திரிபவனே ( இராட்சசனே ) ஒரு சொல் கேட்பாயாக ! 
விரைவு படுதல் ( அவசரம் ) ஏன் ? உன்னை தேவர்கள் ஆனாலும் 
வெல்ல முடியுமா ? வட்டிலில் வைத்த சோறு நான் ! இனி எங்கே 
போய் விடுவேன் ! ( எனினும் ) உயிரைக் காப்பாற்றப் போரா 
டாமல் இருப்பது பாவம் ! ( அதனால் தான் பிணங்கிப் போராடி 
னேன் ) அதற்காகக் கோபப்பட வேண்டாம் ! எனக்கு உடல் மேல் 
பற்றில்லை ! இது ( இந்த உடல் ) போவதே மேலானது . VI - 28 


இழிந்த ( சண்டாளப் ) பிறப்பு அறுவது ! ஏதேனும் ஒரு உயிர் 
மகிழ்வது , வீடுபேற்றுக்கருகே அடைவது நல்லதேயல்லவா ! நிலை 
யற்ற உடலை விற்று பரத்தை அடைந்த சிபிச் சக்கரவர்த்தி 
மேலான வழிகாட்டியல்லவா ! 


( சிபி- புறவுக்காக தன் 
பிரசித்தம் ) 


உடல் அரிந்து துலைபுக்ககதை 

IV - 29 


நோயோ , பேயோ , தேளோ , வாளோ , மனக்கவலையோ , 
நஞ்சோ , வெள்ளமோ , கள்ளனோ , நீரோ , நெருப்போ , தீயோ , 
விலங்கோ , சூது , வாது , மாதுகளாலோ , மண்ணிலோ, புண் 
ணாலோ , இடியோ , பாம்போ , ஏதேனும் ஒன்றால் எளிதில் 
நாசமடையும் இந்த உடல் , இவ்விதம் கெடாமல் ஒரு ( பசியால் ) 
மெலிந்தவனுக்கு உதவுவதால் கெடுவது நல்லதல்லவா ? VI - 30 


* கோலகக்கர- மாடுகளை லாடம் அடிக்கும் போது நான்கு 
கால்களையும் கட்டி வீழ்த்தப் பயன்படும் கயிற்றுக்குப் பெயர் . 


446 


வ . 


பஸ T 


மீகுனு . 


கரசரண 


2 


அதி யட்லுண்டெ , இங்கொக்க ஹிதம்பு : செப்பெத , 
அதி யுனு ப்ராண ப யமபு ன ஆடு : கார்யவஸம்பு மாடகா 2 
தெலியக , மாத்யச்த்யம்புகா தெலிசி 2 , வினுமு வினகுன்ன 
பூதஹிதம்பு கோரி யுச்சரிஞ்சு மாடகீஸ்வருண்டை ன மெச்சு 
கதா ? வ்யாக்ர சிம்ஹ வராஹ 

வ்ருக ஜம்பு காதி ? 
ஸராருவுலயந்தொக்க திர்யக்கவு காவு , தே " வயோனிவி , 
நீ குனு மாகும் பலெ கர சரண முகாப கனம்பு லு கலவு 
மாடலனு மாயட்ல யகர்தவ்யகர்தவ்யதா விசாரம்பு லு சமானம்ப 
ஹாமறசி யண்டி ; ச் தா வரம்புல கண்டெ கீடாது லரு , வானி 
- கண்டெ மறி ம்ருகர து லகு , வானிகண்டெ மறி 
பதங்கா து லகு . வானிகண்டெனு மாகுனு . மாகண்டெனு 

களேபராதி - பாடவம் பெக்குடு , 
விஜ்ஞானம்பு னு கனம்பிட்டி நீ கேகாந்த குத்ச வஹம்பகு 
பீபத்ச வத்யாவத்ய பத்யாபத்ய பக்ஷயா 

பக்ஷ்ய 
பேயாபேய விவேகம்புலு லேகுனிகி யுக்தமே . ருசிகாது , 
ஸுசிகா? தீது ராஹாரம் ; பிதி யு சகல து ரிதா வலம்ச யகு 
ஹிம்ச னொன கூடு னதி ; ஹிம்ச பரலோகம்புனன் கதா ? 
பா தகம்பு ) , பரலோகம்பு ப்ராணாந்தம்பு னன் கதா ; 
சிரச் திரப்ராணுலமகு மாகேல ஹிம்சா பயம்பன வலது ; 
ப்ராண பயம்பு மனுஷுல மகு மாகு நேடை ” ன , மீகு 
மறுநாடைன அவலி நாடை ன துத யுகாந்தம்பு னந்தை ன 
நிடுவு குறுசல எப்புடு தப்ப , தந்தவத்வம் புனகு தாரதம்யம் 
பேமி ? முன்னீடனைனனு முனுங்குடட ச ரியகுட 
பர்வதம்பு னகு பரமாணுவுனகு ஏமி யந்தரம் 2 ? மீது விசாரிம்ப 
வலவதே ? தபோலப் த வராது லன் பூர்வம்புனம் கீர்வாணுல 
மதம் பட்ட " ஞ்சி ஹெச்சின , ஹிரண்ய கஸிபு த ஸமுகா து லு 
ஸதச ஹச் ர சங்க்யாக ச வேத்ச ரம்பு " லு ஜீவிஞ்சியுன் 
பஞ்சத்வம்பு பொந்தி தாரு முன்னு ஜயிஞ்சின ஜமுசேதனே 
சிக்கரே ? யிக்கடி கி மீரு ப்ரப் லுலரைன அக்கடி கி வாடு 
ப்ரப லுண்டு ) , ச கல பூத தாரதம் யம்பு னு நிஜநிஜச் தான 
விஸேஷம்பு னன வச்சு , அச்சண்டாம்ஸு சு ” துனி வீட மேர 
தப்பின மாகுன் தப்பனியட்ல பாத 3 மீகுன் தப்பது மீகுனா 
சௌரி முக்பர்ஹிர்முகு லு ஜாதி தலபோய ப்ராதலட்லய்யுன் 
பரம்பு ன மீரு வாரு பாதய பாத கதல னொந்து சுன்னா ரீ 
தைஜசம்ப கு 

தாரதம்யம்பு னகுன் தமச்சத்வம்பு லு 
ஹேதுவுலு , வானி காஹ்ருதுலு ஹேதுவுலு . 


2 


447 


அது அப்படியிருக்க , இன்னொரு நல்லுரை கூறுகிறேன் . 
அதுவும் உயிருக்கஞ்சி , காரியவாதியாகச் சொல்வதாகக் 
கருதாமல் , நடுநிலைமையுடன் பேசுவதாகக் கருதிக் கேட்பாயாக ! 
( நீ ) கேட்கா விட்டாலும் , உயிர்களின் நலம் கருதிக் கூறப்படும் 
சொற்களை இறைவனாவது பாராட்டுவானல்லவா ? ( நீ ) புலி , 
சிங்கம் , பன்றி , ஓநாய் , நரி முதலான கொல் விலங்குகளில் ஒரு 
விலங்கன்று . நீ தெய்வப் பிறப்பினன் . உனக்கும் எங்களைப் 
போல கை , கால் , முகம் முதலிய உறுப்புக்கள் உள . பேச்சும் 
எங்களைப் போன்று தான் . செய்யத்தக்கன , செய்யத்தகாதன 
எனும் பகுத்தறிவும் எம் போன்றதே . ஆ ! மறந்து சொன்னேன் ! 
தாவரங்களைவிட புழுப்பூச்சிகட்கும் , (ஊர்வன ) அவற்றைவிட 
பறவை , விலங்குகள் ( நடப்பன ) ஆகியவற்றுக்கும் அவற்றைவிட 
எங்கட்கும் , எம்மைவிட , உங்கட்கும் கைகால் , உடல் , திறனும் , 
அறிவுத் திறனும் , மிகுதியாகும் . இத்தகைய உனக்கு , முக்கியமாக 
நிந்தைக்குரிய வெறுக்கத்தக்க , தக்கன , தகாதன , 
உண்ணாதன , 

பருகுவன , பருகாதன , எனும் விவேகம் இல்லா 
திருப்பது பொருத்தமாகுமா ? இந்தத் தீய உண்டி ( நரமாமிசம் ) 
சுவையற்றது , தூய்மையற்றது . அதுவும் எல்லாப் பாவங்களிலும் 
தலையாய கொலையால் வருவது . 


உண்பன , 


றான 


பிறகு 


கொலை (ப்பாவம் ) பரலொகத்திலன்றோ பாதிப்பது . பர 
லோகம் உயிர் நீத்த பிறகன்றோ ? நெடுநாள் வாழும் உயிர் 
களாகிய எமக்கெதற்கு ( கொலைப் பாவ ) அச்சம் ? என்று கருத 
வேண்டாம் ? பிராணபயம் ( உயிர் நீக்கும் 

( உயிர் நீக்கும் அச்சம் ) எமக்கு 
(மனிதர்க்கு ) இன்றென்றால் உங்கட்கு நாளையோ , நாளை 
மறுநாளோ , முடிவில் யுகர்ந்தத்திலோ நீண்ட , குறுகிய கால 
எல்லைக்குள் எப்படியும் தப்பாது . சாவு வர ஏற்றத்தாழ்வுகள் 
எப்படி இருந்தால் என்ன ? முன்னீரில் ( கடலில் ) மூழ்குவதென் 
மலையானாலென்ன ? 

அணுவானால் என்ன ? 
இரண்டும் ஒரே நிலை தானே ! எதிர்காலத்தைப் பற்றி 
ஆலோசிக்க 

வேண்டாமா ? தவத்தினால் பெற்ற வரங்களை 
யுடைய முன்னாளில் தேவர்களின் செருக்கடக்கி உயர்ந்து 
நின்ற இரணியகசிபு ( கனகன் ) தசமுகன் ( இராவணன் ) முதலான 
வர்கள் , நூறாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தும் முடிவில் இறந்து , 
தாம் வெற்றி கொண்ட யமன் கையிலேயே சிக்கிக் 

கொள்ள 
வில்லையா ? இங்கு நீங்கள் வலிமை மிகுந்தோராயின் , அங்கு அவன் 
( யமன் ) வலிமைமிக்கவன் . எல்லா உயிர்களின் ஏற்றத் தாழ்வுகள் 
அதனதன் இடச்சிறப்பினால் உருவாவதேதான் . கொடுங்கதிர்க் 
கடவுளின் மகன் ( சூரியன் மகன் யமன் ) பட்டிணத்தில் எல்லை 
கடந்த எம்போன்றே உங்கட்கும் தண்டனை நிச்சயமாகும் . 
நீங்களும் , யமன் , மற்றதேவதைகளும் குலத்தால் சகோதரர்கள் 
தான் , எனினும் பரலோகத்தில் ஒருவரை ஒருவர் பீடிக்கின்றீர் 
கள் . இந்த வேறுபாட்டுக்கு தமஸ் , சத்துவ குணங்கள் தான் மூல 
காரணமாகும் . அந்த குணங்கட்கு உணவே மூலக்காரணம் . 


448 


சருபு ரோடா ? 


ஸா 


சூசி 


கதா 2 


வ்யாஹ்ருதுலன் க்ரதுவுல 

ஹூதுல 
புக்துலன் பவித்ருலை யமர்த்யத மீகண்டெ அதி தீர்க 3 
காலம்பு வாரு ஜீவிஞ்செத 

ரப்பாவனத 
சதுர்முகா ம்ஸ ஜுண்ட கு ? சு " தா ம்ஸுண்டு கரங்கி கரங்கி 
ச - கல ரச முல 
ரச முல கவதியேகு 

கவதியேகு ? சுதாரசம்புன ஆப்யாயனம் 
பொனரிஞ்சு சுன்னவாடே ? ததர்தாம்பு மாகுச்சரிஞ்ச ராது ? 
கானி வேதம்பு : ப்ரதம களயனலுண்டு? த்ராவுனனி செப்பு 
மறியு ஆயாகள லாயா வேல்புலகுன் க்ரமம்பு னன் செப்பு னிந்த 
விசாரிஞ்சி ருசிஞ்சினட்லு நடுவு மனின கஹகஹ நவ்வி , 
யத்தோஹரிகி சுரத் ரோஹி யிட்லனியெ 

VI - 31 


க . சம்பகு சது வுல மேழுப 

டிப்வனி ஸாச் த்ரமுவெ ! மாபடி ம்பனி ஸ்ருதுலே ? 
யிம்பபவி நம்மலே ? ப்ரத 
மாம்பிய தே வஹ்னி யனெடு மாடவு காதே ? 


VI - 32 


ம , நிலுமோஹோ மமுவாரி ப்ராத லனுசின் நீவண்டி வாரல் சுதா 
ஸுலபூதாஸுலு காரடண்டி , ப்ரதிபத்சோ மாம்ஸமுன் 

க்ரோலு முன் 
ஜ்வலனுண்டி உண்டக னொண்டு நின்னடி 2 கெ ’ தன் ? 

சர்வாஸி கா டா யதண் 
டி " ல தந்ந்யாயம சாலு , மாகு அகமே ? வ்ருத்தா னு 

சாரம்பிக்கன் VI - 33 


449 


வேதமந்திரங்கள் மூலம் வேள்வியில் அழைக்கப்பட்டு சரு , 
புரோடாசம் ( வேள்வி நெய்யன்னம் ) உண்ட புனித உணவினால் 
தான் பவித்திரர்களாகி தேவர்கள் சாவதின்றி உங்கனைவிட 
நெடுங்காலம் நிலைத்திருக்கின்றனர் . அந்தப் புனிதத்துவத்தைக் 
கண்டல்லவா எப்போதும் நான்முகக் கடவுளின் அம்சமாகிய 
அமுதகிரணன் ( சந்திரன் ) கரைந்து , எல்லா ரசங்கட்கும் 
எல்லையாய அமுதரசத்தால் ( தேவர்கட்கு ) திருப்தியைத் தரு 
கிறான் . இந்தப்பொருளை நாங்கள் சொல்லக் கூடாதென்றாலும் 
வேதம் , முதற் கலையை அக்னி ( தீக்கடவுள் ) பருகுவதாகக் 
கூறும் , மேலும் அந்தந்தக் கலைகள் அந்தந்த தேவர்கட்கு 
வரிசைக்கிரமமாகக்கூறும் . ஆதலின் இதை எல்லாம் ஆராய்ந்து 
உனக்குப் பிடித்ததைச் செய்க . என்று கூறவும் , கட கடவெனச் 
சிரித்து அந்த தாசரிக்கு இராட்சசன் இவ்விதம் கூறினான் . 


( சந்திரனின் பதினாறு கலைகளும் பல்வேறு தேவர்களின் 
உணவாகக் கற்பித்தல் வேத மரபாகும் . தூய அமுத ரசம் உண்ட 
தேவர்கள் தூயராய் நெடுநாள் வாழ்வர் என்று கூறி , நரமாமிசம் 
உண்பது பாவம் என்று தாசரி கூறுகிறான் ) . 

VI -31 


" படிப்பினால் ( உபதேசங்களைக் கூறிக்) கொல்லாதே ! 
நாங்கள் படிக்காத சாஸ்திரங்களா ? 

நாங்கள் 

படிக்காத 
வெதங்களா ? அவை யெல்லால் எமக்குப் பிடிக்கவில்லை ! நம்ப 
மாட்டாயா ? பிர தமாம் பிபதே வஹ்னி ( முதல் பங்கை அக்னி 
குடிக்கிறான் ) என்ற சொல் தப்பாதல்லவா ? 


( சந்திர கலையை ஒவ்வொரு தேவரும் பருகுவர் என்பதால் , 
முதல்கலை அக்னிதேவனுக்கு என்ற மந்திரம் எடுத்துக்காட்டி , 
தேவர்கள் நிலவினைப் பருகுவதால் பிறரை அழித்து உண்டு 
இன்புறும் கொடியர் தாம் என்று பிரம்ம ராட்சசன் கூறுகிறான் 
என்பது கருத்து ) 

VI - 32 


நில் ! ஓகோ ? எங்களை தேவர்கட்கு சகோதரர்கள் என்றா 
யல்லவா ? அவர்கள் அமுதம் குடிப்பவர்கள் , புனிதமற்றவை 
யுண்ண மாட்டார்கள் என்றாய் ! சந்திரனின் முதற்கலை அக்னி 
( பிற பிறரும் ) பருகுவர் என்றாய் ! ஒரு செய்தி உன்னைக்கேட் 
கிறேன் . அந்த அக்னி எல்லாம் உண்பவன் ( சர்வபட்சி ) உலகில் 
அவன் நியாயமே ( முறையே ) எங்கட்கும் , போதும் . இனி பெரிய 
வர்கள் ஒழுக்கப்படி நடந்து கொள்வது பாவமா ? 

( அக்னி தேவனுக்கு நாங்கள் ( ராட்சசர் ) சகோதரர்கள் . 
அக்னி எல்லாம் உண்பவன் . அவன் ஆசாரப்படி நாங்களும் 
( நரமாமிசம் உட்பட ) எல்லாம் சாப்பிடுவோம் , இது தப்பா ? 
என்று வாதிக்கிறான் பிரம்ம ராட்சசன் ) 

VI - 33 


ஆ . - 29 


450 


தே . ஹரிகி ச குடு னு ரத முனு அகு கருடு டு 

? 
தொ ரகி னம்ருதம்பு சுரேலகு மரலனிச்சி 
யஹுலு கூட்டு 2 க 3 வரமுன அடி கி கொனடெ 
அம்ருதமைனனு சவுல ஜாத்யன்ன சமமெ ? 


VI - 34 


நிது ரயு கூடு போ ச- திவி நேனிட கன்ன தி யேமி ? எவ்வடீ 
சது வுல யர்த வாதபு மருஷல் வினி பேல்பட்டு , நீவுமா 

யெட " ன் 
சது வுல மாடலாடி கனஜால ஒகானொக மெச்சு 

னொக்க பீ 
சதி வின கூர விந்த சவி , சாலக தெம்மனுமெச்சு தக்ககன் 

V [ - 35 


வ . அனி கீஷ்பதி மதம்ப வலம்பிஞ்சி நிஜாலாப ஹேௗன 

பருடை ன ரக்கசு 2 குதர்கோக்துலகுன் க்ருஷ்ண ச் மரணம்பு 
சேசி 2 இந்து ல பொந்து வடு ப்ரத்யுத்தரம்பு லு வீனி கெலகின 
புத்தி 3 க்ஷோபம்பு கா . இந்தகண்டெ ஏமி யப த்தம்புலு 
வினம்பட்டு - னோ மீத கார்யம்பு கல மாகு தீனி காத னன் 
பனி லேத னி யந்தம்பு : கூடு கொனி சந்தோ " னு வர்தன 
பருண்டை , நீசசமச்ம்ருதிகி ரேசி , தன முகோ- ல்லாசம் 
புனகு ஸப் தச்சலம்புன அந்தாக தம்புன சு க து 
னிடு கொனி நீவு சர்வஜ்ஞடவு, நேனு நருட , ஹீன 
குலுண்டம், அனப் யச் த ஸச் த்ருண்ட 

நீ குத்தரம்பி 
ஸக்துண்ட னே , மத்வசன 

ச் கா லித்யம் லு 

ச ஹிஞ்சி 
தயசேசி நம்மி மத் ப்ரார்த னம்பு காவிம்புமு VI - 36 


- 


451 


திருமாலுக்கு நண்பனும் வாஹனமும் ( தேர் ) ஆகிய கருடன் 
தனக்குக் கிடைத்த அமுதத்தை தேவர்கட்கு மீண்டும் தந்துவிட்டு 
பாம்புகளை உணவாக ( சோறாக ) வரம் பெற்றுக் 

வரம்பெற்றுக் கொள்ள 
வில்லையா ? அமுதமாயினும் பிறவிக்கேற்ற உண்டியின் சுவைக் 
கீடாகுமா ? 


( கருடன் தேவாமிர்தத்தை விட பாம்புதான் சுவை எனக் 
கருதியது போல , ( பூனைக்கு எலிதான் சுவை ) தான் நரமாமிசம் 
சுவைப்பவன் 

என்று 

கூறி நியாயப் படுத்துகிறான் பிரம்ம 
ராட்சசன் ) 

VI - 34 


தூக்கமும் சோறும் இன்றி படித்துக்கண்ட பயன் என்ன ? 
இந்தப் படிப்பினால் உண்டான வாதங்களாகிய பொய்களைக் 
கேட்டு எவன் ஏமாறுவான் ? நீ எம்மிடம் படிப்பு (சாத்திரம் ) களைச் 
சொல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கப் போவதில்லை . “ இந்த 
படித்த கறி ( மாமிசம் ) புதிய சுவையாயுள்ளது . வேண்டுமட்டும் 
கொணர்க ” என்ற பாராட்டு ஒன்றுதான் கிடைக்கும் . 


( உன் படிப்பைப் பாராட்ட ஆள் இல்லை . உன் கறிச் சுவை 
யாக இருக்கும் என்று பிரம்ம ராட்சசன் கூறுகிறான் ) VI - 35 


என்று இவ்வாறு பிரகஸ்பதி மதம் ( லோகாயதவாதம் ) கைக் 
கொண்டு தன் சொற்களைப் பரிகசிக்கும் ராட்சசனின் குதர்க்க 
வாதங்களைக் கேட்டு கிருஷ்ண கிருஷ்ண எனக் காதுகளை மூடி 
இதற்கேற்ற பதில்களைக் சொல்லி இவனைக் கிளறினால் குழப்பத் 
தால் இதைவிட அபத்தமான சொற்களைக் கேட்க நேரும் இனிச் 
செய்யவேண்டியதைச் சிந்திக்கவேண்டிய நமக்கு இதனை மறுக்க 
வேண்டிய தேவையுமில்லை , என்று கருதி , மனத்தெளிவுடன் , 
அவன் விருப்பத்திற்கேற்றபடி பேச விழைந்து , மனத்துள் வெறுத் 
தவாறு , இருபொருள்பட மனத்துள புத்தபகவானை நினைத்துக் 
கொண்டே " நீ சர்வக்ஞன் ( எல்லாம் அறிந்தவன் ) நான் 
சாதாரண மனிதன் . தாழ்ந்த குலத்தினன் . சாத்திரங்களைக் 
கல்லாதவன் . உனக்கு பதில் கூற இயலுமோ ? ஏதோ வாய்தவறிச் 
சொன்ன சொற்களைப் பொறுத்து அருள் கூர்ந்து என்பால் 
நம்பிக்கை வைத்து எனது 

வேண்டுகோளை நிறைவேற்று 
வாயாக " 

IV - 36 


452 


2 


ஸா , ப்ரக்யாதுண்ட வு தைத்யுலந்து முனு , பாபைனொக்க 

நீகாயஸோ 
பிக்யன் நேனுனு சேர்து மேயொச கு தப்பிம்பன்வ்ரதம் 

பொக்கடே 
முக்யம்பை யொனரிந்து தா னி ச ப லம்புன் சேயகா 

லேவுகா " 
ச க்யம் சாப்த பதீன மன்மனமித ச்சாங்கத்ய 

மூஹிஞ்சுசுன் V [ -- 37 


- 


VI - 38 


வ . அதி யெத்தி யண்டேனி 


தா சரி யொட்டு வெட்டி தப்பிஞ்சுகொனி கைஸிக 

சேவகு போவுட 


ஈ குறக டி யீ குறுகுடி 
வைகுண்டு னி பாடி வத்து வ்ரதமுக தத்சே ? 
வாக்ருதி கட பட னஸன மு 
நீகெளது ன் ; முக் ய மிதிய நேட கு துத குன் 


VI - 39 


உ . அஞ்சு அதண்டு பல்க , த ரஹாசத செக்கிலிகொட்டி 

லெச்ச பண் 
உஞ்சிதிவோயி தா ச ரி , வனின் தெரவாடுலு கொட்டி 

கொட்டி மேன் 
வெஞ்சி விரக்தி தாசரிவி நின்ன கதாயபினா- வீமமுன் 
கொஞ்செழு சேசி த்ராட் கொறிகிகோ தலபோசெது 

மெச்சிதின நினுன் VI - 40 


453 


என் 


ஏற்கனெவே தைத்தியர் ( இராக்கதரி ) களில் நீ பிரசித்த 
மானவன் . மேலும் உனக்கு புகழ் சேர்க்கவிரும்புகிறேன் . 
உடலைத் தருவதில் தவறமாட்டேன் . 

தவறமாட்டேன் . முக்கியமான விரதம் 
( நோன்பு ) ஒன்றைக் கடைப்பிடித்து வருகிறேன் . அதை நிறை 
வேற்ற மாட்டாயா ? சக்யம் சாப்த பதீனம் ( ஏழெட்டு நடந் 
தாலே நண்பன் ) என்ற சொல்படி 

நண்பர்கள் , 
அதை நினைத்தாவது என் கோரிக்கையை நிறைவேற்றுக ! VI - 37 


நாம் 


அஃது யாதெனின் 


VI - 38 


தாசரி குறுங்குடிக்குப் போதல் 


இதற்கருகில் இத்திருக் குறுங்குடியில் உள்ள திருமாலுக்கு 
தினந்தோறும் விரதப்படி பாடிவருவேன் . அப்பகவானுக்கு 
சேவை செய்துவிட்டு உனக்கு உணவாவேன் . இது உறுதி ! உறுதி 
யாக இன்று திரும்பிவந்து உணவாவேன் இதில் தவறமாட்டேன் . 

VI - 39 


என்று அவன் ( தாசரி ) சொல்ல குறுநகையுடன் கன்னத்தில் 
அடித்து “ ஓ ! தாசரி , நன்றாகப் பழுக்க வைக்கிறாய் ( ஏமாற்று 
கிறாய் ) காட்டில் வழிப் போக்கர்களைக் கொள்ளையடித்து 
உடம்பை வளர்த்து வைராக்யம் வந்து நேற்றுத்தானே தாசரி 
யானாய் ! நீ எம்மை எளிதாக ( லேசாக ) நினைத்து * கம்பி 
நீட்டப் ( தப்பித்துக்கொள்ளப் ) பார்க்கிறாய் . உன்னை பாராட்டு 
கிறேன் . 

VI --- 40 


கயிற்றைக் கடிக்க பார்க்கிறாய் என்பது மூலம் பசுக்கள் 
கட்டிய கயிற்றைக் கடித்து அறுத்து தப்புதலைக் குறிக்கும் . 


454 


ஸா . ஏராஜ்யம்பு நருண்டு நோரி கடி வேய நீபோ த மாலிஞ்சு இங் 

கே ராஜ்யம்பு நருண்டு ? பாச கயி மேனீ தான யேதெஞ்சு தீ 
பாரன்னே சனனீமியுன் மகிடி2 நீ வாராமியுன் தெல்லமே 
லாரந்துல் பலுபல்குலந்த்யகுல யேலா சிந்த லேலாவக ல் 

VI - 41 


தே . அனின செவி மூசி நாராயணா யடஞ்சு 

அதடு 2 நனு நம்மவே பிஸிதாஸி ? ஒக்க 
ஸபத ! முன நம்முமனி வாடு சம்மதிம்ப 
வேனவேல் சத்யமுலு பல்கி வினகயுன்ன 


VI - 42 


உ . எவ்வனி சூட்கி சேசி ஜனியிஞ்சு ஜகம்பு , வசிஞ்சு 

இஜ்ஜகம் 
பொவ்வனியந்து , டிந்து மறியெவ்வனியந்தி தி . அட்டி 

விஷ்ணுதோ 
இவ்வல னொக்க வேல்பு கணியிஞ்சின பாதகி னெளது . 

நேட 2 நே 
னெவ்விதி னைன நின்கதி யனேனி யனன்வினி பந்த 

மூட் 2சினன் VI - 43 


3 


தா சரிமரலுட 


அதடு தத ல்ப பாப பல மந்து ட சுங்கமு தீறிபோயி , தச் 
சததள பத்ர நேத்ருனகு ஜாகிலி ம்ரொக்கி , 

ரணத் விபஞ்சியை, 
ச் துதிகலித ப்ரபந்த முல சொக்கக ’ பாடி அசத்யபீபர 
த்ருத க ” திவச்சி , ராத்ரி சருதோ வ்ரத பூர்தி க தார்தி 

இட்லனுன் VI - 44 


. 


455 


எந்த நாட்டுக் காரனாவது வாயிற்கு வந்த கவளத்தை உன் 
உபதேசம் கேட்டு விடுவானா ? எந்த நாட்டுக் காரனாவது தன் 
சபதத்தை நிறைவேற்ற தானாக வந்து உடலைத் தருவானா ? 
( உயிர் விடுவானா ? ) இனி உன்னைப் போக விடுவதோ ? திரும்பி 
நீ வருவதோ ! நடக்காதென்பது தெட்டத் தெளிவு . ஏன் வீண் 
விவகாரங்களும் பலப்பட பேசுவதும் ? தாழ்ந்த குலத்தவனே ! ஏன் 
ஆலோசனைகள் ஏன் கவலை ? 

IV - 41 


எனலும் காதுகளைப் பொத்திக்கொண்டு “ நாராயணா 
என்று நாமோச் சாரணை செய்து அவன் ( தாசரி ) “ என்னை நம் 
பாவிட்டால் என் சபதத்தை நம்புக ” என்று ஆயிரமாயிரம் 
சத்தியப் பிரமாணங்கள் கூறி , அதற்கும் கேளாமல் இருக்கவும் . 

VI - 42 


இன்றே நான் எவ்விதத்தேனும் உன்னிடம் வராவிட் 
டால் ! “ எவனது பார்வையினால் உலகம் உண்டாகு மோ ! எவ 
னிடம் இவ்வுல கம் மீண்டும் அடங்குமோ அந்த திருமாலுக்கு 
இணையாக வேறொரு தெய்வத்தை நினைத்த பாவத்தை நான் 
அடைவேனாகவும் என்று சூளுரைக்கவும் கேட்டு ( இராக்கதன் 
தாசரியின் ) கட்டுக்களை அவிழ்த்து விடவும் 

VI - 43 


தாசரி திரும்பி வருதல் 


அவன் ( தாசரி ) தனது பாவ எச்சமும் தீருமாறு கட்டு நீங்கிய 
வனாய்ச் சென்று , அந்த ( குறுங்குடி ) தாமரைக் கண்ணனாகிய 
திருமாலினை நிலம் வீழ்ந்து வணங்கி , இசைக்கும் வீணையுடன் 
இன்னிசைப் பாடல்களை சொக்குமாறு பாடி , பின்னர் பொய்க்கு 
அஞ்சியவனாக விரைந்தோடி வந்து , விரதம் முடித்த மகிழ்வோடு 
இராட்சசனிடம் இவ்விதம் கூறினான் . 

VI -44 


456 


உ . நீ செற பாசி போயி ரஜனீசர சக்ரியஜிம்ப , முக்திபொந் 

தேசெர , யேசெறன் தவுலனேனிக னுண்டக சூடு பஞ்சுசோ 
ஏசரணம்பு லேயுதர மேயுர மேஸிர மேகரம்பு , லீ 
வாசரணம்பு : லாயுதர மாயுர மாஸிர மாகரம்பு லுன் VI -- 45 


தே . அனின தத்ச த்யமுகு நேத்ராம்பு : லுருல 

ப்ரமத புலகித காத்ரூடை பாறுடசுர 
யினுனி மத்யந் தி னபு டெண்ட 2 தனது பெத்த 
பட்டதல மிஞ்ச ப்லவு சேர பாறுதெஞ்சி 


VI - 46 


தாசரி ப்ரஹ்ம ரக்ஷச்சுனனுக்ரஹிஞ்சுட 


உ . கொண்ட யு போலெ பக்தி வலேெகாஞ்சுனெ வாடு நிஜத்ரும 

ப்ரமீ 
ஹிண்டன வ்ராலுபாகலபு டேனுகு போலெ நொசல் 

ததங்க் ருலந் 
துண்ட ரொதன் மஹாகிருலு ஹோரன ப்ரச் துதி வ்ராலி , 

த ம்ஹ்ட்ரிகா 
தண்ட மு லெத்தி பட்டின பதம் பொக டொ க்கட - நெத்தி 

சேர்சுசுன் VI -- 47 


ஸா . ஈசர்வம்ச ஹ தேவதானைவ மஹீப் மின்மௌனி வாசாதபஸ் 
ஸ்ரீசாவஸ்முனே ததன்ய க்ருதுலன் செப்பம் பட்டு ன் கோர 

மௌ 
ஈசத்யம் புரரீக்ருதாந்தமில னெந்தே வ்ருத்தனை மண்டிநே 
னாச த்யம்பி க நின்னு போலு க்ருத சந்தா தூர்வஹுல் 

லேமிகிள் Vl - 48 


457 


" இராக்கதனே / நின் சிறை நீங்கிச் சென்று திருமாலை 
வணங்கியதால் முக்தி (வீடுபேறு ) கிடைத்தது ! இனி எந்தச் சிறை 
யிலும் நான் கட்டுப்பட மாட்டேன் . இனி நீ என்னை அனுப்பும் 
போது எந்தக் கால்கள் , எந்த வயிறு , எந்த மார்பு ,? எந்தத்தலை , 
எந்தக் கைகள் இருந்தனவோ அதே கால்கள் , அதே வயிறு , அதே 
மார்பு , அதே தலை , அதே கைகள் இருக்கின்றதை நீசரிபார்த்துக் 
கொள்க ! 


( இராக்கதன் நம்பி விட்டதற்கு மோசம் செய்யவில்லை . 
அதே உறுப்புகளுடன் கொண்டுவந்து ஒப்படைத்துவிட்டேன் 
என்று தாசரி கூறும்போது நகைச்சுவையுணர்வுடன் சாவுக்கஞ் 
சாத மனத்தெளிவும் புலப்படுகிறது ) 

VI- 45 


எனலும் , அவனது சத்தியத்தைக் கண்டு கண்களில் கண்ணீர் 
உருள மகிழ்ச்சியுடன் புளகமுற்றவனாக அந்த பிரம்ம ராட்சசன் , 
நடுப்பகல் கதிரவனின் வெயில் அவனது பெரிய வழுக்கைத் 
தலையில் பளபளக்க , தாசரியை அருகணைய ஓடிச் சென்று , 

VI - 46 
- 


அவன் ( இராக்கதன் ) மலைபோல் பக்தியினால் வலம்வந்து , 
தறியைச் சுற்றிலும் சுற்றிச்சுழன்று விழும் பாகலம் எனும் நோய் 
கொண்ட யானை போல , தனது நெற்றி தாசரியின் பாதத்தில் 
பட , குரல் முழக்கத்தால் பெருமலைகள் அதிர்ந்தெதிரொலிப்பத் 
துதித்தவாறு வீழ்ந்து வணங்கி , நீண்ட பற்கள் ஒதுக்கி , தான் 
பிடித்த பாதங்கள் ஒவ்வொன்றாக தன் தலையில் வைத்துக் 
கொண்டு 

V [ - 47 


இந்த சகல உலகிலும் தேவர் , அசுரர் , மன்னர்கள் , முனிவர் 
கள் , யாவரும் சொல் , செல்வம் முதலியவற்றில் சத்தியத்தை 
நிலை நாட்டினரேயன்றி உன்போல உடல் தருவதற்காக சத்திய 
விரதம்பூண்டு நிறைவேற்ற முன்வந்தார் இலர் . நான் வயது 
முதிர்ந்தவன் , 

உன் போல சபதம் நிறைவேற்றியவர் 
இல்லை என்று சபதம் செய்வேன் . 

VI - 49 


இனி , 


458 


ச . இதருலு நீகு ஈடெமறி ? யீத் ருதி , ஈச்ம்ருதி , ஈருதேரித 

ச்தி தக தி ஈமுராரி பத சே வன ஜீவனவன்மதின் , சமா 
த்ருத கலகான சிந்து லஹரீப்லவன ப்லவபாவ பா 3 குரு 
ஸ்ருதி ததப த்த தும்பி - கி குருங்குடிகம்பி2 
க்ருபாவலம்பி கின் 

VI - 49 


2 


தே . அனின ஆதனி கௌகிட்ட உனிசி பலிகெ 
வ்ரத மொனர்பிஞ்சிதனி பாகவத வதம்ச 
• மோயி ரஜனீசரேந்த்ர நீயுரு க்ருபாக 
டாக்ஷமுன சேசி தன்யுட னைதி னனக 


3 


VI - 50 


உ . பா ’ 
பாசலு பண்டி2 கண்ட்லு . மறிப்ராணபயம்புனலக்ஷ 

சேசினன் 
க்ரோசமு க்ருச்சாரலப்த முடு கன் வசமே ? J தி நீக செல்லெ 


னோ 


பூசுரேவம்ஸ்ய , புண்யஜன புண்யஜனாங்கமு தாவகீனமே 
போ ச மகூரெடின் குலமு பொத்துன தை த்யுலகெல்ல 

அங்கதன் VI - 51 


ச . கடுபு மஹாக்ஷதன்னகனகம்பட்டனச் உருத க்ருத்யு 

சேயபோ 
விடி சிதி , வேமு ஜாத்யமுக வேத விதிஞ்சின கூடு மீகு , நீ 
யெட 2 னொககீடு கல்க , திக னேமனினன் மறிநீ குனான சூ 
பட லிக தீற இத்தனுவு பாரண சேயுமு மைத்ரி கல்கி னன் 

VI - 52 


2 


459 


மேலும் , பண்ணார்ந்த இன்னிசைப் பாடலாகிய கடலலை 
களில் நீந்தும் மிதவையாகிய சுரை ( வீணை ) யமைய , திருக்குறுங் 
குடி நம்பியின் அருளே பற்றுக் கோடாகக் கொண்டு , பிறவிக் 
கடல் கடந்து விட்ட உனது உறுதி , உனது ஞானம் , உனது சத்திய 
விரதம் , முதலியவற்றில் உனக்கிணையாவார் பிறருளரோ ? 

VI - 49 


( இராக்கதன் இவ்வாறு ) கூறுதலும் அவனை,பாகவதோத்தம 
னாகிய அந்த தாசரி தழுவியவாறு “ ஓ ! இராட்சசனே பாவமற்ற 
வனே ! உன் கடைக்கண் பார்வையால் பாக்கியசாலியானேனே ! 
என் விரதம் நிறைவேற்றுவித்தாய் ! 

VI - 50 


சபதங்கள் வண்டிச்சக்கரம் போல நிலையற்றவை , நம்பமுடி 
யாது . 

பிராணபயத்தால் இலட்சம் சத்தியம் செய்தாலும் 
கிடைத்த உணவை விட்டுக்கொடுக்க உனக்குத்தான் முடிந்தது ! 
அந்தணர் குலத்துதித்தவனே ! புண்ணியஜனம் என ராட்சசனை 
அழைப்பது உன்னால் தான் பொருள் படைத்ததாகியது . 
மூலம் உன் இருகுலத்துக்கும் புகழ்வாய்ந்தது . 


உன் 


( தீய பாம்புக்கு நல்லபாம்பு என்று பெயர் வாய்த்தாற்போல 
தீயோராகிய இராக்கதருக்கு " புண்யஜனர் என்று இடக்கரடக் 
கராக ஒரு பெயர் உண்டு . அதனை இராக்கதன் அருள் சேர்ந்த 
தால் அது பொருள் உடையதாயிற்று என்பது கருத்து ) இருகுலம் , 
அந்தணர் குலம் , இராக்கதர் குலம் ஆகும் , இவன் பிரம்ம ராட்ச 
சன் ஆதலினால் இருகுலம் எனப்பட்டது . 

VI - 51 


460 


க . 


ஈமாடன் பொரபொச்செழு 
லேமிகி ஈஸ்வருட கரி நிலிம்பவிரோ தீ 
நாமெயி மேதோ மய த்ருப் 
தாமிஷமுலு மெச வு மன்ன அதட னுனார்தின் 


VI- 53 


. 


ஸா . எட்டூ ? யிட்டகு னய்ய பல்கத யலே கின்னாள்ளு நீ கூடெ யீ 
பொட்டம் பெட்டி மஹாகலப் தி தனுவுன் போஷிஞ்சி 

என்னாள்ளகே 
னெட்டே னொகதபச்வி யொக்க வ்ரதி ராடே , சூட டே 

தத்க்ரு பன் 
புட்டுன்னீகொத 3 தீனி னானொத வி , யோ புண்யாத்ம 

யிட்லண்டிவே ? 

VI - .54 


3 


க . மீவண்டி பாக வதுலுன் 

பாவனுலுக சேயரேனி மறி க . தியே தீ 
மாவண்டி வாரிகிக மா 
யேவமு வெனுகடி தி சூட 2 Wும்பு க்ருபன் 


V [ -55 


தே . ச் வ திதி யைனனு த் விஜுதின்ன ஸச் -த்ரமைன 

சரியகா காஞ்சனம சேயு பருச வேதி 
ஈயசா ? தா ரண ந்யாய மென்ன வலதெ 2 
மாத்ருஸுல சோட கதி யு பவாத் ருஸுலகு 


VI - 56 


461 


வயிறு பெரும்பசியினின்று கபகபவென்றெரிந்தும் என் கடன் 
நிறைவேற்ற வேண்டிப் போகவிடுத்தனை ! உங்கட்கியல் பான 
உணவாக இறைவனால் நாங்கள் ( மனிதர்கள் ) ஏற்படுத்தப்பட் 
டுள்ளோம் . ஆதலின் ( நீ என்னை உண்பதால் ) எனக்கொருபாவ 
மும் இல்லை சூளுரைக்கிறேன் . மறுக்காமல் என்பால் நட்புடன் 
இருப்பாயானால் என் உடலை உன் களைப்பு நீங்க உண்டு மகிழ் 
வாயாக 

VI - 52 


இச்சொற்கள் வஞ்சனையின்றி மனதாரச் சொல்கிறேன் . 
என்பதற்கு பகவானே சாட்சி ! ஓ ராட்சசனே ! என் உடலிலுள்ள 
கொழுப்புநிறைந்த புமாலினை உண்பாயாக ” என்றதும் அவன் 
வருத்தத்தோடு ( இரக்கமுடன் ) கூறினான் . 

VI - 53 


“ என்ன சொன்னாய் ? இப்படி அருளின்றிப் பேசலாமா ? இத் 
தனை நாளும் இந்தச் சோறே ( நரமாமிசம் ) இந்த வயிற்றில் 
வைத்து , பெரும்பாவத்தை அடைந்து , உடலை வளர்த்து , எப் 
போதாயினும் எப்படியாயினும் ஒரு முனிவரோ , ஒரு நோன்பின 
ரோவந்து என்னைக் காண மாட்டாரா ? அவர் அருளால் இந்தப் 
பிறவி நீப்பேனாகவும் என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னி 
டம் ஓ ! புண்ணியாத்மாவே இப்படிக் கூறலாமா ? 

VI - 54 


தங்களைப்போன்ற பாகவதர்ர்கள் , எம்மைக் கடைத்தேற் 
றாவிட்டால் பின் வேறு கதியுண்டோ ? எம்மைப் போன்றவர்க்கு 
கதி நீங்கள் தான் ! எமது ( முன்னைய ) இழிபினைக் கருதாமல் , 
அருள் செய்வாயாக . 

VI -- 55 


i 


கோடாலியாயினும் , அந்தணனைக் கொன்ற கொலை வாள் 
எனினும் , பருசவேதியானது தங்கமாக மாற்றும் . அந்த நியாயப் 
படி தங்களை அணுகிய எங்களைப் போன்றோரையும் அருள் 
செய்ய வேண்டாவோ 

VI - 56 


462 


தே . அனின தே ஹார்பணமு ஒல்ல கார்தி பலுகு 

க்ரு பணத கதட பிப்ராய மெத்தி யனின , 
இத்து தனுவண்ட யனுகம்பயே ? மதாத்ம 
கசடு பா புடயே யனுகம்ப காக 


VI - 57 


- 


ஸா . கண்டாகர்ணுனி மிஞ்சுகர்மமொகொ நாகர்மம்பு ? 

மௌனீந்த்ருலந் 
து ண்டல் சே யடெ ? மான்பி யீடெ 2 பக வந்துண்டட்டி ஸ்ரீ 

யட்டிஸ்ரீ 
கண்டென் பாக்யவந்துண்டு மிஞ்ச னொசங்கங்கா ? 

லேடெ ? யாமேலு நா 
கண்டிம்பன்மறி ராதெ ? பூஜனமு காதா ப்ராணி 

மேல் சக்ரிகின் VI - 58 


வ . 


2 


அனின வினி மாதங்குண் டா தெறங்கே ? தெறங்கை ன 
சங்க தம்பகு னனின ஆதண் டே னொக்க 

ப்ரஹ்ம 
ராக்ஷசுண்ட 

கும்ப ஜானு 

சம்ஜ்ஞண்ட , உக்ரே 
கர்முண்டனை யீன்யக் ரோதம் பா- ஸ்ரயிஞ்சி வஞ்சனம் 
பதிக பஞ்சஜன சர்வணம்பு சேயுசுண்டு து . 

பூர்வம்புன 
சோ மஸர்மயனு பூபர்ஹிர்முகு ண்ட , ப்ராக் ஜனி 
த்விஜுண்ட கான தயனீயுண்டன; ஒக்க து ஷ்கர்மம் 
புனனிட்லைதி ; நீவு கைட பாரின் பாடின நேடிபாட பாலம்பு 
ச ஜலம்பு கா நா கிச்சிதேனி பீபத்ச குத் தா ர்ஹம்ப கு 
ஈஜன்மம்பு : வேகு , நீ குனார்த ரக்ஷணம்பு னனகு ? சுக்ருதம் 
பனந்தம்பு : சித்தி ஞ்சு , அத்யந்த தர்மசாதனம்பகு ? 
இம்மேனு இல்லு சேரு னனின , அம்மேனி மாடலகு கலகல 
நவ்வி அவ்விஷ்ணு தாசுஉண்டி ட்லனியெ 

VI - 59 


2 


இடுவண்டிவி யிட கெக்குடு 2 
இட தி குடு வி யொந்த ” னென்னியே னிதி யுனு ஒக் 
கடி , யொகநாடி த காதொக 
த்ருடி கீட்த பாலம்பு எச குது னெ யிம்மெயிகின் ? VI - 60 


463 


எனவும் , உடல் தருவதை வேண்டாமென்று வருந்திக் கூறும் 
எளிய தன்மையைக் கண்டு " உன் கருத்து யாவும் ” என் ஆன்மா 
வின் கசடு ( குற்றம் ) நீக்குவதுதான் அருளாகுமன்றி உடலைத் 
தருகிறேன் என்று கூறுவது அருளாகுமா ? 

VI -- 57 


கண்டாகருணனை விடவா கொடுஞ்செயல் 

கொடுஞ்செயல் புரிந்தேன் ? 
அவேைய திருமால் திருத்திச் செல்வமளித்து முக்தி தரவில்லையா 
இதைவிட பக்தர்கள் அதிகம் தர இயலுமன்றோ ! அத்தகைய 
நலம் எனக்குத் தரக்குடாதா ? உயிர்கட்கு நலம் செய்வதுவே 
திருமாலுக்குப் பூசை செய்வதாகாதா ? 

VI - 58 


எனக்கேட்ட தாசரி , அது பொருந்துவதே என்று கூறலும் , 
அந்த ராக்கதன் நான் ஒரு பிரம்மராட்சசன் , கும்பஜானு எனும் 
பெயருடையவன் , கொடுஞ்செயல் புரிந்தவனாக , இந்த ஆலமரத் 
தையடைந்து , வஞ்சமாக மனிதர்களைத் தின்று கொண்டிருந் 
தேன் . முற்பிறப்பில் சோமசர்மா எனும் பிராமணன் ஆக இருந் 
தேன் சென்றபிறப்பில் பிராமணனாக இருந்தமையால் அருளுக் 
குரியவன் . ஒரு தீய செயலால் இவ்விதம் ஆனேன் . நீ திருமாலுக் 
குப் பாடிய பாசுரங்களில் புண்ணியப் பயனை நீரோடுவார்த்துக் 
கொடுப்பாயேயானால் எனது இழிந்த பிறவி நீங்கும் . 

உனக்கு 
துயருற்றோரைக் காத்த புண்ணியம் கிடைக்கும் . 

எல்லா அறக் 
கருவியாகிய இவ்வுடலும் வீடடையும் எனலும் அந்த உடல் 
குறித்த சொற்கட்கு கலகலவெனச் சிரித்து அந்த தாசரி இவ் 
விதம் கூறினான் . 

VI - 59 


இதுபோன்ற உடல்கள் மேற்பிறப்பும் கீழ்ப்பிறப்புமாக 
எத்தனையோ எடுத்திருப்பதில் இப்போதைய தொன்று . இத்தகு 
இழிந்த உடலுக்காக ஒரு நாளையதன்று ஒருகண நேரம் பாடிய 
பயனைக் கூடத் தர இசையேன் ! 

YI - 60 


464 


சீ . திக்பால தனுவெத்தி திரிபதனுவு தோன 

யென்னி மார்லெத்த மீயேனுநீவு ? 
கேசரி தனுவெத்தி கீடதனுவு தோன 

யென்ளி மார்லெத்தமீயேனு நீவு ? 
மாதங்க தனுவெத்தி மஸக தனுவு தோன 

யென்னி மார்லெத்த மீயேனு நீவு ? 
தரணீஸ தனுவெத்தி தா ச .தனுவு தோன 

யென்னி மார்லெத்த மீயேனு நீவு ? 


தே . சோமயாஜுல மென்னி மார்ல்காமு, ஸ்வபச 
கக்குலுல மென்னி மாறுலு காமு . பாமு 
கா முலமு , என்னிமாறுலு காமு வெண்டி " 
கம்ச ரிபு பக்துல மொகண்டெ காமு காளி 


VI - 61 


ஆ . ஊத நீரு செலதி நேதமூடாயிடி 

தூ தி யெண்ட பசு ” பு தொர்ரி யக்க 
ரம்பு மேனு , தீனிரஹி புண்ய மம்முட 
கப்புரம்பு " வெட்டி யுப்பு கொனுட 


VI- 62 


வ . அனின தனுஜுண்டிஉட்லனியெ 


VI - 63 


*சங்கீத பலம்புன கோ 
சங்கீ 2 சக மைன தயபொச - க ? நீவே ; மீன் 
ம்ரிங்கின க்ருக்கன் வாரிதி 
கிங் கொறதயெ ? கொத யெ விஷ்ணுகீர்தன கனினன் VI - 64 


465 


திசைக்கதிபதியாக உடலெடுத்துப் பின் இரந்துண்ணும் 
வசைக்கதிபதியாக எத்தனை பிறப்பெடுக்கவில்லை நீயும் நானும் 
சிங்க உடலெடுத்தும் சிறு புழு உடலாகியும் எத்தனை பிறப் 
பெடுக்கவில்லை நீயும் நானும் ? குஞ்சா ( யானை ) உடலெடுத்தும் 
கொசு உடலெடுத்தும் எத்துணை பிறப்பெடுக்கவில்லை நீயும் 
நானும் ? அரச உடலெடுத்தும் அடிமை உடலெடுத்தும் எத்தனை 
பிறப்பெடுக்கவில்லை நீயும் நானும் ? வேள்வியந்தணர்களாகப் 
பிறந்தோம் ! சண்டாளர்களாகப் பிறந்தோம் ! பாம்பு , பேய் , 
என்று 

எத்தனை பிறப்புகள் எடுக்காதிருந்தோம் ! 
திருமாலடியாராகும் பிறப்பு 

பிறப்பு எடுக்கவில்லையேயன்றி எல்லாப் 
பிறப்பும் பிறந்ததிளைத்தோமன்றோ ? 


பிசாசு 


(திருமாலடியாராய்ப் பிறந்ததால் பிறவி நீங்கி மோட்சம் 
பெறும் வாய்ப்புள தாதலின் அப்பிறப்பே சிறந்ததென்பது 
கருத்து ) 

VI - 61 


இவ்வுடல் வலைப்பெட்டியிற் பெய்த நீர் , சிலந்தி வலையால் 
முடிந்த மூட்டை இலவம்பஞ்சு. மரத்தில் புழுத்துளைத்த எழுத்து 
வெயிலில் வைத்த மஞ்சள் , போன்றது . இதனை நம்பி 
புண்ணியத்தை விற்பது கற்பூரத்தை விற்று உப்பை வாங்கினாற் 
போலத்தான் . 


( மீன் பிடிக்கும் வலைப்பெட்டியில் நீர் தங்காது . அதுபோல 
நிலையற்றது உடல் . சிலந்திவலை நிலையற்றது . வெயிலில் 
மஞ்சள் பிரகாசிக்காது . புழு துளைத்த எழுத்து புரியாதது 
எனும் உவமைகள் நிலையாமை , சிறப்பின்மைகளைக் குறித்து 
வந்தன ) 

VI - 62 


என்று கூறவும் இராக்கதன் இவ்விதம் கூறினான் 


VI- 63 


சங்கீதப் பயனில் ஓ ! தாசரி ! பாதியாகிலும் அருள் கூர்ந்து 
ஈவாயாக ! மீன் குடித்த ஒரு மடக்கு நீரால் கடல் குறைவு படுமா ? 
ருமாலைப் பாடிய புண்ணியம் ( ஒரு சிறிதீவதால் ) குறைவுறாது . 

VI- 64 


ஆ .-- 30 


466 


ஸா . ஏலா னொஞ்செத தேஹ மிட்லடி கி ? யெந்தே பாச 

மேனம்பலம் 
போ 3 லீலாவடுகீதே கீர்தன பலம்போ . நீயெடன் முன்னு பா 
தாளப்ரஸ்னலு மானி மேன் கொனுமு ; போதாளச்சலோக்தின் 

ருஷன் 
தூலிம்பன் தலதேனி புட்டு மறி நூதுல் த்ரவ்வ போதாளமுல் 

VI- 65 


2 


கைட 


9 


2 


வ . அனின சாலகடங்கடேயுண்டு 

சாலை 

கடகடம்படி " , 
கார்யேச்சன் கண்ணீரு க்ருக்கு கொனி கடகடா ! 
பாரி கனுங்கு லகு டிங்க ரீலு தயாளுவுலு காவலவதே ? 
தொல்லி தர்ஸன ப்ரவர்தகுண்டை வையாசி கம்பு லகு 
சூத்ரம்பு லு விவரிஞ்சி விஷ்டரஸ்ருவு அத்வைத வைஸி 
ஷ்ட்யம்பு ப்ரதிஷ்டி " ஞ்சின லக்ஷ்மணாக்ய யோ கீந்த் ருண்டு ; 
சிரகால சே வாசந்து ஷ்டுடை நிஜதே ஸிகுண்டக் கு பூர்ணா 
ஹ்வயுண்ட னதி காருல கீகு மனி விதி யுக்தம்பு கா 2 தனகு 
ப்ரசா திஞ்சின கீதா சரமார்தாம்பு க்ருபாதரங்கி துண்டை 
ரங்கே ஸதா ம தாமோதரநாம சாமீகர கோபுரம் பொக்கி , 
யுச்சைச்ச் வனம் புன உச்சரிஞ்சின கு ருண்டலிகின 
தேவா! தேவர யாஜ்ஞ மீறி யேனொக்கருண்ட ரௌர 
வம்புன படு-ட மேலோ ? பாக வத பரிஷத்துனகு பரமபதமகு 
படுட்ட மேலோ ? யனி விதர்கிஞ்சி நீவுச்சரிஞ்சுடகா 
உச்சரிஞ்சிதி னனி தத பினேந்தி துண்ட " ய்யெ 
நிஜச்ச த்ர ச தரம்பு னகு ப்ரஹம்பு னு கல்யம்புன மூல்யம் 
பொல்லக கவயம்பு சம பிஞ்சி வேடின வல்லவீ 

ன வல்லவீ வலலவுலகு 
பரம பதம்பு ப்ரசாதி ஞ்செ . அதண்ட பந்த மு துண்டய்யு 
அவதாராநதரம்புன . காலாந்தரம்புனசங்குசிக ஜ்ஞானுலை 
விஷயபருலகு நருலகுன் பரமுனந்த லி தீபோத வ சுந்தர 
ஜாமாத்ரு நாமம்புனனர்சிராதி கதி விஸ தீ கரிஞ்செய் 
அதண்ட இடமீத யாத வகிரி டெங்கணம்பு பாஷ 
சங்குலம்பு கா வச்சினத ச்ச்யுதிகி ஸட கோப 

ஸட கோப ச மாக் ய 
சம்ப விஞ்சி நீரந்த்ர வாதம்புன அந்த்ராதி விஷய 
வித் வஜ்ஜனம்புல அதோக்ஷஜ விஜயவாத 
வேடி - திக் விஜயம்பு சேசி கருட குதர குஹா கண்ட 
ந்ருகண்டி ரவம்பு குஹனாத்ரி 

தண்டி 

சீ 
குசும்பாம்ப ராம்ப 

குண்டிக்க லொச ங்கம் 


அதண்ட 


ண்ட 


பிக்ஷ 


1 


யை 


ப்ருசீ 
அங்கீ 


467 


உடலை விடுத்து புண்ணியம் கேட்டு ஏன் தொந்தரவு செய் 
கிறாய் ? என்னை விடுவித்த போது உடலுக்காகச் சூளுரைத் 
தேனா ? திருமாலை ( வாமனனை ) பாடிய பயனுக்காகச் சூளுரைத் 
தேனா ? பாதாளம் மட்டும் பாயும்படியான ( கடினமான ) கேள்வி 
களை விடுத்து உடலைக் கைக்கொள்க . கிணறு வெட்டப் பூதம் 
புறப்பட்ட கதையாக நீ நினைத்த காரியம் மட்டும் கைகூடாது . 

VI - 65 


நின்று , 


என 


எனலும் , இராக்கதன் , மிக வருந்தி , காரியத்தில் ஆர்வமுடன் 
கண்ணீரை அடக்கிக் கொண்டு , அந்தோ ! திருமால் அடியார்கள் 
அருளுடையவர்கள் ஆக இருக்க வேண்டாமா ? முன்பு தரிசனப் 
பிரவர்த்தகராக பிரம்ம சாத்திரங்கட்கு வியாக்கியானம் எழுதத் 
திருமாலின் விசிஷ்டாத்துவித சித்தாந்தத்தை நிலை நிறுத்திய 
ஸ்ரீராமானுஜ முனிவரர் , நெடுநாட் பணிவிடை செய்தமையால் 
மகிழ்ந்த பெரிய நம்பி ( திருக்கோட்டியூர் நம்பி ) எனும் ஆசிரியர் . 
தகுதியிலார்க்குக் கூற வேண்டாம் என்று கூறி முறைப்படி தனக் 
கருளிய கீதையின் சரமசுலோகப் பொருளை , இரக்கம் மிக்கவராக 
அரங்கநாதனின் தாமோதரம் எனும் தங்கக் கோபுரத்திலேறி 

பெருங்குரலில் அம்மந்திரப் பொருளை அறிவிக்க, 
ஆசாரியர் சினந்து கூறவும் தேவரீர் ! தேவரீருடைய ஆணையை 
மீறியதால் நான் ஒருவன் மட்டுமே ரௌரவ நரகில் வீழ்தல் 
நன்றோ ! பாகவதர் கூட்டத்திற்கு பரமபதம் காட்டு வித்தல் 
நன்றோ 

ஆராய்ந்து தாங்கள் கூறியதாகவே கருதிக் 
கூறினேன் என்று கூறி பாராட்டப் பெற்றார் . 

அவர் தனது 
சீடர்கட்கு நாள்தோறும் காலையில் விலைபெறாமல் பாலும் 
தயிரும் தந்து வேண்டிய இடையர் தம்பதிகட்கு பரமபதம் 
அருளினார் . அவ்வுடையவரே முக்தி பெற்றும் மற்றொரு 
பிறப்பில் அஞ்ஞானிகட்கு வீடு பேற்றின் சுவை தெரியுமாறு 
சுந்தர ஜாமாத்ரு ( அழகிய மாப்பிள்ளை ) என்ற பெயரில் அர்ச்சி 
ராதி மார்க்கங்களைப் பற்றி விளக்கினார் . அவரே எதிர்காலத் 
தில் யாதகிரி ( திரு நாராயணபுரம் ) பகுதியில் பாசன்டி ( பிற 
மதத்தின ) மிகுதியாகவே அவர்களை ஒழித்துக்கட்ட சடகோபர் 
( ஆதிவண் சடகோ . ஜீயர் ) எனும் பெயரில் பிறந்து இடையறாத 
பிரசாரத்தால் ஆந்திர நாடு முதலிய இடங்களில் அறிஞர்கட்கு 
பகவத் விஷயயாகிய வா தங்களை இரந்து கேட்டு திக்விஜயம் 
செய்து கருடாசல குகையில் ( அகோபிலத்தில் ) நரசிங்க சுவாமியே 
கபடசன்னியாசியாக வந்த கமண்டலமும் கஷாயமும் திரிதண்டி 
யும் அருளப் பெற்று சனனியாச ஆசிரமத்தை ஏற்று பதஞ்சலி , 
கணாதர் , அக்கபாதர் , பாதராயணர் ( வியாசர் ) கபிலர் ஜைமினி 
ஆகியோரின் அறுவசைத் தரிசனங்களின் தத்துவங்களை மட 
லுள்ள அந்தணருள்ளிட்ட சீடர்கள் அனைவர்க்கும் போதித்து , 
துறவிகட்கு எடுத்துக்காட்டாக நின்று தன்னை அடைந்த உலகி 
லுள்ள மக்கள் இதயமெல்லாம் திருமகளும் திருமாலும் உறைவிட 
மாகச் செய்து , காமக் குரோதங்களாகிய முள்ளினைத் துடைத்து 
பரிசுத்தமாக்கி பக்தியைப் போதித்து உலகைப் புனிதப்படுத்து 
வார் . 

மேலும் , ஹயக்கிரீவரை ஆராதனை செய்யும் வெங்க 
டேசன் ( வேதாந்த தேசிகர் ) எனும் இன்னொரு ஞானி , திருமா 


468 


2 


டனு 


-- 


க்ருதாந்திமாஸ்ரமுண்டை பணிப கணபு கக்ஷபாதம் 
பாதராயண கபில ஜைமினி ஸாச னம்பு லு மட மஹானச 
மஹீசு - ருலு முன்னுகா 2 எந்தேவாசி அந்தேவாசுலகு தெலிவி 
பறுபன் பரமஹம் சா னுஷ்டான பரகாஷ்ட யை . பதயுக 
ப்ரசன்ன புவன ப்ரபஞ்ச பஞ்ச ஜன ஹ்ருதய ப வனம்புலன் 
பத்மாபத்மாக்ஷலு பல்லேர்லு துடி ” சி பாடெக்க பக்தி 
போதி ஞ்சி பூ தலம்பு பாவனம்பு சேயன் கலவாடு , மறியு 
ஹயவதன பதா ராத குண்டை வேங்கடே ஸுண்ட 
இங்கொக்க மனீஷி மது மத னமத ப்ரதிபாத கம்ப கு 
ப்ரபந்த ஸதம்பு ரசிஞ்சி ஸிலோஞ்ச வர்தனம்புனன் 
தபம்பு சேயன் தனகு ஜரச்ச தன ஸாக தா னம்பு சேயு 
னகச்சத்யோர்வீரு ஹம் புனகு நிர்வாணம் பொசகங்கன் 
கலண் டிட்டி யேஷ்யம்பு லு மதீய திவ்ய போத னம்பு ன 
எறிங்கி யுந்து . ஏதாத்ருஸம் ப கு த்ரைகாலிக ஜ்ஞானம்பு : 
கலிமி கிம்மேனு மானநீயம்பு கதா யண்டேனி யதி ஜாத்யம்பு 
தக்க தபச் சத்ய ஸம த மாதி லாப்தம்பு காது ; நிஷாதி 
பவிஷ்யதர்தம்புலு செப்பு சுன்ன தி அதி ஸுசியே ? கென் 
ஸிகம்பு டப்ப கா டி கப்பு லுகு கௌளி கனுன் பெண்டி 
பைடி கண்டி லோனகு திர்யக்குலு 

ப்ரயோஜன 
சூசகம்பு லை யுன்னயவி ; அவிதபச் விலே ! அட்ல 
மாவிஜ்ஞானம்பு னு ; எட்லனின , னாஸ்திக்யம்பு 
ஸாச்த்ரம்பு லெட அதீதி போ தம்புலு தக்க ஆசரன 
ப்ரசாரம்பு லு லேமி தர்மம்பு தூ ரம்ப தி நிமித்தம் புகா " 
இத்தெறங் கொறுங்கக ப வோத்தாரகம்பு : காது ) காபட்டி 
யிவ்விரூப விக்ரஹம் பனுக்ரஹம்பு ன உடிபி க்ருதார்துன் 
சேயுமனி பாதம்புல விராலி பாடன் பாதிகபாலேனி யீவே 
யனின , அதண்ட தியுனு ஈலேனன்ன போனிம்மீ ப்ரபாத 
சமயம்பு னன் பாடின 

சரம் கீதம்பைன 

இச்சி 
ப்ரபன்னுண்ட னகு நன்னவி பன்னுன் சேயுமனி லேவகுன்னன் 
பரம தயார்த்ருண்னட , யட்ல கானிம்மு லெம்மனின யதனி 
லேவனெத்தி , யத்தனுப்ராப்தி ப்ரகாரம்பு : ச விச் தரம்பு கா 2 
செப்புமனின அவத ரிம்புமனி அப்பொல திண்டி ? துஃகார் 
துண்டை யிட்லனியெ 

VI- 66 


பாவி 


( 


வலன 


469 


லின் மதத்தினை விளக்கிக் கூறும் நூறு நூல்களை யாத்து , உஞ்ச 
விருத்தி செய்யும் துறவியாகி தவமியற்றி தனக்கு முதிர்ந்த 
இலைகள் தந்து அகத்திமரத்துக்கு வீடு பேரளிப்பான் . 

இத்தகைய எதிர்கால சோதிடங்கள் ( ஹேஷ்யம் ) எனது 
திவ்விய ஞானத்தால் அறிந்திருப்பேன் . * 

இத்தகைய முக்காலமும் உணர்ந்த ஞானம் இருத்தலினால் 
இந்த உடல் பாராட்டத் தகுந்ததல்லவா எனலாம் . இது 
பிறப்பால் வந்ததன்று . சமம் , தமம் முதலிய சாதனையால் வந்த 
தன்று . குறத்தி குறி சொல்கிறாள் . அவள் புனிதமானவளா ? 
ஆந்தை , காட்டுக் கோழி , பல்லி , கரிச்சான் குருவி , தங்கக்கண் 
குருவி முதலிய விலங்கு பறவைகள் கூட சகுனம் கூறுகிறது . அவை 
யெல்லாம் எதிர்கால சூசனைகள் செய்வதால் தவசியர் ஆவரோ ! 
அவற்றைப் போன்று தான் எமது விஞ்ஞானமும் . எப்படி 
என்றால் நாத்திகத்தினால் ( இறை நம்பிக்கையின்மையால் ) 
சாத்திரங்களைக் கற்றதன்றி அதன்படி நிற்றல் என்பதில்லை . 
பிறரையும் கற்பித்து ஒழுக்கமாக நடக்குமாறு செய்ததுமில்லை . 
ஆதலின் அறநெறி எமக்கு வெகு தூரம் . ஆதலின் பிறவி நீத்தல் 
இயலாது . ஆதலின் மாசற்ற புனித உடலாலன்றி மோட்சம் 
கிடைக்காது . ஆகையினால் இந்த குரூபமான உடலை நீங்கி , 
புனிதனாவதற்கு அருள் செய்வாயாக என்று பாதங்களில் 
வீழ்ந்து பாடிய பாட்டில் புண்ணியம் கால்பங்காவது தருக 
என்றும் , அவன் அதையும் மறுக்கவே , “ சரி ! இன்று காலையில் 
பாடிய கடைசிப் பாட்டின் பயனாவது தருக என்று மன்றாடிக் 
கேட்கவே மனமிரங்கி , " அப்படியே யாகட்டும் என்று கூறி 
அவன் அவனை எழுமாறு செய்து , இந்த உடல் கிடைத்த விதம் 
யாது என விளக்கமாகக் கூறுக எனலும் , கேட்பாயாக என்று 
அப்புலாலுண்போன் ( இராட்சசன் ) துக்கத்துடன் இவ் விதம் 
கூறினான் , 

VI - 66 


அவன் 


பிரம்மராட்சசன் 

கதை 

புராணத்திலுள்ளது . 
கூறுவ தாகபிற்கால ராமானுஜர் , ஆதிவண் சடகோபர் ( அகோபில 
மட முதலாம் ஜீயர் ) வேதாந்த தேசிகர் வரலாறு கூறுவது கால 
முரண் ஆகும் . ஆதலின் பிரம்ம ராட்சசன் எதிர்கால 

ஞானம் 
உடையவனாக கூறியதாகக் கவிஞர் அமைதி கூறியுள்ளார் . 

குறிப்பு : வேதம் வெங்கட்ராய சாஸ்திரி அவர்கள் விளக்க 
வுரை நூலில் இத்துடன் ஆறாம் அத்தியாயம் முடிகிறது . அடுத்து 
ஏழாம் அத்தியாயம் வருகிறது . சில பிரதிகளில் இவ்விதம் 
உள்ளனவாம் வாவிள்ள ராமஸ்வாமி சாஸ்திரி விளக்கவுரை 
நூலில் இத்துடள் முடியாமல் தொடர்ந்து நூலிறுதி வரையும் 
ஆறாம் அத்தியாயம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது . ஆறாவது 
65 ஏழாவது 73 

73 பாடல்கள் இருப்பதாகக் கூறுவதைவிட 139 
பாடல்களுடைய ஒரே அத்தியாயமாக கொள்வதே பொருத்தம் 
என்று வாவிள்ள கூறுவது சரியாகவே தோன்றுகிறது . 
வேதம் வெங்கட்ராய சாஸ்திரியாரைப் பின்பற்றி 

ஆறாவது 
அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் என்றே பாகுபடுத்தி 
யுள்ளோம் . மொ - ர் 


எனினும் 


470 


ம . 


ஆஸ்வாசாந்தமு 
அஜ சௌர்யாப ஹ்ருதாத்ம தோக ச- முதா யா பீரகாந்தா மணீ 
வ்ரஜ கோ ராஜி மனஃப்ரமோத கர தத்வத்ப்ராப்தரூபானு ரூ 
பஜனி ப்ராபவ , த்ரைாணி ஜோதர கினத்பா ணாக் னி 

வ்ருத்திப்ரகோ 
பஜலாசார , சரோஜ பாந்தவ ஸஸிப்ராஞ்சத் 

விஸாலாம் பகா VI - 67 


க . 


அனவரத நவரதாத்ருத 
வினுத ப்ரேமாத்த வல்லவீ ஜனஜாலா , 
மனன பர மௌனி மானச் 
வன வசித்ரு மராளவர , சுவாசித மூர்தீ 


VI - 68 


உத் சா ஹ நலமுகா தி சக்வர்தி நாத வன சமர்பிதாத் 

யலகு மகுட முக் ய ஹாத்யுபாயனா , யனாவிரா 
ஜில சுராரி ஹரண நிஜ வஸீக்ருதாகிலாண்ட நிர் 
மல குணா ! யமேயரூபரஞ்ஜீதார்ய போஷணா 


VI - 6 ) 


ம 
. 


இதி னைராமன யாவனாவனி தவாஹீனாப்ரசும்பி ச்பு ரத் 
விதி தாபீல மணீ க்ருஹாளீ தளனோத் வேலோக் ர 

ஹச் திவ்ரஜோ 
த்யத னீகாக்ர க்ருஷ்ணராய மஹிப்ருத் சம்ஜ்ஞாச் மதாமுக்த 

மால் 
யத னாஸ்வாச வரேண்ய மாறவதி ஹ்ருத்யம்பைன 

பத் யம்பு லன் VI - 70 


ஷஷ்டா ஸ்வாச மு சமாப்தமு 


471 


பிரம்மதேவன் திருடிய கன்றுகளையும் குழந்தைகளையும் 
போலத்தானே அவ்வவ்வுருவாகி , பசுக்களுக்கு கன்றுகளாய் 
ஆயர் மடந்தையர்க்குக் குழந்தைகளாய் அமைந்து இன்பம் 
ஊட்டிய பெருமைமிக்கனே ! அசுவத்தாமன் விடுத்த அம்பால் 
உத்தரையின் கருவான பரீட்சித்து கருகும் நிலையில் இருக்க 
காத்த கண்ணன! சூரிய சந்திரர்கள் கண்களாக 
பெருமானே ! 

VI -- 07 


உடைய 


எப்போதும் புதிய புதிய காதல் விளையாட்டுக்களால் ஆயர் 
குல மடந்தையர்களை இன்புறுத்தியவனே ! துறவியரின் மன 
மாகிய பொய்கையில் விளையாடும் அன்னப் பறவையாகிய 
வனே ! மணம் மிக்க உருவுடையவனே . 

VI - 68 


நளன் முதலான சக்கரவர்த்திகள் காணிக்கை தந்த விலை 
மதிப்பற்ற மகுடம் முதலிய அணிகளை யணிந்துள்ள வேங்கடே 
சனே ! ஒளி மிக்க உருவினையுடையவனே ! தேவர்களின் பகைவர் 
களை அழிப்பவனே ! சகல பிரம்மாண்டங்களின் தலைவனே ! 
தூயவனே ! அளப்பரிய குண நலன்களால் சான்றோரை மகிழ் 
வித்துக் காத்தருள்பவனே . 

VI - 69 


இஃது 

நைராமன ( நைஜாம் ) எனும் யவன மன்னனின் 
( முஸ்லிம் அரசனின் ) பெரிய விண்முட்டும் கோட்டைகளைத் 
தகர்க்கும் பயங்கரமான யானைப் படைக்கு முன் செல்லும் 
கிருஷ்ணதேவராயர் எனும் பெயருடைய எனது அமுக்த மால்யத 
எனும் காவியத்தின் இனிய செய்யுள் களுடைய ஆறாவது 
அத்தியாயம் . 

VI - 70 


ஆமுக்த மால்யத 


சப்தமாஸ்வாச மு 


ஸ்ரீ மது மா சுலபா ங்கக 
சா மஜ ஹா நக்ர தளன சக்ர ச- தாளீ 
க்ஷேமங்கர சரணாம்பு ஜ 
ஹைமோஜ்ஜ்வல வாசா ! வேங்கடாசல ரமணா 


VII - 1 


ப்ரஹ்ம ராக்ஷசுனி வ்ருத்தாந்தமு 


அப்பொலசுதிண்டி ? 


2 


வ . அவதரிம்புமு 

இட்லனியெ 


துஃகார்துண்டை 

V ! T -2 


உண்டு து சோளபூமி ஒகயூர களல் பது நால்கு நேர்சி , 

வாக் 
சண்டி ம சர்ச கெல்து கட்ட ஸா சுல , ஸ்ரௌதுல தப்பு 

பட்டுதுன் 
கண்டல முஷ்டி விம்ப கனி நவ்வுது வெண்டி ப்ரயோக்தலன் 

சு 2 தீ 
மண்டலலி க்ராந்தி கத்வ மவமானமு சேயுது 

ஜல்பவாதி னை VII - 3 


வ . இந்நட வடின் ப்ர பின்ன காண்டம் பகு வேதண்டம்புனும் 

போலெ மதா ந்து ண்டனை, அல்ப வித்யா லப் தி 3 விடுவ 
முடுவ வேசரனி வீச ம்பு கல ரெட்டியும் போலெ , 
அச்சது வெ பரப்ரஹ்மம்பை , பெத்தலன் செனகி ஓடி யு 
உருயைதி னனியுனு . சரிபோயி ஜயிஞ்சிதி னனியு , 
அபத்தம்பு லாடி 2 சில்லர ப்ரபுவுல ப்ரமியிஞ்சு சுண்டி 2 , 
தீ " க்ஷதுலன் சூசி யியக்ஷ வொட மித் ரவ்ய பிக்ஷார்தினை 
மதுரகுன் போயி யப்புரம்பு ன 

VII - 4 


ஆமுக்த மால்யத 


ஏழாவது அத்தியாயம் 


திருவுடைய சிவனுக்கும் ( மேருமலையை வில்லாக திருமால் 
பாணமாகவும் ) திருமகளுக்கும் தன் மேனி தந்தவனே 
( கம்சனுடைய குவலாயாபீடம் எனும் ) யானையைக் கொன்ற 
வனே ! 

முதலையை அரிந்த சக்கிராயுதத்தை உடையவ னே ! 
நல்லோரைக் காப்பவனே ! தாமரைப் பாதங்களும் தங்க ஆடை 
யும் உடையவனே ! வேங்கடாசலத் திறைவனே ! 

VIL - 1 


கேட்பாயாக ! அந்த இராக்கதன் வருத்தத்துடன் இவ்விதம் 
கூறலானான் . 

VII - 2 


பிரம்மராட்சசன் வரலாறு 


சோழவள நாட்டில் ஒரு ஊரில் பதினான்கு கலைகளும் 
கற்றவனாக இருந்தேன் . தருக்க வாதிகளை வாய்ச்சவடாலில் 
வென்றேன் . வேதாந்திகளைக் குற்றம் சொன்னேன் . சுவடி 

விரிக்கக் கண்டு சிரித்தேன் . புரோகிதர்கள் கற்ற 
அறிஞர்கள் , நூலாய்வு செய்குநர் அனைவரையும் அவமானப் 
படுத்தினேன் . 

VII - 3 


களை 


இப்படியாக இருந்து மதயானை போலச் செருக்குடன் , அரை 
குறைப் படிப்பினால் அகங்காரம் கொண்டவனாக , அவிழ்க்கவும் 
முடியவும் அயராத வீசம் (கொஞ்சம் ) காசுகள் உடைய ரெட்டி 
யைப் போல , என் படிப்பே பரம்பிரம்மம் ( பேரறிவு ) ஆகக்கருதிய 
வாறு பெரியோர்களைக் கிளறி , ( வாதத்தில் ) தோற்றாலும் 
வென்றதாகக் கூறிக்கொண்டு , சில்லரைப் பிரபுக்களை மயக்கி 
தீட்சி தரைக்கண்டு வேள்வி செய்யும் ஆசை ஏற்பட்டு , பொருள் 
வேண்டி மதுரைக்குச் சென்று அந் நகரில் 

VII - 4 


சீ.ப ஹிவட்ட த்விஜுன கல்பபு பாசிதம் பிடி " , 

பசிட்டிகை தா வானி பந்தி குடி சி . 
கலசி வணிக்பு ரோதல தோட புண்யாஹ 

முல பிய்யமுனகை மொத்துலாடி ) 
ஸஸி ரவி க்ரஹ ஜபச் நானாதி கமு லெல்ல 

தொ ரல வாகிண்ட்லே கேதொத்த யிச்சி , 
பச்சிர்ரி தோல் பர்ரெ சுச்சாலமெட்லந்தி 

கொன தான யூரெல்ல குத்தவட்டி 


2 


தே . தர்ப போடுல தினி , லேனிதறுல மைத்ரி 

னண்டி பித்ருஸேஷமு பு ஜிஞ்சி . ய தியு னெடல 
நக்கவாடல னரகூள்ளு மெக்கி , மீத 
வீனி ஸேகர மொக துலார்த்விஜ்யமு கொனி 


2 


VII - 5 


ட்டொன கூர்சி வைஸ்யுனகுனிச்சி.சனன்மறி புச்சி , சௌகமுல் 
வெட்டு ஈ . வட்டி லெக்கலடு வெட்டுசு . தாரணவாசி கை 

கொதல் 
வெட்டுசு , வாடு ? ரேகி மறி பெட்டுது பெட்ட னனங்க . 

மிட்டகூ 
பெட்டுசு , இட்டு போர கனிபெட்டுசு , ஒக்கருடு ண்டி 

வெண்டி யுன் VII- 6 


சீ , வெலிவாட 2 பனிக்ரொத்த மலகடால் கொனி நூனெ 

யிடி தங்கெ டா கு கட்டெடு தஹதஹ , 
கூர்சம்பு கொரிகிஞ்சிகொனி யுஷ்ண தோயம்பு 

டங்க டி தலக ட காட்டு தடவு, 
வண்ட பூடிண்டி கெப்படி கண்டெனு பாலு 

பெருகு னேகூர லம்பெடு தெகு வலு , 
சம்பெ ள வித " லிஞ்சி தாம்பூல தளபூக " 

நிவஹம்பு சாலக நிஞ்சுனுப்பு . 


தே , ப்ரஹ்மசாரி பு ஜம்பு மாத்ரகு ச டிம்பு 

ப்ராலு , ஆலிகி மேலுசீரலு கொனியெடு 
ச ம்ப்ரேமம்பு னு பெற பாந்த ஜனுல பயன 
மடுகு ப்ரஸ்னலு கனி மத்ப்ரயாணமெறிகி ! 


VII - 7 


475 


(சமூகத்திலிருந்து ) வெளியேற்றப்பட்ட ( பகிஷ்காரம் 
செய்யப்பட்ட ) பிராமணனுக்கு ( செலவு ) குறைந்த பிராயச் 
சித்தம் ( கழுவாய் ) செய்வித்து , பொன்னுக்காக நான் அவன் 
பந்தியிலமர்ந்து சாப்பிட்டு , வணிகருடைய புரோகிதர்களுடன் 
கலந்து திதி நாட்களின் ( புண்ணியவாசனம் ) அரிசிக்காக கண்டை 
போட்டு , சூரிய சந்திர கிரகண காலங்களில் தவம் , நீராடல் 
முதலியவற்றின் புண்ணியப் பயன் எல்லாம் செல்வந்தர் வீட்டு 
வாசலிலேயே தாரை வார்த்துவிட்டு , பச்சை மான்தோல் , 
எருனம , ஆடு , பசுக்களின் தோல் செருப்புகள் பெற ஊரெல்லாம் 
திரிந்து தருப்பைப் பிண்டச் சோறு (சீராத்த தினத்துண்டி ) 
உண்டு கிடைக்காத போது , நட்புற வாடிச் சென்று தென்புலர்த் 
தார்க்கிடும் உண்டி மிச்சிலையுண்டும் , 

அதுவும் கிடைக்கா 
விட்டால் , சாப்பாட்டுக் கடைக்காரர்களிடம் இரந்து அரைச் 
சாப்பாடு , சாப்பிட்டு இதற்கெல்லாம் தலையாய துலாபாரதானம் 
பெற்றும் பொருவ் சேர்த்தேன் . 


( துலாதானம் - ஈவோர் தம் எடையளவு ஏதேனும் பொருள் 
களை தானம் செய்தல் ) 

VI ! -5 


இவ் விதம் சேர்த்து ஒரு வைசியனுக்குத் தந்து , மீண்டும் 
வாங்கி , நான்கு மடங்காக்கி , வட்டிக் கணக்குகள் வைத்து 
தானியங்களில் முதலீடு செய்து கணக்கில் சண்டையிட்டு அவன் 
தருவேன் , தரமாட்டேன் என்றேதும் கூறாதவனாக இருப்ப , 
சபைக்கு 

முறையிட்டுப் போராடிக் கொண்டிருந்த போது 
(திருடன் ) ஒருவன் கவனித்து வந்தான் . 

VII - 6 


புறச்சேரியில் ( பறைச் சேரி ) புதிதாகத் தைத்த செருப்புகளை 
வாங்கி , எண்ணெய் தேய்த்து ஆவரம் இலைகட்டும் விரைவும் , 
தாடிமீசை சிரைத்து , வென்னீர் குளியற் கடையில் எண்ணெய் 
தேய்த்துக் குளிக்கும் நிலையும் , சமையல் செய்பவளின் வீட்டுக்கு 
முன்னைவிட அதிகமாக பால் , தயிர் , நெய் , காய்கறிகள் 
அனுப்பும் முறையும் , அடப்பைப் பெட்டி விரித்து , வெற்றிலை 
பாக்குகள் நிறைக்கும் மகிழ்வும் , (சீடனான ) பிரம்மச்சாரி 
தோளில் சுமக்கும் பையில் உலையரிசி , வாங்குவதும் , என் 
மனைவிக்கு நல்ல சேலை வாங்கும் பரபரப்பும் , பிற பயணி 
களிடம் பயணம் குறித்து கேள் விகள் கேட்டலும் எல்லாம் கண்டு 
எனது பயணத்தை அறிந்தவனாகி 

VII - 7 


476 


ஹத்துகொனி யொக்க கொந்த ற 
அத்தெருவுன் கட்ட பனிசி , யந்த ற க்ரிய , தா 
தித்தி யொகடி , கொனி த்ரேணிம 
றுத்தர முத்தர மடஞ்சு ஒகிப்ரொத்து கடன் 


VII -- 8 


தே . லேசிபோவங்க தத்தற மேசி தோடி 2 

வாரு சன நேனு முடி மோபு வடுன கெத்தி 
போவ வாடிந்து ரண்ட னித்ரோவ யட வி 
பெட்டி யொகவா -குடி 2 க 2 நீல வெட்டுடயுனு 


VII - 9 


க . 


அறசேத வ்ராலு கனுனத் 
தறிபடெ 2 ஒகியம்பகட்டெ , தா னிகி நிலுவன் 
பிற்றுபிர்ருன றாலுபடென் 
தெறபியு கனலேமி சா துதிருகுடு வடி யென் 


VII - 10 


கவிசென் கல்பாந்தஜந்து க்ரேசன ப்ருஸ புபு க்ஷாத்வர 

த்ர்யக்ஷ பார்ஸ்வ 
ப்லவமனோத்பாத பே தாலகுல படிம ஹாலாஹல ச்பர்தி 

ஹேதிச் 
ச ! வி ரேகானேக ராஹுச்சலித ரவுலு ரக்ஷஸ்சமூஜித் புளிந்த 
ப்லவ ப்ருந்தம்புல் வனின் பல்வடி பொடு பொடு ? மன்பல் 

குலுன் முல்குலுன் ரான் VII -- 11 


477 


சேர்ந்து , 


எங்களோடு 

ஒரு 

சிலரை வழிமறித்து 
( கொள்ளையிட ) அனுப்பிவைத்து விட்டு , எல்லோரும் போல 
தானும் ஒரு பையைத் தூக்கிக் கொண்டுவந்து , படுத்தெழுந்ததும் 
வடக்கே வடக்கே ஒன்று கூறி திசைகாட்டி நடந்தான் VII - 8 


தந்து 


எழுந்து செல்லவும் விரைந்தெழுந்துகூட வந்தவர்கள் 
நடக்கவே நானும் மூட்டை முடிச்சுகளை சீடனிடம் 
போகவும் , அவன் இப்படி வருக என்று காட்டுப் பாதை 
காட்டிடவே அவ்வழிச் சென்று ஒரு சிற்றாற்றினைக் கடக்க 
இறங்குதலும் ( ஈளை ) விசில் அடித்தான் . 

VII - 9 


உடனே , உள்ளங்கை ரேகை காணப்படும் ( விடியல் ) வேளை 
யில் ஒரு அம்பு முன் வந்து வீழ்ந்தது . இதற்குப் பயணிகள் 
நிற்கவே , விர் விர் என்று கற்கள் வந்து விழுந்தன . வழியின்றி 
சாத்தர்கள் ( பயணியராகிய வணிகர்கள் குழு ) நிலை குலைந்தனர் 

VII - 10 


பிரளய காலத்தில் பெரும் பசியுழன்ற முக்கண்ணனின் 
பரிவாரங்களாகிய 

பூதங்களைப் 

போன்ற 

வலிமையோடு 
திருடர்கள் சூழ்ந்தனர் . உற்பாதங்களைப் போன்ற அவர்கள் 
கத்தி வீச்சுகள் ஆலகால விஷத்தோடு போட்டியிட்டன . வாள் 
வீச்சுக்களை இராகுவெனக் கருதிய சூரியன் பயந்து நிலை 
குலைந்து போனான் . அத்திருடர் கூட்டம் இராக்கதர்களைப் 
போல விரைந்து ‘ குத்து குத்து என்று கூறியவாறு சொல்லும் 
வில்லும் கடுமையுறச் சுற்றி வளைத்து விட்டனர் . VII - 11 


478 


வ . இட்லு செட்லு வெடலி விண்ட் " லு பஞ்சுகொனிமுஞ்சுகொனு 

நன்னல்லப்ரஜன் சூசி ஹல்ல கல்லோலம்பை விறுகம்பட்டு 2 
னெட 

VI [ -12 


சீ . பச லேது நிலரோயி பாதகுலாரனி 

தே வாயுதம்புலு நூவுவாரு , 
பைடி பச மு செட்ல பட வைசி து ட்டு பெ 

ட்லகு பாறுசுனெ யொலெல் வைசுவாரு . 
பருவு டி " ஞ்சி கடாரி பருசிஞ்சி நில்சியிந் 

தெந்து வச்செத " ரன யெது ருவாரு . 
வச் த்ரம்பு கொண்டு தே வர யோயி யிதி சன்ன 

பச் " தனி தயபுட்ட பலுகுவாரு , 


தே . கலவி மாமூகனிப்பிந்து தொலகு டொ கடி 

யாடு தானி சேனண்ட குட னுசு பெத்த 
தனமு அபிமானமுனு தெம்பு கனக பலிகி 
நிலிபி தோபிச்சு வாருனை தொலகிரபுடு 


VI [ -13 


சீ , தொடு விண்டி வாடு சன்த்ரோய் போவக யெது ர் 

படு வாண்ட்ரே தொடி பட - பதரி பொடி 2 சி , 
பினுகீக பெனகின பெத்த னொம்பக யெர்ர 

பாறிஞ்சி சே கலவானி னாசி , 
யாயிதம்பை சிஞ்சியரிகெடு வாடே னகு 

மீறி சன்ன வென் தவுலு டுடி ” கி ; 
பொது வு சே லேகய புடபுடயுனு னைன 

வானி ஸோதிம்ப னவ்வலிகி பனிசி , 


தே . பொத ல தூ றின ஈடெ சாபுல வெடல்சி 

கட்டுப்பட்டலு கொனி ப்ராத பட்ட தயனு 
கோ சுலகுனிச்சி , கனபராகுலு நிகிட்சி , 
செப்புடட்டலு ஸோதிஞ்சி சிகலு விப்பி 


VII - 14 


வ . இட்லு 
இட்லு பாடச்சருலு 

பாடச்சருலு பெச்சு பெரிகி . விச்சல விடி 2 
உச்சாவசம்பு லகு சார்தம்பு னர்தம்பு லபஹரிஞ்சு 
சங்குலம்புன 

Vil -- 15 


479 


இவ்விதம் காட்டு மரங்களிடையிருந்து வந்து வில்லை 
வளைத்துக் கொண்டு சூழ்ந்த அக் கருநிற மக்களைக் கண்டு 
( பயணியர் ) அல்லகல்லோலப்பட்டுச் சிதறியோடினர் . VII - 12 


என்று 


“ பசை 

இல்லை ( வலி வில்லை ) நில்லுங்கள் பாவிகளே 
என்று கூறி இயற்கைக் கருவிகளை ( வேள்விக்கருவிகளை ) எடுத் 
தெறிந்து நிற்பவர்களும் , தங்கம் முதலிய முடிச்சுகளை மரத்தில் 
எறிந்து 

செப்புக்கம்பி அடிக்குப் பயந்து ஓடியவாறு மேல் 
துண்டை கீழே விட்டோடுபவர் களும் , சுமையை இறக்கிவைத்து 
கட்டாரியை உருவி நின்று இங்கெங்கே வருகிறீர்கள் 
அதட்டி எதிர்த்து நிற்பவர்களும் , ஆடையைக் கொண்டு 
செல்க ! தெய்வ (விக்கிரகத்தைத் தொடாதீர்கள் ! 
போனால் பட்டினி கிடக்க வேண்டியது தான் என்று 

என்று தயை 
பிறக்குமாறு வேண்டிக் கொள்பவர்களும் . 

“ எங்களிடம் உள்ளத்தைத் தந்து விடுகிறோம் ; விலங்குகள் ! 
ஆனால் ஒன்று ! பெண்களை மட்டும் தொடாதீர்கள் என்று 
பெருமிதத்துடன் , சுயமரியாதையும் துணிவும் தோன்றக் கூறி 
(திருடர்களை ) நிற்கச் செய்து கொள்ளை கொடுப்போரும் ஆக 
அப்பயணிகள் விலகிச் சென்றனர் 

( தங்கம் முதலிய முடிச்சுகள் மரத்தில் எறிந்து திருடர் 
கூட்டம் போனபின் தேடி எடுத்துக் கொள்ள சிலர் முனைவர் . ) 

VII - 13 


வில்லில் அம்பு தொடுத்தவன் சென்ற வழிப் போகாமல் 
எதிர்ப்பட்டவர்களை பரபரப்புடன் கத்தியாற்குத்தியும் விடாக் 
கண்டனாகிய கஞ்சன் போராடவே பெரிதும் துன்புறுத்தாமல் 
குருதி 

ஒழுகக் காயம் செய்து கிடைத்த மட்டும் பிடுங்கிக் 
கொண்டும் செவ்வியறிந்து ( சமயமறிந்து ) உருவிக் கொண்டோடு 
டவனைப் பின் தொடர்ந்து செல்லாது விட்டுத் தொலைத்தும் , 
சேமிப்பு (பணம் , சொத்து ) ஏதுமில்லாமல் , 

சொத்து ) ஏதுமில்லாமல் , வாட்டசாட்டமாக 
இருப்பவனை சோதிக்குமாறு அப்புறம் அனுப்பிவித்தும் , புதரில் 
ஒளிந்திருப்பவர்களை ஈட்டியால் துழாவுவேன் என்று பயமுறுத்தி 
வெளிப்படச் செய்து கட்டிய துணிகளையும் அவிழ்த்துக்கொண்டு 
தயையுடன் கோவணத் ( கௌபீனம் ) திற்காக பழைய துணியை 
கொடுத்து விடுத்தும் , செருப்பு அட்டைகள் கூட சோதித்தும் ; 
தலை முடிகூட ஆய்ந்தும் அத்திருடர்கள் கொள்ளையிட்டனர் . 

VII - 14 


இவ்விதம் அத்திருடர் கூட்டம் கிளர்ந்தெழுந்து அச்சமின்றி 
பல்விதமாகப் பயணியர் குழுவினைக் கொள்ளையிட்டபோது 
ஏற்பட்ட கைகலப்பில் , 

VI [ -15 


480 


சீ . கடினுண்டி சனுமற க டி ? காக பி கி யிஞ்சி 

கட்டின னிடு நீலுகாசெ மெறய , 
பில்லி கட்ட மு மிஞ்ச பெரிகி மீசலு குக்ஷி 

கோளம்பு " மீத உய்யால லூக , 
பூ திப்ருங்கின மொக ம்புன வடி -கட்டுமை 

னபுமைல ப்ரா ஜாதுனா செலங்க 2, 
சிடி வ்ரோலி பூச பை கட்டியில்லு வெட பட்டு 

சிம்முல சு ’ ரிய டால் மும்மரமுக , 


தே . ஊரனுண்டி யு கனுபெட்டு சுன்னவாடு 

தப்பிபோ நன்னு டப்பாட்டு தாபொட 2 கனி 
யட்டி வேள காகஸ்மஸ்ரு வனெடு ஒகப்ர 
சண்ட 2 சண்டால சோரபடுண்டு தறிமி 


VII - 16 


கவவடு டிஞ்சி யேகுனுககா சுரெ கொங்குல தார்சி . 

கூலுடு என் 
நிவிடின பொ ஜ்ஜபை மிகு ல நித்த பு தோவ தி தட்டி 

டொல்லிரா 
திவிசி பெனங்க ?, வல்லுவழு த்ரெஞ்சி , யனந்துனி கண்ட்ல 

கூன புன் 
செவுலுக கௌத கட்டி கசெ சேருல டெக்கியு தோ பு 

னொல்சிபோன் VII - 17 


நோரிச னி னுண்ட , கே , னோ 
ரோரி , யகட ! மாச மீப பூரனெ மனியன் 
தூரமு பொயிதிவே ! சொ’ம் 
மேரீதினி நீகு தக்குனே கானீரா 


VII - 18 


தே . அனின லாதுக கோல் போக யதடு ரட்டி 

ராஜு கனு கொ னி கொதயு தீர்பங்க ? மகிடி2 
யந்த பரியுனு பை ப்ரஜ கலிகி பாறி 
போவ வரடு னு வெட போட்லு பொடி சி சனியெ 


VII -19 


481 


இடையிலிருந்து மார்பு வரை இழுத்துக் கட்டிய கருநிறக் 
கச்சு மிளிர , பூனைத்தாடி போல வடர்ந்த மீசை வயிறொட்ட 
ஊசலாட , நீறுபூகிய முகத்தில் வடி கட்டிய மெழுகு பழஞ்சாந்துப் 
பொட்டெனத் திகழசுண்டு விரலில் பொருந்திக் கிடந்த சுரிகை 
( கத்தி ) யின் ஒளிவீச்சு மிகுந்திருப்ப , நின்ற ஊரிலிருந்து கண் வைத் 
துக்காத்திருந்த காகமஸ்ரு ( காக்காய் மீசையன் ) என்னும் , ஒரு 
பயங்கரமான சண்டாளத் திருடன் , தப்பி ஓடிய என்னை 
தற்செயலாக எப்படியோ பார்த்து விட்டான் . 

VII -- 16 


கூடவந்த பிரம்மசாரி (மாணி ) சீடனை விட்டு விட்டு நான் 
ஓட்டம் பிடிக்கவும் , சுரிகையை முழங்கால் சதையில் பாய்ச்சவும் 
கீழே விழுந்ததும் , தொந்தி மேல் இருந்த ஆடையை அவிழ்த்து , 
பொன் முடிச்சினைப் பற்றிக் கொண்டான் . நான் தராமல் 
முரண்டிப் போராட இழுபறியில் அரைஞான் கயிற்றில் பையின் 
கயிறு கிடக்க பை மட்டும் அறுத்துக் கொண்டு , காதிலிருந்த பாம் 
படம் அறுத்து , தலையிலணிந்த குல்லாயையும் பிடுங்கிக் 
கொண்டான் , 

VIL - 17 


என் வாயில் சனியிருத்ததால் ( சும்மா இருக்காமல் ) அடே ! 
பாவி ! பக்கத் தூரில் இருந்தும் அயலானாகி மிகுந்த துன்பம் 
செய்தாய் ? இந்தப் பணம் எவ்விதத்திலும் உனக்கு கிட்டாது ! 
இரு பார்த்துக் கொள்கிறேன் என்றேன் . 

VII - 18 


னவும் அத்திருடன் இந்த மனிதன் நிறையப் பணம் 
கொள்ளை கொடுத்ததால் கிராமத் தலைவனையும் அரசனையும் 
கண்டு ( பிடித்துக் கொடுத்து ) விடுவான் என்று அஞ்சியவனாக 
குறையுயிரையும் போக்க எண்ணி , மீண்டும் வர , மேல் வரும் 
மக்களும் , திருடர் குழுவும் காண்பரென்று அஞ்சியவாறு ஓடும் 
வேகத்தில் என்னைத் தாறுமாறாகக் குத்தி விட்டுச் சென்றான் . 

VII - 19 . 


ஆ . - 31 


482 


2 


உ . அந்தட பொ’ந்த பெந்தெருவுனந் தருதெஞ்சு பிறிந்தி 

மந்தி மத் 
காந்த ச ஹோத ருண்டு னு ஒகண் டருதெ ஞ்சுசு 

சா துவட்ட வ்ருத் 
தாந்த மெறிங்கி நன்னரசி தா கனியார்தி னொகண் கு 

தான திஸ் 
ராந்துனி நன்னு காவட திசந்துலு கொட்டுசு மோசு சேகு 

சோன் VII -- 20 


சீ . கொங்க வால் நறகு லங்கு ளுல பட்டுசு ஜப்ப 

லண்ட குட்டிட வெஜ்ஜுனரயு வாரு . 
தலபட்ட கு தி ய ப்ரப்புல ப்ராத மசி யிடி 

யம்பலி கஞ்ஜிண்ட்ல அடு குவாரு . 
தமசே " கி செப்பு கோ த யமீற வினிசீர 

சிஞ்சி யிய்யங்க தீவிஞ்சுவாரு . 
ஒலபட்ட2 நெபமுன கலலேனி சிரி செப்பி 

சுட்டலபை தாடி வெட்டுவாரு , 


உஞ்சி 


தே . னைன பாந்துல சேத க்ரந்தைன யூள்ள 
ஜாட -கானிட தெச்சி யன்நீட 

டி 
பாறு நீரான போவனூர்பாறி மகிடி ? 
வச்சுனாலோன நீரூபு வச்செ நாகு 


VII -- 21 


2 


3 


2 


வ . கய்யம்பு " ன பாறபாற காயம்பு காயம்பு சேசி வெறவேகி 

கொலிபினகாகஸ்மஸ்ரு நாமதேய சண்டாலு கராள வேஷம்பு 
கன்னுலன் கட்டினட்லுண்ட 

கட கனுட னிட்டி 

கராள் 
வேஷம்பு : கலிகெ , கைஸிகீ கான பலதா னம்புன தீனி 
மானுபவே ? அனின அதண்டேனு பலம் பெறுங்க , பாலம்பு 
பரமேஸ முகோல்லாகம்ப . யாஜ்ஞா கைங்கர்யம் புலகு 
அனுமதிலகங்கர் யம்புலகு பலபரிமாண க ணன ப்ரபன்னுல 
கெக்கடி யதி ? கான பந்த கம் குட பலம் பி ந்தந்த யந்து 
கொந்த 

கொம்மன வெறது . பக வதுண்ட ரக்ஷிஞ்சு2 , 
ஊறடி " லு மன்ன 
மன்ன நன்னோரி மாட நோரனயுண்ட அதண்டு ? 

VII -- 22 


2 


483 


அப்போது , அருகே பெருவழியில் வந்து கொண்டிருந்த 
மக்களில் என் மனைவியின் சகோதரன் ( மைத்துனன் ) கூடவந்து 
பயணியர் கொள்ளையடிக்கப்பட்ட செய்தியறிந்து , என்னைத் 
தேடி வந்து என்னைக் கண்டு , தான் ஒருவனே மிகவும் நலிந்து 
கிடந்த 

என்னைக் காலடியில் வைத்துச் சுமந்து கொண்டு , 
என்னை வைது கொண்டே சென்றான் . 

VII - 20 


கொக்குவால் கத்தியால் வெட்டப்பட்ட காயத்தை விரலால் 
மேல் சதையை மூடிப் பிடித்து தையல் போட மருத்துவரைத் 
தேடுபவர்களும் , மண்டையில் சிறிய காயத்தில் பழந்துணி எரித்த 
மையைத் திணித்துக் கொண்டு வீடுகட்குச் சென்று கஞ்சி , 

கூழ் 
கேட்டுத் திரிபவர்களும் , 

தாம்பட்ட பாட்டினைச் சொல்லவும் இரங்கிய உள்ளமுடை 
யோரால் கிழித்துத் தந்த உடையணிந்து ஈவாரை வாழ்த்து 
வாரும் கொள்ளை போன சாக்கில் இருந்ததும் இல்லாததுமான 
செல்வத்தைப் பறிகொடுத்ததாகச் சொல்லி உறவினர் வீடு 
கட்குப் படை எடுப்போரும் , ஆகிய பயணிகள் கூட்டம் நிறைந்த 
ஊர்களின் வழியே என்னை என் மைத்துனன் கொண்டு வந்து 
இந்த மர நிழலில் இறக்கி வைத்து விட்டு இவ்வாற்றில் தண்ணீர் 
குடிக்கச் செல்லவும் நோவின் மிகுதியால் என் மூச்சும் நின்று 
விடவே , அவன் திரும்பி வருவதற்குள் நான் இந்த ( பிரம்ம 
ராட்சச ) உருவினை அடைந்தேன் . 

VII - 21 


சண்டையில் ஓடோடி வந்து என் காயத்தை ( உடலை ) 
காயப் ( புண் ) படுத்தி அச்சுறுத்திய அந்த காக்கை மீசையன் 
எனும் 

சண்டாளனின் பயங்கரத் தோற்றம் கண்ணில் கட்டி 
விட்டாற் போல இருந்ததால் , நான் இறக்கும் தறுவாயில் அவ் 
வுருவைக் கண்டதால் எனக்கு இந்த பயங்கரமான அவ்வுருவமே 
வாய்த்தது . கைசிக கானம் பாடிய பயன் தந்து இந்த உருவை 
நீக்குவாயாக என்று வேண்டவும் , அவன் ( தாசரி ) நான் பயன் 
அறியேன் ! திருமாலின் திருமுக விலாசமே பயன் 

ஆகும் . 
கட்டளைக்கும் தொண்டுக்கும் பயம் குறித்து எண்ணுவது பக்தர் 
களாகிய ( பிரபன்னர்கட்கு ) எமக்கு உண்டோ ? செய்வினைப் 
பயன் பிறவிக்கு வித்தாகும் , ஆதலில் அதனைத் தர அஞ்சு 
கிறேன் ! பகவானே காப்பாற்றுவான் ! ஆறுதல் அடைக என்று 
கூறிய வாய்ச் சொல் வாயிலிருக்கும் போதே அந்த பிரம்ம 
ராட்சசன் 

VII - 22 


* யம்யம் வாபி ஸ்மரண் பாவம் தியஜ்யன்தே களேபரம் 
தம்தம் மேவைதி கௌன்தேய , சதா தத்பாவ பாவித 
எனும் கீதை ( 18-6 ) கூற்றுப்படி இறக்கும் போது எதை 
நினைப்பாரோ அவ்வுருவடைவர் 

என்பது நமது மரபு . 
சண்டாளனை நினைத்தவாறு இறந்ததால் சோம சர்மன் 
சண்டாள பிரம்ம ராட்சசனானான் என்பது குறிப்பு ) 


484 


சீ . ச் நிக் த த்ரிபா க முண்டித ஸிரஸ்ஸிக தோட . 

ஹிம தவளோப வீதமுல தோட . 
புண்ய ஷட் த்வித யோர்த்வ புண்ட்ரவல்லுல தோட , 

துலசி காப் ஐ ச்ரகா வளுல தோட , 
கௌபீன கடிசூத்ர காஷாய யுகி தோட , 

ஜலபூர்ண ஸுப கமண்டலுவு தோட , 
பாணிச் த திவ்ய ப்ரபந்த சம்புடி தோட , 

உத்தர வாக்பூர்வ கோக்தி தோட 


) 


தே . பசி டி ஜிகி தோட ப்ரஹ்ம வர்சச முபொல்சு 

பாகவத லக்ஷ்மிதோ தூ மபடலினுண்டி 
வெடலு ஸிக வோலெ அம்மேனு வெட " லிசூட 
சூட வைஷ்ணவுடை நிலசெ சோ மஸர்ம 


VII -- 23 


யகு 


வ . இட்லு பாகவத பரிசய ப்ரபாவம்புன ப்ராஹ்மண்யம்பெ 2 

காக பாகவத ஸ்ரீயுனுன் கலிகி யுப்பு சிந்தி யினுமடி 
சந்தம்புனன் பரம் ஹர்ஷ பரிதுண்டை 
ரூபம்பு கா அதனிகி பூஜ காவிஞ்சி 

VII - 24 


ச்வரூபானு 


சீ 2 . ஜயது ருத்தரண சம்சரணாப் ஜதள நீர , 

ஜய ஜய கா யக சார்வ பௌம, 
ஜய ஸௌரி கா தா ரசஜ்ஞ புண்யரசஜ்ஞ, 

ஜயஜய தத்வ சஞ்சய பவித்ர , 
ஜயஜனா வாசீன ஜனி சங்க வஞ்சக 

ஜயஜய தே ஸிக சரண ஸரண 
ஜய யுக்த வாக்ப்ரதிஷ்டா த்ருணீக்ருத தே ஹ . 

ஜயஜ க வதா ஜ்ஞா க்ருதிச் - த , 


தே , ஜய சகல ஜந்து ச ம சித்த ஜயதயார்த்ர 

ஜய முகுந்தா ன்ய தேவதா ஸாச் த்ரபதி ர 
ஜய சதுர்த்வய பக்தி லக்ஷண சிதாங்க ? 
ஜய முராரி ப்ரபன்னாங்க்ரி ஜலஜ மது ப 


VII - 25 


485 


சுப 


வைணவனாக 


1 


நுண்ணியதாகத் தலையில் மூன்று பாகம் மழித்து ஒருபாகம் 
குடுமியுடன் கூடியவனாகவும் , பனிபோல் வெளுத்த முப்புரி நூல் 
( பூணூல் ) அணிந்தும் , புனிதப் பன்னிரு நாமங்கள் ஆகிய கொடி 
களுடன் துளசி , தாமரைக் கொட்டை மாலைகள் அணிந்தும் , 
கௌபீனம் , அரைஞாண் , காவியுடைகளுடனும் நீர் நிறைந்த 

கமண்டலத்துடனும் கையில் திவ்வியப் பிரபந்தச் சுவடி 
யுடனும் துவய அனுசந்தானத்துடன் கூடிய பிரம்மதேஜசுடனும் , 
பாகவதத் திருவுடையவனாக புகைமண்டலத்திலிருந்தெழும் 
தீக்கொழுந்து ( சுவாலை ) போல அந்த ( ராட்சச ) மேனியை 
நீக்கி , பார்த்துக் கொண்டிருக்கும் போதே 
அச்சோமசர்மா நின்றான் . 
( இராட்சச சரீரம் 

புகைக்கும் , 

புதியவைணவ சரீரம் 
தீச்சுடருக்கும் உவமை . நெற்றி கேசவன் , வயிறு நாராயணன் 
நெஞ்சு மாதவன் , கழுத்துக்குழி 

கோவிந்தன் . வயிற்றின் 
வலப்புறம் விஷ்ணு , தோள் நடுவே மதுசூதனன் , 

கழுத்தின் 
மேல் திரிவிக்கிரமன் , வயிற்றின் இடப்புறம் வாமனன் 
இடத்தோள் ஸ்ரீதரன் , கழுத்தின் புறம் ஹ்ருஷிகேசம் 

பத்ம 
நாபம் , தாமோதரம் 

என்ற 

நாமமுடைய திருமாலினை 
உருவகித்து பன்னிரு நாமங்கள் ( துவாதச புண்ட்ரம் ) போடுவது 
வைணவ மரபு ஆகும் . ) 

VII -- 23 
இவ்விதம் பாகவதரின் பரிசய ( அறிமுக ) த்தின் பெருமையால் 
அந்தணனாதல் மட்டுமன்றி பாகவதத் திருவினையும் அடைந்து , 
உப்பு சிந்தி இருமடங்கு ஆவது போல மிக்க மகிழ்ச்சியுற்று , தன் 
உருவுக்கேற்ப மரபுப் படி 

அந்த தாசரிக்கு வணக்கம் 
செலுத்தினான் . 
( உப்பு மண்ணில் சிந்தினால் அம்மண்ணும் 

உப்பாவது 
போல என்ற உவமை கூறப்பட்டது . ) 

கடத்தற்கரிய பிறவியாகிய தாமரையிலையில் தண்ணீராகத் 
திகழ்பவனே வெல்க ! 

இசைச் சக்கரவர்த்தியே வெல்க ! திருமால் கதைகளின் சுவை 
யுணர்ந்த நாவினையுடையவனே வெல்க ! 
தத்துவ ஐயங்களைக் களைந்தெரியும் 

பண்ணரிவாள் 
போன்றவனே வெல்க ! வெல்க 

தன் பெருமையை வெளிக்காட்டாமல் மறைக்கும் சான்றோய் 
வெல்க ! 

ஆசாரியரின் திருவடிகளே சரணாகக் கொண்ட அண்ணலே 
வெல்க ! 

சொன்ன சொல் நிலை நிறுத்த உடலைத் துரும்பென மதித்த 
தூயனே வெல்க ! 

இறைவன் கட்டளையை மேற்கொண்டொழுகும் இனியனே 
வெல்க ! 

எல்லா உயிர்களையும் சமமெனப் பாவித்து அருள் உள்ளம் 
கொண்ட அறவோனே வெல்க ! 

பிறதெய்வங்களைப் பெரிதெனக் கருதும் சாத்திரங்களைக் 
கேளாத சாந்தனே வெல்க ! 

எட்டு வித பக்தி லட்சணங்களையுணர்ந்து திருமாலடியார் 
தம் திருவடித் தாமரைகட்கு தும்பியாகிய தொண்டர்க்கடியனே 
வெல்க ! 

VII -- 25 


486 


வ , அனிப்ரச் துதிஞ்சி ப்ரதக்ஷிணம்பு : காவிஞ்சி புனர்பவ 

பயம்புன பவன பார்யா ப்ரமுக 1 சுக ! விமுகு ண்டை 
பத ரீவனாதி புருஷோத்தமாதிஷ்டித புண்ய பூ முல பௌனஃ 
புண்யம்பு க ” ன் தீர்த யாத்ர சரிஞ்சுசு பரம 

நிர்வ்ருதின் 
பொந்தெ 2 , இப்புண்ய கத ! வஹன சமயம்புன குஹனா 
வரா ஹம்பு வலன மஹீமஹின மதீ ய பூஜோசிதோப சாரம்பு ல 
விஸேஷபலதம்பு கா னம்ப யனவினி வைஷ்ணவியுன் தா 
காவுன ததா கலன குதூஹலம்பு னன் கூதுரை நீகொத வி 
யஹரஹம்பு னு விப்ரலம்ப தம்ப ச மீரிதா காத கா தார்த 
ச மேத கீ தரச ம்பு " னன் ப்ரொத்து புச்சுட கானி வேறொண்டு 
காதே மி தபம்பு சேயுசுன்ன தியோ யண்டிந்த கண்டெ பரம 
தபம்பு " ன்னதே ? யன்னியுனு மேலய்யெடு , ஸ்ரீரங்கம்புனகு 
ரங்கே ? ஸு சே விம்ப தோடு கொனி போயி ரம்மனுடயு , 
ப்ரசாதம்மனி ப்ரணாமம்மு சேசி பசிண்டி பல்லகின 
ப்பா லிகா ரத்னம்பு " னுனிசி பரிசாரிகா ஸதம்பு னு பாக்க வத 
பரிஷத்துனுன் கொலுவ பரயாண பர்யாயம்புல பரமானுராகம் 
புனைன் போயி 

VII - 26 


2 


கோ " தா ? தே 2 வி ஸ்ரீரங்க முன ரங்க " நாது னி சே "விஞ்சுட 


ம . 


சனி காஞ்சென் விரஜாபிதா ந்தர வபுச்ச ஹ்யோத் பவா 

தீர நந் 
தன வாடி வலயத்ருமாவளி தளாந்தர்த் ருஸ்ய பாபாளி பஞ் 
ஜன சாம்பேய சு " மாயமான விஷமச்வர்ணாவ்ருதி வ்ராத ரஸ் 
மி நபச்ச்ப்ருக் ஸிக ராளி தீபகளிகா ஸ்ருங்கம்பு 

ஸ்ரீரங்க முன் VII - 27 


சோளீ ஹல்லக சித கச 
பாளி பாளீ பவத் விபஞ்சீச் வன ப்ருங் 
காளீ கவேரது ஹித்ரும 
ராளி த்வனு லெச கு கா ட்பு வ்ரதிவட யுடி பென் VII - 28 


487 


என்றிவ்விதம் பாராட்டி , வலம் வந்து , மறு பிறவி வாரா 
திருக்கும் வழிதேடி , 

மனை , 

மனைவி , முதலிய சுகங்களில் 
பற்றின்றி , பதரிகாரன்யம் முதலாய திருமாலின் திவ்விய தேசங் 
கட்கு 

அடிக்கடி தீர்த்தயாத்திரை செய்து , பரமபதமான 
மோட்சத்தை அடைந்தான் . 
இப்புண்ணிய சரிதத்தை , 

வராக அவதாரமெடுத்த 
காலத்தில் பூமிதேவி ( நிலமகள் ) " எனக்குச் செய்யும் கைங் 
கரியங்களில் பாடுவதே சிறந்த பயன் தரும் என அறிந்து 
கொண்டவளாய் அவளே பாடுவதில் விருப்புற்று உன் மகளாகப் 
பிறந்து , தினந்தோறும் பிரிவு எனும் பரிவு காட்டி எனது கதை 
களைப் பொருளாழம் மிக்க பாசுரங்களால் பாடிப்பரவி பொழுது 
போக்குகிறாள் அன்றி வேறொன்றுமில்லை ! 

என்ன தவம் செய்கிறாள் என்று கேட்டாய் ! இதைவிடப் 
பெரிய தவம் வேறு என்ன இருக்கிறது . 

எல்லாம் நலமாக 
முடிவுறும் ! திருவரங்கத்திற்கு அரங்கனைச் சேவிக்க அவளையும் 
அழைத்துக் கொண்டு செல்க ! 

என்று 

(திருமால் ) கூறவும் 
( பெரியாழ்வார் ) பிரசாதம் ( அருள் ) என்று வணங்கி தங்கப் 
பல்லக்கில் கோதையை இருத்தி பரிசாரிகர்களும் பாகவதர்களும் 
கூட வர மகிழ்வுடன் பயணம் புறப்பட்டார் . 

VII - 26 


கோதை திருவரங்கம் பெருமானை வணங்குதல் 

சென்று , விரஜாந்தி என்னும் ( காவேரி ) பெயருடைய சஹய 
( குடகு ) மலையிலிருந்து பிறந்த நதிக்கரையின் நந்தவன மரக் 
கூட்டங்களின் இலைச் சந்துகளூடாகக் காணப்படும் ஏழு பொற் 
பிராகாரங்களின் கலசங்களாகிய சுடர் விளக்குகள் சம்பகப் 
பூக்கள் ஆக , பாவங்களாகிய வண்டுகள் விலகும் திருவரங்கத்தைக் 
கண்டான் . 


( சம்பகப் பூக்கள் கண்டால் வண்டுகள் அகல்வது போல 
இப்பிராகாரங்களைக் கண்டால் பாவம் அகலும் என்பது குறிப்பு ) 

vil - 27 


சோழநாட்டு நங்கையரின் , செங்கழுநீர்ப்பூச் செருகிய 
கூந்தலில் மொய்க்கும் யாழிசை முரலும் வண்டுகளின் ஓசையும் , 
கவேரன் மகள் ( காவேரி ) உடைய அன்னங்களின் மென் குரலும் 
சுமந்து வரும் இளங்காற்று . விரதியாகிய விட்டு சித்தனின் 
களைப்பினைப் போக்கியது . 

VIL -28 


488 


தே . ஆதட 2 க மர்ஷண ச்நானமம்மருத் வ்ரு 

தாம்பு வுல னாடி , மாத்யா ஹ்னிகாதி 2 தீர்சி , 
ச் நாதயு அலங்க்ருதயு னௌ தனயனுதோடு 
கொனுசு வைணஷ்வ பரிஷத்து கொலுவனரிகி 


VII - 29 


சீ . சரணம்பு சரிபணி மொரபம்பு வின்னதந் 

துல கட்ல யெது ரு இந்துலகு தொலகி ? 
யிடினட்டி மணிமுஷ்டி க்ருஹுல யாரதி கெம்பு 

ராலனே கலய த்வாரால சல்லி , 
ப்ரச வா தி தாவிகி ப்ரதி க்ருஹேஸார் 

பார்தப் 
ஷ்யபுவல் புனகெ போலெ ஸ்வாச முடி பி , 
ருத்த கீ தோத்த ஸெளரிச்துதி கீரஸா 

ரிஜயட்ல யர்தோ ரரீ க்ருதி வினி . 


3 


தே . வலபி ரத்னாம் ஸுவுல கட்டு தெலுபு சித்ர 

மகுட கோர்வக திகதி க அரிகி தான்ய 
மடி கெடு விரக்த பாகவதாளி வலன 
வெல்ல தீ வினி போனி யவ்வீடு சொச்சி 


VII - 30 


2 


உ . கோ ’ புர கந்தராளி கட குன்ஸஸி புஷ்கரிணீ கணார்த்ர சந் 

தாபஹரானிலம்புலு விமான ரணன்மணி கிங்கிணீ கலா 
லாபமுலன் சுகாம்பட்டு க லாலச சொச்சி யகாண்ட 

கா ஹனா 
சாபல க்ருன்மருத் கணமு சண்டு ட தல்செடு லோனி 

வாகிடன் -- VII31 


489 


அவன் ( பெரியாழ்வார் ) பாவங்களைப் போக்கும் காவிரிப் 
புனித நீரில் நீராடி , நண்பகல் நோன்புகள் முடித்து , புனலாடிப் , 
பொலங்கலன் அணிந்த 

அழைத்துக் 

கொண்டு , 
வைணவர்கள் குழாம் புடைசூழச் சென்று 

VII - 89 


மகளை 


பாதச் சலங்கை ஒலி கேட்டதுமே , களிறுகட்கொதுங்குவது 
போன்றே காரிகையருக்கும் ஒதுங்கி , ( பிச்சையாக ) தமக்கிட்ட 
கைப்பிடி மாணிக்கங்களை , இல்லறத்தானின் ஆரத்தியிலுள்ள 
இரத்தினங்களோடு கலக்குமாறு வாயிலிலே சொரிந்து விட்டு , 

( அரிசியன்றி மணிகளை ஏற்றுக் கொள்ளார் என்பது கருத்து ) 
மலர் முதலியவற்றின் மணத்தையும் , ஒவ்வொரு மனை 

ரு மனையிலும் 
கோயிற் படையலுக்கான உண்டிகளிள் மணம் போலவே 
முகராதவாறு மூச்சடைத்துக் கொண்டும் 

( கோயில் பிரசாதமான படையல் திருமால் நுகராத முன்பு 
தாம் நுகர்தல் கூடாதென மூச்சடிக்கிச் செல்வர் என்பது கருத்து . ) 

நடனம் , பாட்டு முதலிய திருமால் துதிகளை , கிளி , பூவைகள் 
கூறுவதைக் கேட்பது போல அரை மனதோடு கேட்டும் , 

( நடனம் கீதம் விரும்பாரேனும் திருமால் துதிகள் ஆதலின் 
கிளியின் பேச்சுப் போல அரைமனத்துடன் கேட்டனர் ) 

மாளிகை மேற் கூரையிலுள்ள மணிகளின் வண்ணங்கள் தம் 
வெண்துகிலில் பிரதிபலித்து பன்னிறம் காட்ட அதனை 
வெறுத்து விரைந்து அரிசி கேட்கும் இல்லங்களை அடையும் 
பற்றற்ற பாகவதர்கள் திரிவதால் வெள்ளைத் தீவினை ஒத்த 
அந்த திருவரங்கத்தை அடைந்தார் . 

( பெண்கட்கொதுங்கும் பற்றற்ற பாகவதர்கள் வெண் 
டுகிலால் வெண்மையுற்ற திருவரங்கம் வெள்ளைத் தீவெனப் 
பொலியும் என்பது கருத்து ) 

VII - 30 


| 


|| 


கோபுரக் குகைகள் வரையுலவும் , சந்திரபுட்கரணி ( தெப்பம் ) 
நீர்த்துளிகளை அளைந்து , பனித்த , வெம்மை நீக்கும் இளங் 
காற்று , மேல் கட்டிலுள்ள மணிச் சலங்கைகளையசைவித்து 
மெல்லோசையாகிய , உரையாடலில் நலம் விசாரிக்கவும் ஆறு 
பிரகாரங்களைக் கடந்து 

( ஏழாம் 

பிரகாரத்தில் ) 
அப்போது விரைவுற்ற தேவர்களை சண்டன் எனும் துவார 
பாலகன் ( வாயிற் காப்போன் ) செவ்வியன்றென அதட்டும் உள் 
வாசலில் 

VII - 31 


சென்று , 


490 


உ . வேத்ரமு கேல பூனி மணிவேதி குதம்பு பயின் சிதாம்பு ருண் 
ணேத்ருனி முத்தர வ்ரேல் மெறய நிஸ்சலுலை யிருமை 

மனாங்னமத் 
காத்ருல தந்தி வக்த்ருல ஸதம்பு விநீதி ப ஜிம்ப ஒப்புதத் 
சூ த்ரவதிஸு வந்தனமுதோ கனியாதடு பக்திசேயகன் 

VII - 32 


தே . அவிதித புரந்த ராயுதம் பைன கனக 

ஸிகாரியுனு போலெ நெற்கல ஜிகுலு தெ சலை 
நிங்கி நீரெண்ட காயு வேதா ங்கு வினத 
சு ” துனி நதி காஞ்சி மகு ட- தன்னதியு காஞ்சி 


VIJ - 33 


491 


பிரம்பைக் கையில் பிடித்து , மணியரங்கில் , சித்திரக் கம்பள 
விரிப்பின் மேல் , வெண்டாமரைக் கண்ணன் உருவம் பொறித்த 
மோதிரமணிந்த விரல் மிளிர , இரு புறமும் சிறிதே வணங்கிய 
வாறசையாதுள்ள யானை முகத்தினர் நூற்றவர் பணிந்து நிற்ப , 
அமர்ந்துள்ள விஷவச்சேனர் ( சேனை முதலியார் ) தமைக் கண்டு 
( பெரியாழ்வார் ) வணங்கவும் , அவரும் பக்தியுடன் அன்பு 
செய்தார் . 

VII - 32 


இந்திரனின் இடியேற்றினையறியாத பொன்மலை ( மேரு ) 
போன்ற இறகுகளின் ஒளிவீச்சு வானமும் நாற்றிசையும் பரவித் 
திகழ்ந்து இளவெயில் காயும்படி நின்ற வேதசொருபன 
கருடனை வணங்கிக் காணவும் ( கருடனும் ) மீண்டும் ( தன்னை ) 
வணங்கக் கண்டான் . 

VII- 33 


492 


வ 
. 


ப்ரீதிகா 


2 


13 


னருணிம 


அதனிசே விஜ்ஞாபனம்பு : சேயிஞ்சி யனுமதின் காஞ்சி 
சதுர்புஜுலு ஜலதரே ஸ்யாமுலு ஸதபத்ர லோசனுலு சபலா 
பிஸங்க வச னுலு வனமாலிகா பத்த பா ஹுமத் யுலுனைன 
மது மதன ப்ரதிபிம்பம்பு லன் போனி பாரி பார்ஸ்விகுல 
பராங்குஸ ப்ரப்ருதி முக்துல சே விஞ்சுசு தத பினந்திதுலை 
சனி மஹாவகாஸம்பு னு மணிமய ச் தம்ப சம்ப்ருதம்பு னு 
ஸாதகும்ப கும்ப ஸோபித ஸேக ரம்பு னுனை சித்ர நேத்ர 
விதான லம்ப மான நாநா ப்ரசூன தா ம முக்தா குளுச்சா ச்ச 
சாமரம்பு னு உத்வேல காலா கரு தூப தூ பிதம்பு னகு 
மஹா 

விமான மத்ய விது காந்த விதர்திகா தலம்புன 
சரணமுக தத்தத் 

தி ஷ்டித தர்மாதி சூரி 
பரிஷதா த்மகம்பு னு தேஜோ மயம்புனுனகு விபுல விமல் 
பீடம்புன பரிமளா லோல 

ரோலம்ப ஜாலம்பகு 
அம்பு ருஹம்பு : ஜாம்பூ ந த்விடு த்தமர்ண விச் - தீர்ண 
கர்ணி கோபரி வீதி சூ என்ய பாதோ ! நிதா னம் புனகு 
ப்ரதம ஹேது பூதம் பகு பூ ததன் மாத்ரயுன் போலெ பாரத 
ச் படிக படீர பாண்டு ருசி புண்டரீகம்புல பச கு மச மச 2க 
லெச " கொல்யு மிசி மிகல் போகி போக ” பாகம்புனகுன் 
பரபா கம்பு மிகுல ததா த்மகம் பயகு உபபர்ஹம்பு ன 
மஹார்ஹ மணிகர்புரம்ப கு கூர் பரம் பூசனி மனன பரமுனி 
மனோராக ? ரச மார் ஜனன் சேசி - மிகு ல 
வஹிஞ்செனோயன 

சாலு 

கெங்கே லு கபோலம்புனன் 
கதி யன் த்ரித ஸ.தருகுசும கஞ்சுகித கஞ்சுகி கஞ்சுகாத்மகம் 

குது கூல நிசோளம்பு ன ஒத்திகி லி யுன்னவானின் கரின் 
கறகறின் பெட்டி பிட்டு தன சேதி சக்ரம்பு னன் தெகி ன 
நக்ரம்பு " பூஜ்யம் பகு சாயுஜ்யம்பு ” னொந்தெனோ யன 
உபரி பரித்ருஸ்யமான 

கண்ட 2 

ச் தலச்த மணிமகர 
குண்டல ப்ரதிபிம்ப 

டம்பரம்பு னன் பரம் 
சௌந்தர்ய மகரந்த நிஷ்யந்தி யகு முகா ரவிந்தம்பு ன 
அந்தம்ப கு ? வானி , நிர்நிமேஷ த்ருஷ்டி நெட்டிகொனி 
சூசுதறி நீலாவதா தயு றெப்பவட்டு தறி பிட்டெது ர்கொனி 
கலதௌ த கௌர கௌர மஹாமஹஃபூரம்பு ன முனிங்கி 
து ர்நிரீக்ஷயு 

னகு நிஜருசிர மூர்திவலன தனது சாகார 
நிராகாரதலு வாரிகி சூபுரூபுன தீபிஞ்சுவானி , களத்ரம் புலகு 
ஸ்யாமா ச்சா யல சேதப்ரேமுடி ” ன் பொது வம்படி ன யட்லு 
கப்புலு தொ ங்க லுலுனகு " பக்ஷ்ம காலிகலனொப்பு சோ ம 
சூர்யாத்மகம்பு " லகு வெடந்த நிடு வாலு டெர்ர செ கல 
கன்னுலன் கெந்த டமி றேகுல வெத சல்லு வானி , மங்கென 
விரி பி ங்கம்பு னிங்கிஞ்சு அதரேஸோணிம நெபம்பு ன 
வெலுங்கு " முக ஜனித ஹுதாஸனுதோ தத்ச குண் டகு 
கந்த வஹுன் கூர்ப இக்கெனன ஒக்கிந்த நிக்கி சொக்கபு 
பொடமல் சூபட்டி தில குசும விலச னாப ஹாசி யகு " னாச 
பாச மானுண்ட கு 2 வானி , உதர ஜாத ஸ்வேத தாமே தாம 
ரசம்பு ” கனுங்கொ னி மஹதாஸ்ரயம்பு கனின பூர்ணிமா 


ருசி 


2 


493 


துளசி 


பின்னர் அக்கருடனிடம் விண்ணப்பம் செய்து அனுமதி 
பெற்று , நான்கு தோளுடையவர்களும் . முகில் வண்ணத்தினரும் , 
தாமரைக் கண்ணரும் , 

மின்பசுந்துகிலுடுத்தியவரும் , 
மாலையணிந்த மார்பினரும் , திருமாலின் பிரதி பிம்பமாகக் 
காணப் படுபவருமான அருகணைந்துள்ள நம்மாழ்வார் முதலிய 
முக்தர்களைச் சேவித்து , அவர்களால் ஆதரிக்கப் பெற்றவராய்ச் 
சென்று ; மிகப் பரந்த மணிமிடைந்த தூண்களும் , பொற்கலசங் 
களும் , அணி 

ணி செய்யப் பெற்று , சித்திர விதானத்தில் தொங்கும் 
பல்வகைப் பூச்சரங்களும் முத்துக் கோவைகளும் ; வெண் 
சாமரைகளும் , அகிற் புகையும் மண்டிய கருவறை நடுவே , சந்திர 
காந்தமேடையில் கால் முதலாக அவ்வவ்வவயவங்கள் பொருந்திய 
தருமன் முதலான நித்திய சூரிகள் அமர்ந்த மன்றம் அமைந்ததும் 
அமர்ந்த மன்றம் அமைந்ததும் , ஒளி மயமான, விரிந்த , தூய , 
ஆசனத்தில் , மணம் 

மணம் நாடிய வண்டுகளின் கூட்டம் மொய்க்கும் 
தாமரையின் பொன்னிறத்துக்கு கடன் வழங்கும் தன்மைத்தாய் , 
அகன்ற பொகுட்டென அமைந்த பேட்டையின் 

பாற் 
கடலுக்கு மூல காரணமான பூத தன் மாத்திரை 

பூத தன் மாத்திரை போல , பாத 
ரசமும் , பளிங்கும் , சந்தனமும் , நிலவும் , வெண்டாமரையும் , 
மாசுறும்படியான தன் மேன்மையான ஒளிமிக்க ஆதிசேடனின் 
உடலில் தலையணை மீது , கேயூர ( தோள்வளை ) யின் மணி ஒளி 
படிந்த முழங்கையை ஊன்றி , முனிவர்களின் மனத்துட் பொங் 
கும் பக்திரசம் கழுவியதால் மிகுந்த செம்மையுற்றதோ எனுமாற 
மைந்த செங்கை , கன்னதில் ஊன்றியவாறு , கற்பகமரத்தின் 
பூக்களால் மூடப்பட்ட ஆதிசேடனின் சட்டையே படுக்கை விரிப் 
பாகக் கொண்டு , ஒரு சாய்த்துப் படுத்துக் கிடக்கின்றவனும் , 
களிற்றினைத் துன்புறுத்திக் கடினமான தன் கைச் சக்கிரத்தால் 
கண்டிக்கப்பட்ட மகரம் ( முதலை ) வணங்கத் தகுந்த சாயுச்சியம் 
( தன்னோடிணைதல் ) பெற்றதோ எனப்படுமாறு , கன்னத்தின் 
மேற் காணப்படும் மணிகுயின்ற மகர குண்டலங்களின் பிரதி 
பலிக்கும் ஒளிவீச்சின் எழில் மிக்க மகரந்தம் ஒழுகும் முகத் 
தாமரையுடனும் , எழில் பெற்றவனும் , 


கண் , 


இமையாத 

பார்வையால் முயன்று நோக்கும்போது 
மிக்கெதிர்ப்படும் வெள்ளியெனப் பொலியும் வெண்ணிற ஒளி 
வெள்ளத்தில் மூழ்கிக் கண் கூசச் செய்யும் பேரொளிப் பிழம் 
பாகிய தனது மங்கள உருவினை , தனது உருவு , அருவும் ஆகிய 
மூர்த்தியாகக் காட்டுமாப்போலே ஒளிர்பவனும் , தனதிரு கண் 
களாகிய சூரிய சந்திரர்கள் தத்தம் மனைவியராகிய இருளும் 
நிழலும் தம்முடன் கலந்திருத்தல் போலக் காட்டும் கருவிழியும் 
வெண் விழியும் செவ்வரிபடாந்த கண்ணினமகளும் கூடி செந்தா 
மரை இதழ்கள் பரப் பினாற் போலக் காணப்படுகின்ற நோக் 
கெழில் உடையவனும் ) பந்தூக மலரை வென்ற இதழ்களின் 
செம்மை எனும் சாக்கிட்டுப் பிறந்த அக்கினியும் , 
துணைவனான வாயுவை இணை வித்தாகத் தோன்றும் எள் பூப் 
போன்ற எழில் நாசி , திகழ்பவனும் , வயிற்றில் பிறந்த வெண்மை 
யான ஒளிமிக்க தாமரையைக் கண்டு , சந்திரன் என ஐயுற்று , 


அவன் 


494 


யன 


யன 


கடை 


ஸஸாங்குட னு ஸங்க ஆதனிகி நாகு வைரம்பு : மான்புமனி 
தத்ச ஹோதரி காவுன ரத்ன காஞ்சனம்பு லு லஞ்சம்பு லுகா 
நிவேதி - ஞ்சி அடுகு லொத்து இந்திரகு வரமுன் படி யுன்ன 
ராஹுவனன் கேயூர கடகமணி முத்ரி காங்கிதம்பகு தீர்க3 
பா ஹு பரிகம்பு கடிதடோத்சங்கம் புனமெறயு வானி . 
உரஃச் தல ந்யச் த நிச் துலாச் தோக கௌ ச் துப் கபச்- தி 
மண்டலம்பு ன நிண்டோலகம்பு ண்டு புண்டரீக நிகேதன 
தனுச்சாய 

அச்சா ச்சம் பகு ஸ்ரீவத்சம்புன 
லோசனோத்ச வம்பு காவிஞ்சு வானி , விஜித ம்ருக நாபி 
நாபி சௌரப் யம்பு னகு எக யு உத்துங்க பாருங்க 

ருங்க " மாலிக 
மெறயு அசி த பேஸலதுல்சீ பலாஸ தா மம்புன 
அபிராம கோமலாலங் க்ருதி யகு வானி , 

கரடி 
விரோ ’ தியை அசு "ரயுசு " று * கொனி மகுட மனுஜாங்க ம்பு 
அங்கீகரிஞ்சு னெட தலம்பன் படமி அட்லன யுண்டெனன 
பட்டு க கு நடு முபச குகடு னொடி - க மகு வானி , கனஜக ன 
சரமேதர தராத ராதி த்ய காதலம்பு னன் காஞ்சன காஞ்சிகா 
மணிமகுட க கன மணிகாயு நீ ரெண்ட மெண்ட னன் பரகு 
மெறுங்கு பீதாம் பரம்பு னன் பொது பன் படி தானி சன்ன 
த னம்பு " ன தனநுன்னத னம்பு வெலுபலன் தோப் கனக புஷ்ய 
ராக ம்பு தெரவாரு வைடூர்யமணி ச் தம்ப யுகம்பு னுன் 
போலெ கிஞ்சி தா மீலித நீலிமம்பகு ஊ 
ஊருயுக ளம்பு வானி , 
த்ரைவிக்ரமம்பகு விக்ரஹம்பு தோ ஆக்ரஹம்புன மீதி கின் 
சாசு தறி சங்க்ரமண ரயம்பு - னன் தகி - லிவச்சின மணிமய 
ச்வர்பு வன ஜாப்பூ நத ப்ராகார வலயம் பனன் தீண்ட் உரிஞ்சு 
உத்தண்ட கண்ட பெண்டெ ரம்புனன் 

பொட மு 
அகண்ட ப்ரபா மண்டலம் புனன் பரிஹிண் டி - தம்புலை 
மாரி பண்டு ல வடு வுகல மட மல பெட்டங்கு படி பா வி நிஜ 
கமடா வதார சூசகம்பு லுன் போலெ கொதம தாபேள்ள 
மேள்ளனகு மீகா ள்ளதோ கோகநத " ம்ருதூ த ரம்பு லமர 
மெறுகு சுக்கல ஜிகி மொக்க பறுசு நக சகரவாள சந்த்ரிகல 
பக்த ஜன மனச் தமோ விதளனம்பு காவிஞ்சுசு ஹலகுலிஸ 
கலஸ் கமல மகராங்குஸங்கிதம்பு லை லக்ஷ்மீகுசகுங்குமாகலன 
அருணாருணம்பு லகு சரணம்பு லன் தாபத்ரயாப ஹரணம்பு 
சேயுவானி நாரயணுன் புராண புருஸு கேஸு 

ஈஸதுது 
விபீஷண வரது 

ஜனகு ரங்க ரமணுன் காஞ்சி 
ஹ ச மாக தபா க வத பரிஷத்ச மேதம் புகா 

பு கா தானுன 
தானன் தன ஜாதயுன் ப்ரமத பயபக்தி ரசமக் னுலை ஜயஜய 
ஸப் தம்பு லதோ சர்வாங்கா லிங்கித க்ஷோணீதலம்பு லகு 
நமச் காரம்பு லு காவிஞ்சி 

கடிதாஞ்ஜலியை 
இட்லனி நுதியிஞ்செ 

VII - 34 


? 


அனங்க 


நிடலதட 


495 


பெரிய இடத்சைச் சார்ந்துள்ள தால் அவன் ( சந்திரன் ) உடன் 
பிறந்தவளான திருமகளிடம் இராகு தன் பகையை நீக்குமாறு 
பொன் வலயமாகிய லஞ்சம் கொடுத்து இறைஞ்சுவது போல 
திருமாலின் பாதங்களை ஒற்றும் கேயூரமும் ( தோள்வளை) 
வளையலும் அணிந்த திருமகளின் தோள்கள் தன் தொடைகளில் 
மிளிரும்படியாக அமைந்தவனும் , மார்பிடத்தில் வைத்த 
இணையற்ற கெளஸ்துப மணியின் ஒளிச்சுடர் பட்டு தாமரை 
யாள் மேனி எழிலோ எனத் தகுந்த 

ததந்த தூயதாய திருமறுவும் , 
( ஸ்ரீவத்சம் ). கொண்டு கண் விருந்தளிப்பவனும் கஸ்தூரி மானின் 
உந்தி மணம் நாடி வந்த வண்டுகள் கூட்டமோ எனுமாறு திகழும் 
கரும்பசுந்துழாய் மாலை (வனமாலிகை ) அணிந்து எழில் 
பெற்றவனும் , 


45 


மாயச்சிங்கமாகி , கனகனைக் கனன்றுயிர் கவர்ந்த பின்னர் 
மீண்டும் மானுட உருத் தாங்கும்போது , மறந்து போய் இடை 
மட்டும் அப்படியே இருக்கும்படி விட்டுவிட்டது 

போல 
நுண்ணிடை கொண்டெழில் மிக்கவனும் கடிதடத்தில் உதய 
கிரியில் உதித்தெழும் இளஞாயிற்றின் பொன் வெயில் பொலிவு 
தோன்றும் அரையின் மென்மையால் வெளித்தோன்றும் தொடை 
களின் நுண்மை வெளியே காணப்பட்ட தங்கம் . புட்பராகம் , 
வைடூரியம் குயின்ற தூண் இணைகள் போலச்சிறிது கருவண்ணங் 
காட்டிய தொடையிணைகளையுடையவனும் , திரிவிக்கிரம 
னாகிய உருவங்கொண்டபோது , சினந்து வானுற வளர்ந்த போது 
உடன் பரப்பினது விரைவால் சுற்றிவந்த மணிமயமான சுவர்க்க 
லோகத்தின் பொற்பிராகார வளையமோ என மிளிரும் கழல் 
சூடியதால் பிறந்த ஒளி மிக்குடையதாகியும் , ஆலம்பழத்தின் 
எழிற்கோலங்கொண்ட கணைக்காலும் , எதிர்காலத்தில் தான் 
எடுக்கும் கூர்மாவதாரத்திற்கு ( ஆமைப்பிறப்பு ) முன்னோடியாக 
அமைந்ததோ எனத் தகைய இளம் ஆமையின் வளமார்ந்த 
எழிலை நகும் முழங்காலுடனும் செங்கழுநீர்போன்ற மென்மை 
யுடன் உள்ளங்கால் அமைய , மின்னும் விண்மீன்களின் ஒளியை 
வென்ற நகங்களின் நிலவினால் , 

அன்பர்களின் இதயத் 
திருட்டினை நீக்கியவாறும் ஏர் வச்சிராயுதம் முதலிய ரேகை 
களையுடையதும் , திருமகளின் முலைக் குவட்டிலெழுதிய 
குங்குமத் தொய்யில் படிந்து சிவந்ததுமான திருவடிகளால் , 
மூவகை ( அத்யாத்மிகம் , ஆதி தைவிகம் , ஆதி பௌதிகம் ) த் 
துயர்களைக் கெடுத்து அருள் செய்பவனாயும் உள்ள, ஸ்ரீமந் 
நாராயணன் , புராண புருஷன் , புருடோத்தமன் , பிரணுதார்த்தி 
கரன் ( சரணடைந்தார் துன்பம் நீக்குவோன் ) வாசுதேவன் , 
இருடீகேசன் , 

ஈசனால் வணங்கப்படுவோன் , வீடணனுக்கு 
நாடளித்துக் காத்தவன் , மன்மதனின் தந்தை , திருவரங்கத்துறை 
பவன் என்னும் இத்தகைய பெயர்களைப் பூண்ட திருமாலைக் 
கண்டு , தன்னுடன் வந்த பாகவதர்களுடனும் தானும் , தன் 
மகள் ( சூடிக்கொடுத்த சுடர்க்கொடி ) தானும் , பயபக்தியுடன் 
பணிந்திறைஞ்சி , ஜய ஜய கோஷமிட்டு , சாட்டாங்கமாக வீழ்ந்து 
வணங்கி , 

மேற்கைகூப்பியவாறு இவ்விதம் 
துதித்தார் ! 

VII -- 34 


நின்று 


தலை 


496 


தே . விதி க்ருஹா க்ஷய விதத சே " வதகி ஸரணு 

சிர க்ருதே க்ஷ்வாகு புண்யரஸிகினி ப்ரணுதி 
தனபதி ப்ராத்ரு குலதே வதகு ஜொஹாரு 
நத ம்ருடா தி க சு " மனச்சு " னகு நமச்சு ? 


VII - 35 


தே . கொலுது சர்வேஸு சர்வாத்மகுனி அனந்து 

அப்ரகாஸு அபேத்யு ச மச் தலோக 
ச முத யாதாரு அணுச மூஹமுலகுனுன 
ணீயு நின்னு னனாதா ரு நித்யு ச த்யு 


VII - 36 


நாராயணு பூ ப்ரப்ருதிக 
கௌ ரவவத் வச்து விததி கண்டெ மிகிலி பெம் 
பாரு கரிஷ்டத கலபர 
பூருஷ ஸரணம்பு வேடி 2 பொக டெத நின்னுன் 


VII - 37 


தே . அஜஸிவாதிக மகு ? நீனீ ச மச் த ஜக மு 

எந்து 2 ப்ரப விஞ்சு வர்திஞ்சு டிந்து னட்டி 
மஹிம கிம்மைன நித்யு ச மச் தபூத 
மயுபருல கண்டெ பரு மஹா மஹுனி கொலுது 


VII- 38 


497 


1 . 


பிரம்மதேவனின் அழி வற்ற செல்வப் புதையலானவனே 
சரணம் ! இட்சுவாகு குலப் புண்ணிய ராசியானவனே ! சரணம் . 
குபேரனின் உடன் பிறந்தவனுடைய ( விபீஷணன் ) குலதேவ 
தையே ! போற்றி . வணங்கப் பெற்ற சிவன் முதலாய தேவர் 
களையுடையவனே ! வணக்கம் . 

VII- 35 


சர்வேசனும் , எல்லாம் தானேயான எம்பெருமானும் எல்லை 
யற்றவனும் , காணற்கியலாதவனும் எல்லா உலகிற்கும் ஆதார 
மானவனும் , அணுவுக்கும் அணுவாயமைந்தவனும் , ஆதாரமற்ற 
வனுமாகிய நித்திய சத்தியப் பொருளாகிய உன்னை வணங்கு 
கிறேன் . 

VII - 35 


நாராயணன் , பூமி முதலான பெரும் பொருள்களைவிட 
விஞ்சிய பெருமையுடையவனை பரமபுருடன் , ஆகிய உன்னைப் 
புகழ்ந்து விழைந்து சரணுறுகின்றேன் . 

VII - 37 


பிரம்மன் , கிவன் முதலாக சகல உலகும் படைத்துப் பாது 
காத்து அழிக்கும் முத்தொழிற் பெருமைக்குறைவிடமான 
நித்தியனும் , எல்லாப் பூதங்களிலும் இருப்பவனும் அப்பாலுக் 
கப்பாலமைந்த பெரியவனாகிய நின்னை வணங்குகின்றேன் . 

VII -- 18 


- 


. 


.- 32 


498 


சீ . பரபுருஷனிகண்டெ பருடனா சனுவாளி , 

பரமாத்மு , முக்திகை பரம யோகி 
பரிஷத்துசே ச தா பா விம்ப பட்டு வானி , 

எவ்வனி யந்து " ப்ராக்ருதமுலைன 
உத்த்வாதி குணமுலு சந்தடி 2 லேதட்டி , 

விமலுனி சர்வ பூ தமுல கண்டெ 
ஆத்யுடு ஸுத்துண்டு அகுவானி விபுகளா 

காஷ்டா நிமேஷா தி கால சூநத்ர 


தே . மயின யெவ்வானி ஸக்தி யிந்த்ரிய விததிகி 

கோ சரமு காதொ நிர்லே புடை செலகு ட 
அதிவிஸுத்து டு தானய்யு ஒளபசார 
வ்ருத்தி பரமேஸுட கு ? நின்னு விஷ்ணு தலந்து 


V [ [ - 39 


வ . 


2 


அனிபர ச்வரூப சு "ரசே " வ்ய பவ்ய தில்யாவதார லீலலன் 
ப்ரச் துதிஞ்சின கௌச் துபா பரணுண்டு ) 

கருணா 
தரங்கி தம்பு " லகு " அபாங்கம்புல அம்முனின் கனுங்கொனி 

குஸலப்ரஸ்னம்பு காவிஞ்சி கங்கணாலங்கார க்ரேங்காரம்பு 
( லங்குரிம்ப பத பங்கஜம்பு லகு . குக மாஞ்ஜலுலு ச மர்பிஞ்சு 

சகல சீமந்தினீ சீ மத்த முக்தாமணியகு : ஆமுக்த மால்யத 
ரூபு எல ப்ராயப்பு சா பிப்ராயம்பு கா சூசி தனலோன 

VII- 40 


சீ 2 . தீனி சூபெது ரெக்க கானெகா சிரிபட்டி 

கினி போர பிருது டெக்கெம்பு கலிகெ 2 , 
தீனி கௌனல்லாட 2 கானெகா கர்விஞ்சி 

யுர்வி சைத்ருனகு காலூத கலிகெ 2 , 
தீனி பாலிண்ட் லுப்பு கானெ கா ரதிசேதி 

கின்னெரம்ரோதகு வன்னெ கலிகெ , 
தீனி மோ மொப்பார கானெகா வாணி ரா 

யஞ்ச லேமகு குலாயம்பு : கலிகெ 2 , 


2 


தே . தீனி பென்னெறு லேபார கானெகா ப்ர 

போஷித மயூரிகி விராலி பொந்து கலிகெ 2 . 
தீனியடு: கு லு ரஞ்ஜில்ல கானெகா பி 
பாச படு தேடுலகு மெட்டபண்ட கலிகெ 2 


VII - 41 


439 


( தேஹேந்திரியங்களுக்கப்பாற்பட்ட ) பர புருஷன் ( ஜீவன் ) 
தனக்கும் மேலான தத்துவம் (ஈஸ்வரன் ) ஆனவனும் , பரமான்மா 
வானவனும் , வீடு பேற்றுக்காக எப்போதும் யோகியர்களால் 
போற்றப்படுபவனும் , எவனிடம் , ( சத்துவம் , ராஜசம் , தமஸ் ) 
முக்குணங்களாகிய பிரகிருதி தத்துவங்களின் தொழிற்பாடுகள் 
அடங்கிக் கிடக்குமோ அந்த நிர்மலனை எல்லா பூதங்கட்கும் 
முற்பட்டவனை , தூயவனான 

தூயவனான மாயவனை , எங்கும் பரந்துள்ள 
இறைவனை , கலை , நிமிடம் முதலிய காலக் கணிதங்களை 
இயக்குபவனை , மறைந்துறையும் இறைமைத் தத்துவத்தை , 
எல்லாம் கடந்த கடவுளாயினும் பெயருக்குப் பரமேசுவரன் எனப் 
பெயரிட்டழைக்கப்படும் விஷ்ணுவாகிய உன்னை நினைந்து 
போற்றுகிறேன் . 

VII - 39 


என்றிவ்வாறு , பரம் பொருளாகிய சொரூபத்தினையும் 
தேவர்கள் வணங்கும் திவ்விய அவதார லீலைகளைப் புகழ்ந்தும் 
போற்றியிசைப்ப , கௌஸ்துப மணி அணிந்த திருமால் , கருணை 
யொழுகுங் கடைக் கண்களால் அப்பெரியாழ்வாரைக் கண்டு , 
நலம்நாடி உசாவியபின் , வளையணிகள் மெல்ல ஒலிப்ப திருவடித் 
தாமரைகட்கு மலர் சொரிந்து இறைஞ்சி நிற்கும் பெண்டிர்கட் 
கெல்லாம் பெரும் பேரணியாகப் பெரும் பேறுற்ற பேதையாம் 
கோதையாகிய சூடிக்கொடுத்த சுடர்க்கொடியின் எழிலும் இளமை 
நலனும் உட்குறி போடுணர்ந்து கண்டு தன் மனத்துள் VII - 40 
இவளது பார்வை , 

எதிர்ப்பட்டதாலன்றோ திருமகள் 
மைந்தன் (மன்மதன் ) தனக்குப்போரின் வெற்றிக்கொடி பெற்றிலங் 
கினான் . 

( இவள் மீன் விழியாள் என்றும் மன்மதன் மீனக் கொடி 
யோன் என்றும் கருத்து ) 

இவளது இடை , ( கொடிபோல ) அசைந்தாடுவதாலன்றோ 
வசந்தன் காலூன்ற முடிந்தது . 

( இவள் இடை கொடி போன்றது . கொடிகளால் வசந்த 
காலம் நிலை பெறுகிறது என்பது கருத்து ) 

இவளது மென் முலைகள் வளர்ந்த தாலன்றோ இரதி தேவி 
யின் , கின்னரி (சிறுவீணை )யின் நாதத்திற்கு எழில் மிக்கது . 

( இவள் முலை கின்னரி ( சுரைக்காய் ) போன்றது என்பது 
கருத்து . ) 
இவளது முகம் ஒளிர்வதாலன்றோ 

மகளின் 
( வாகனமாகிய ) அன்னப் பேடுவிற்கு கூடு ( இல்லம் ) கிடைத்தது . 

( அன்னம் உறையும் இல்லம் தாமரை . இவள் முகம் தாமரை 
என்பது கருத்து ) 
கருங்கூந்தல் வளர்தலின் 

அன்றோ வளர்ப்பு 
மயக்கம் கிட்டியது . 
( கருங்கூந்தல் முகில் போல்வதாதலின் மயில் 

மகிழ்ந்து 
மயக்கமுற்றது என்பது கருத்து ) 

இவள் பாதங்கள் எழில் மிக்கதாலன்றோ தேனீக்கட் 
தாகம் தீர்ந்திட மேட்டு நில விளைச்சல் கிடைத்தது . 
( பாதங்கள் தாமரைகள் . ஆதலின் தேனீக்கள் 

தூரம் 
சென்று அலையாமல் அருகிலேயே விளைச்சல் பெற்றன என்பது 
கருத்து ) 

VII - 41 


கலை 


இவள் 


மயிலுக்கு 


500 


தே . அனுசு உவ்விளுலூரு முராரி தமக 

மாபலேகாத்ம திவ்ய ஸுத்தாந்த சீம 
கன்னெலத தார்சி யொக்க மாயா வதூ டி 
அட்ல காவிஞ்சி வாருன்ன தனிய யுண்ட 


1 


VII - 42 


பூஜகுலசே பாத தீர்த ப்ரசாத பரிவேஷ்டனம்பு : லிப்பிஞ்சி 
விடி தி கனிபின குடி வெடலி ஸாம்பரீ தனு சம்பவம் 
பாலகின் பெட்டி க்ருஹம்பு னகுன்சனி பஞ்ஜரம்பு : 
சட்ட 2 லிஞ்சி யச்சஞ்சலாக்ஷன் கானக 

VII - 43 


ஸா . அப்ரஹ்மண்யமு லோன வைசி கொனெ அந்யாயம்பு னன் 

மத்சு தன் 
தாப்ரஹ்மாதுல மேரநில்பியு ப்ரபு த்வம் பூதி யுந் தோ ” துரே 
யீப்ரக்கன் த்விஜு சூடரய்ய சபாவாரீரங்க பார்தஞ்சு து . 
காப்ராஸின் படி பாஷ்ப கண்டு டு சமுத்யத்தோ . 

பலாலுண்டுனை VII - 44 


ஸா . அந்தே வேடு கயைன பெண்ட்ல கு டகீ நே தே ஹமுன் 

ப்ராண முன் 
சந்தானம்பு நிஸாந்தமுன் தனமூ சச்யம்புல் பஸுஸ் 


ரேணுலே 


காந்த ச்வேச்வ ஜனார்சனம்பு னக காதா ? கூர்சுடே , மீ , 

கயோ 
விந்தே , யீபு டு ? தெந்த , நன்குறுச காவிம்பன் தனுன் 

மெத்துரே ? VII - 45 


501 


என்ற ஆர்வத்துடன் திருமால் காமம் கைமிகத்தான் அந்தப் 
புரத்தில் அந்நங்கையைச் சேர்த்து , 

பொய்யான 
( மாயநங்கை ) நங்கையை ( கோதையைப் போன்றே ) ச் செய்து , 
அவர்கள் இருப்பதாகவே கருதச் செய்திருப்ப , 

VII -- 42 


அர்ச்சகர்களால் ஸ்ரீபாத தீர்த்தப் பிரசாத பரிவட்டங்களைத் 
தரச் செய்து தம் விடுதிக்கு அனுப்பி வைக்கவும் , கோயிலிலிருந்து 
புறப்பட்டு மாயநங்கையைப் பல்லக்கில் வைத்து இல்லம் போந்து 
பல்லக்குத் 

திரை விலக்கிப் பார்க்க அங்கந் நங்கையைக் 
காணாது 

VII - 43 


1 


ஓ ! கொடுமை ! திருவரங்கத்தான் அனியாயமாக 5b 
மகளைக் கைப்படுத்திக் கொண்டான் ! அவையோர் இந்த 
மெலிந்த அந்தணனைப் பாரீரே ! என்று துயர்க்கடலில் வீழ்ந்து 
கண்ணீர் மிகத் தழுதழுத்த குரலில் முறையிட்டு தோளுயர்த்திய 
வாறு கூறினான் . 

VII -44 


மிகுந்த காதல் உடையவனானால் , திருமணம் செய்து 
கொடுக்க மாட்டேனா ? உடல் பொருள் ஆவி , வீடு , சுற்றம் , 
செல்வம் , பயிர் எல்லாம் நான் சம்பாதித்ததா ? எல்லாம் அவனது 
பக்தர்கட்கு சமர்ப்பணம் செய்வதற்குத்தானே ! அந்தோ ? 
விந்தை 

என்னே இச்சிறுமி பெரிதா ? ( கேட்டால் 
மாட்டேனா ) என்னைச் கிறுமைப் படுத்தினால் தன்னை 
மெச்சுவார்களோ ? 

VII - 45 


502 


1 


ஸிவுடு விரிஞ்சி வாச வு டு செப்ப னஸக்துலு . கொல்சுனட்டி 


ரவுட , நிரங்குஸுண்ட 2 னனியக்கட பாடி ’ தொறங்க 

செல்லுனே ? 
புவனமுலெல்ல நீவயின பொந்தத யா நிதி யம்மலேதெ ? பா 
கவதுலு லேரெ ? நாகொறகுகா வஹிஞ்சு கொனங்கள் 

கேஸவா VII - 46 


உ . நெட்டன யல்ல லச்சி யல நீளயு பூச தியுண்ட , நீகு நீ 

நெட்டிக சீலபை மனசு 2 நில்புட கேமன வச்சு ! வெர்ரியௌ 
னட்டுக ? பேத நன்னு பரிஹாச மு சேதகு தக்க , விந்தசூ 
பெட்டிதி ! தித்து னெவ்வ டில ஏறுலவங்கலு வாரி 

டொ ங்கலுன் 

VII - 47 


2 


வ . அனியிட்லு தரணீ சுருண் 

ட த வெட்ட பா க த 
க்ஷோபம்பு னகு புவனபர்தயு பயம்படி " தச்சா ந்தச னகு 
கேலி சேயு சுன்ன வாட னு பாவம் ப தனிகி தோப மகர 
குண்டல மண்டி தம்பு லகு கண்ட தர்பணம் புலன் சிறு 
நவ்வெலர்ப இட்லனியெ 

VII- 48 


503 


. 


கிவன் , பிரம்மன் , இந்திரன் முதலானோர் உன்னைச் 
சேவிப்பவர்கள் ஆதலினால் , உன்னை 

ஒன்றும் 
மாட்டார்கள் ! ( கண்டிக்கும் திறமையற்றவர்கள் ) என்பதால் 
தடையற்ற ( சுதந்திரமுடைய ) வனாய் உள்ளாய் என்பதால் ம் 
தி நீதியை மீறலாமா ? உலகங்கள் எல்லாம் உன்னுடையதானாலு 
உன்னருகே அருள்மிக்க அம்மை ( திருமகள் ) இல்லையா ? 
பாகவதர்கள் இல்லையா ? என் பக்கம் அவர்களாவது கூற 
மாட்டார்களா ? ” 

VII - 46 


ஏற்கனவே அத்திருமகளும் , நிலமகளும் , நப்பின்னை 
( நீளாதேவி ) யும் இருக்க , உனக்கு இந்த விரத நிட்டைகளை 
யுடைய மெல்லியல்பால் மனம் மேவுதற்கு 

என்ன 
சொல்வது ? ஏழையாள ஏன்னைப் 

பித்தனாக்குவதற்காகச் 
செய்த பங்காசமேயன்றி , ( இவளிடம் திருமகளிடம் இல்லாத ) 
புதியதென்ன கண்டாய் ? உலகில் ஆற்றின் வளைவுகளையும் 
நீர்ப்போக்குகளையும் எவரால் திருத்த முடியும் ? 


( நதியின் வளைவுகளைத் திருத்த முடியாதது போலவே , 
பெரியவர்களின் நடத்தைகளையும் மாற்ற முடியாது என்பது 
கருத்து . ) 

VII - 47 


என்றிவ்வாறு அந்தணாளன் ( பெரியாழ்வார் ) முறையிடவும் , 
பாகவ தரின் துயர் கண்டு அஞ்சிய பரந்தாமனும் , அவரது அறியா 
மையைக் கண்டு எள்ளுவான் ( கேலி செய்வான் ) போலத் தோன் 
றும்படி மகர குண்டலமணிந்த எழிற்கன்னங்களில் இளநகையரும் 
இவ்விதம் கூறினான் . 

VII - 48 


504 


1 


முதி மதி தப்பி தோயி முனி முக் ய பவத்தனயன் க்ருஹம் 

புனன் 
ப திலமு சேசி வச்சி மறிபட்டப யல் வெட தூ ரு நூ ரெ , தா 
ச- தன மிகொக்க மாடரசி சஞ்சல லோசன கானகுன்ன தூ 
ரெது மறிகானி , புத்தி விபரீதத பொந்தக போயி சூடு மா . 

VII - 49 


தே . அனினனோதண்ட் உரியாயெனே யாயெ ஏமெ 

றுங்க மே யார்தி குகடு பு சல்லங்க பலிகி 
கருண சேசித்தி விஜயிவி கம்மடஞ்சு 
பா ஷ்ப ஜலமாகி யிண்டிகி பருவு வாறி 


VII- 50 


ஆ . ம்ரொக்கினட்டி தனய மூர்தம்பு ? மூர்கொனி 

ப்ரமத பாஷ்ப முருல ப்ராஹ்மனுண்டு 
சேதவென்லு நிமிரி நாதல்லி நினு கண்டி 
காயடஞ்சு இண்டி கட வசிம்ப 


VII - 51 


1. 


505 


“ ( வயதுக் கோளாறினால் ) பெரிய ஆழ்வாரே ? முதுமதி தப்பி 
னாய் போலும் ! உமது மகளை வீட்டில் பாதுகாப்பாக வைத்து 
விட்டு வந்து (நாலுபேர் அறிய ) பகிரங்கமாக வெறும் வசை 
புராணம் பாடுகிறாய் ! வீட்டில் இன்னொரு தடவை ஆராய்ந்து 
பார்த்து அந்நங்கையில்லாவிட்டால் வைவாயாக ! அறிவு மயக்கம் 
உறாமல் போய்ப் பார்ப்பாயாக 

VII - 49 


எனலும் " என்னப்பனே ! ஆய்விட்டதா ? ( உன் காரியம் ஆகி 
விட்டது போலும் ) என்று கூறி “ எம் துயர் தீர்த்தனை ! ஏதறி 
வோம் ! அருள் கூர்ந்தனை ! வெல்க ! என்று பரவி , கண்ணீர் 
அடக்கிக் கொண்டு வீட்டிற்கு விரைந்து ஏகினார் " VII - 50 


( சென்று ) வணங்கிய மகளின் உச்சி மோந்து ஆனந்தகண்ணீர் 
சொரிய , கைகளால் முதுகை நீவி “ என் தாயே ! உன்னைக் கண் 
டேனல்லவா? என்று மகிழ்ந்து இல்லத்துறைந்தனன் VII - 3 ) 


506 


தே . ரங்க பதி ப்ரஹ்ம ருத்ருல ப்ராஹ்மி கௌரி 

தனகு அக்கன்ய ளடி கிம்ப பனுபுடயுனு 
வாரு சே னேஸ சஹிதுலை வச்சுடயு 
விஷ்ணு சித்துடு சம்ப்ரமான் வீதுடக்கு 


2 


Vil - 52 


வ . விஷவக்சேன பூர்வகம்பு கா ? வினயம்பு ன ஆதித்யம்பு 

லொச- கி 2 உசிதாசனாபுல ஆசீனுலை யுன்னவாரி ஆக மன 
ப்ரயோஜனம் படி" கி 2 தெலிசி ப்ரமத் ? ரச 3 பரிதாந்த 
ரங்குண்டை யிட்லனியெ 

VII - 53 


கோதா ? தேவி ஸ்ரீரங்கநாதுல விவாஹமு 


க . தன்யுட னைதி தன கீ 

கன்யகனீ காஞ்சி ப்ருருவு கௌரவமு பயோ 
தி ந்யாயமு ஒத வெனிடே 
அந்யாயம்பே ? சமூப ஹாவிது லாரா 


ப 


Vll - 54 


507 


திருவரங்கத்தான் . பிரம்மா , சிவன் , சரஸ்வதி , பார்வதி 
ஆகியோரை தனக்குப் பெண் கேட்குமாறு பணிக்கவும் , அவர் 
களும் , சேனை முதலியை உடன் கொண்டு வரவும் , பெரியாழ் 
வார் பரபரப்புடன் வரவேற்று 

V1l - 52 


சேனை முதலி முதியோரை மரியாதையுடன் விருந்தோம்பி , 
தகுந்த ஆசனங்களை அளித்து அமர்ந்த அவர்களிடம் வந்த கார 
ணம் அறிந்து மகிழ்ச்சி மிக்க உள்ளத்தினனாக இவ்விதம் கூறி 
னான் . 

Vll - 53 


சேனை முதலி சிவன் ! பிரம்மன் முதலானவர்களே ! நற் 
பேறுற்றவனானேன அவனுக்கு (திருமாலுக்கு ) இக் கன்னியைத் 
தந்து பிருகு முனிவனும் கடலும் பெற்ற பெருமையையுற்றேன் . 
( எனினும் ) இவ்விதம் கேட்டுப் பெறுவது முறைதானா ? 


மகளாகப் 


( லட்சுமி பிருகு முனிவர்க்கும் கடலுக்கும் 
பிறந்தாள் ) 


Vil - 54 


508 


வினுடி தகு சம்பந்தப்பு 
டெனயிக கனிமோசி தெச்சி யிச்செனனரெ சுல் 
கனி நருலு ; கான மா புர 
முனகுன் விஜயம்பு சேய புத்ரிக னித்துன் 


Vil - 55 


தே . ப்ரபுத பரமேஸ்வருண்டைன பத்ப்ரபன்ன 

ஜனமுன கொசங்கு மீகு னீ சனவு ஸௌரி 
தானெ கட்டின பூ மிக தால்சு மாகு 
கனதி யிதி மம்மு சேயுட தனது கனத 


Vl - 56 


தே . அனின சனிவின்னவிம்ப தயாரசார்த்ர 
சித்துடை - விஸ்வபார்த பக்ஷ ப்ரதான 
கௌப வாஹ்யம்பு னெக்கி ப்ரஹ்மாதி சுரேலு 
பலசி தமதத்தடு ல னெக்கி கொலிசி ராக 


Vil - 57 


509 


கேட்பீராக ! கொடுக்கத் தகுந்ததே ! எளிய மனிதர்கள் 
இந்தச் சம்பந்தப் பொருத்தத்தைப் பார்த்து ( தானாக ) சுமந்து 
வந்து கொடுத்தான் என்று சொல்லமாட்டார்களா ? ஆதலின் 
எங்கள் ஊருக்கு வந்தால் மகளைத் தருவேன் . 

VII - 55 


திருமால் ஆளுமையில் பரமேசுவரனே எனினும் , தன்னடி 
யிறைஞ்சுவார்பால் தயவுடையவன் ஆதலினால் , உங்கள் விருப் 
பம் நிறைவேற்றுவான் . தானே கட்டுவித்த மாமனார் வேடத்தை 
பூண்ட எமக்குப் பெருமை சேர்ப்பது அவனுக்கே பெருமையாகும் . 

VII- 56 


எனலும் , சென்று ( திருமாலிடம் சேனை முதலி முதலா 
னோர் ) விண்ணப்பிக்கவும் , அருளொழுகு உள்ளத்தானாகிய 
அகிலாண்டேசுவரனாகிய திருமால் கருட வாகனத்திலேறி , 
பிரம்மா , முதலிய தேவர்கள் தத்தம் வாகனங்களில் ஏறிச் சூழ்ந்து 
வரவும் . 

VII - 57 


510 


க 


3 


நாசீரு ட குசு ஸூத்ரவ 
தீச கு டுட்டு வீதி பௌஜு தீர்சின ப்ரஜ பூ 
பாசிஸதகோடி ஸதகோ 
டீ ச வித்ரு ப்ரபலு தி ஸல டெப்பர மலமன் 


VII - 58 


வ . ஸ்ரீவில்லி புத்தூரிகின் சனி விஸ்வகர்ம மணிமயம்பு கா 

கட்டின விடி தி பட்டுன விடிசி யய்யாதி ம வருண்டு ? 
திவ்யாப் ச ரச " லு ஹரித்ராதிக ச் நானீய மங்கள த்ரவ்ய 
மண்டனம் பொ னர்ப பெண்டி யி கொடு கை 

திவ்ய 
வாதி த்ரம்பு லு நாரதா தி தி யமுனி கா னம்புலு 
வெலயன் கலதௌத தவள தா ராத ரம்பு லு குரிய 
சுதா தா ரல அபிஷிக்துண்டை முக்தாவளீ கௌச் ? 
பா முக்த கம்பு கந்த 3 ருண்டு னு கேயூர கங்கணாலங்க்ரூ 
துண்டு னு மகரகுண்டல மகுபாதி பூஷா விபூஷிதுண்டு னு 
திவ்யாங்க ராக ரூஷிதுண்டு னு பீதாம்பர சம்வீதுண்டு ” னு 
துலசீ கல்பதரு ப்ரச வச்ர காச் ரிதோ ரச் குண்டு னை 
யுண்டு னந்த , அக்கட ) அடகு முனுப க்ருஹ ப்ரவேஸம்பு 
சேசி சம்ப்ரமாயத்துண்ட கு விஷ்ணு சித்து ப்ரயத்னம்புன 

VII - 59 


2 


ஸர்வாணீ வாணீ முக ! 
கீர்வாணீ கோடி ஜானகீ ரகு குலராட் 
பூர்வாசரித விவாஹா 
கார்வ சு - கீ தமுலு பாட கா 2 விய வமுனன் 


VII- 60 


511 


சேனை முதலி முன்னேவர , வான வீதியில் வரிசை வரிசை 
யாக வரும் மக்களின் அணிகளும் , வாளும் , வஜ்ராயுதமும் , 
கோடானுகோடிச் சூரியர்களின் ஒளியை திசை முழுதும் பரப்ப 

VII - 58 


ஸ்ரீவில்லிப்புத்தூருக்குச் சென்று , விசுவகருமா மணிமயமாகக் 
கட்டிய விடுதியில் , அந்த முதன் முதல் மணமகன் இருந்தான் . 
தேவமகளிர் மஞ்சள் முதலான குளியலுக்கான மங்கலப் பொருள் 
களைக் கொணர்ந்தணி செய்ய மணமகன் ஆக , தேவதுந்துபிகள் 
நாரதர் முதலிய வேதமுனிவர்கள் இசை முழங்க , வெள்ளி யொத்த 
வெண் முகில்கள் பொழியும் அமுததாரையில் அபிஷேகம் செய்ய 
ப்பட்டவனாய் , முத்துமாலையுடன் கௌஸ்துப மணியும் , 
அணிந்த சங்கொத்த கழுத்தினனாயும் , மகர குண்டலம் , மகுடம் 
முதலான அணிகள் அணிந்தவனாய் , சந்தனம் பூசப்பெற்ற 
வனாய் , பொன்னாடையணிந்தவனாய் , துளசி , கற்பகமலர் 
மாலைகள் பூண்ட மார்புடையவனாய் , இருக்கவும் , அங்கு 
( ஆண்டாள் இருந்த இடத்தில் ) அதற்கு முன்பே இல்லம் புகுந்து , 
பரபரப்புடன் ( திருமண ஏற்பாடுகளில் ) முனைந்தவனாகப் பெரி 
யாழ்வார் இருந்தார் 

VII - 59 


மலைமகள் , கலைமகள் முதலிய தேவ மகளிர்கள் சீதாராமர் 
களின் திருமண விழாப்பாட்டுக்களைப் பாடினர் . VII - 60 


512 


தே . நெம்மி னேகாவயு ச் ரக் வினியுளீனு சாம 

ரம்பு : லிருகெட்ட னிட ஹரித்ரா த்ரவமுன 
பெட்டிரி நலுங்கு லக்கன்ய பெண்ட்லி கூது 
சேய ருஷிபத்னு லர்தி ஆஸுர்யுதமுக 


VII - 61 


தே . அட்லு வைவாஹிக தீக்ஷயமர கம்ம 

நூனெ தலயண்டி நெறுலு கந்தா ன புலும 
ச்வர்ணமணிகும்ப ஹிமவாரி ஜலகமாடி " 
னட்டி ஜக தீ - ஸ்வரிகி வேல்பு டபல யோர்து 


VII - 62 


க . தடி யொத்தி சன்ன வலிபம் 

பிடி 2 மணி பீட ச் தாயைன யிந்தி மெறுகு பென் 
நிடு த குருலார்சி தூபம் 
பிடி துறு மு கடிஞ்செ ஒகம்ருகே க்ஷண நெம்மின் VII - 63 


சீ . யாவக த்ரவமுன அருணாங்க்ரி நக பங்க்து 

லப்யக்தமுலு சேசெ ? அதிவ யோர்து , 
நய கல வ்ரேள்ள மட்டியலு பில்லாண்ட்லிடி 2 

பாயவட்ட மு பெட்டெ பை னொகர்து , 
நெறக வட்டி பசிண்டி நீடிவ்ராத செறங்கு ! 

வெலிபட்டு ரஹிகட்டெ வெலதி யோர்து 
கடிசீம கனக மேகல சேர்சி தாரஹா 

ரமுலு கீலுஞ்செ கண்ட முன ஓர்து 


2 


தே . கடகமுலு ஹச் த சரமு லங்க த முலங்கு 

ளீயகமுலுனு பா ஹு வல்லிகல வ்ரேள்ள 
நிலுபி தாடங்க நாசா மணுல னமர்சி 
சொனிபெ சீமந்த வீதி சேர்சுக்க யோர்து 


VII - 64 


513 


வைபவத்துடனும் , அன்புடனும் ஏகாவளி, சிரக்விணி எனும் 
தோழியர் இருபுறமும் இருந்து சாமரை வீச , மஞ்சள் நீரால் 
விருப்புடன் அந்நங்கையை மணமகள் ஆக்கும் தவமுதுமகளிர்கள் 
வாழ்த்துரைபுடன் நலுங்கு வைத்தனர் . 

VII- 61 


இவ்விதம் திருமணச் சடங்குகள் நடத்தி மணமலி என்ணெய் 
தலையில் பூசி கூந்தலை சந்தன தைலத்தால் 

தேய்த்து 
பொற்குடத்தில் குளிர்ந்த பன்னீர் 

கொணர்ந்து 

நீராடச் 
செய்த பின்னர் , அந்த உலகநாயகி ( ஆண்டாள் ) க்கு தேவமாது 
ஒருத்தி 

VII - 62 


ஈரம் புலர்த்தி , மென் துகில் புனைந்து , மணிபீடத்தில் அமர்த் 
தினாள் . அந்நங்கையின் ஒளிர்மென் நீள் கூந்தலை புலர்த்தி நறும் 
புகையிட்டாள் மற்றொருத்தி . மற்றொரு மான்விழியாள் 
அன்புடன் கொண்டை போட்டாள் . 

VII - 63 


செம்பஞ்சுக் குழம்பு ( தொய்யில் ) ஏற்கனவே சிவந்த பாத 
நகங்கட்குப் பூசினாள் ஒருத்தி . மற்றொருத்தி மெல்லடி விரலில் 
மெட்டி புனைந்தாள் . சிலம்பு அணிவித்தாள் ஒருத்தி . குஞ்சம் 
வைத்து பொற்சரிகைக் கரையையுடைய வெண்துகில் எழிலுற 
அணிவித்தாள் . மற்றொருத்தி , இடையில் பொன்மணி மேகலை 
யும் கழுத்தில் முத்து மாலையும் அணிவித்தாள் . இன்னொருத்தி ,, 
வளையல்கள் , தோள்வளை , கைச்சரம் , மோதிரம் முதலியன 
அணிவித்து கம்மல் மூக்குத்தி சுட்டி முதலியனவும் கொண்டு 
கோலம் புனைந்தாள் . 

VII - 64 


514 


கலிகி தெலி கன்னுக வ கஜ் 
ஜல ரேக லு தீர்சி மேன சா ரங்க மதம் 
பலதி லலாமக மிடி செங் 
க லுவலு " க்ரொவ்வெத கு வேறொகர்து கடிஞ்சென் VII - 65 


விஹங்க 


பரம் 


வ . 

ட்லலங் க்ருதயை யுண்ட லக்னம் பா சன்னம் பய்யெ 
னனி வின்ன விஞ்சுடயு பன்னக ஸயனுண்டு மார்தாண்ட 
மண்ட லம்புலு பண்ட் ரெண்டு னு தி வியலை வெலுங்க 
தாரகல கும்பு ஜக ஜம்புகா " ஸதபத்ரஸ்த்ருண்டாத பத்ரத 
யங்கீ கரிம்ப . சிந்து பதி சௌகந்தி க த - ளோபஹார 
ச ஹிதம்பு கா விபணி கலயம்பி சிலிகிம்ப ப்ரக்ருதி காந்த 
சு ரகாந்தலன் கூடு கொனி சந்தரிம்ப . ஹுதவஹுண்டகரு 
தூபம்பு ரேபபர் ஜன்யுண்டு ல்லெடயிட - ப்ராசீன பாட ம்பு லு 
படே கௌக ம்பு -லயி பி 

பிருத ப்ரபந்தம்புலு படி யிம்ப , 
விதி நந்தன சநந்தனாது லு சங்கீத மாங்கல்யம்புன 
அந்தரங்கம்பு ன கிம்பொசங்கி , 

புங்க வுடு 
மத்த மாதங்க " ம்பை க சிதமணி கல்யாணம்பகு பல்யாணம் 
பங்கீகரிம்ப , அப்ராக்ருத வைப வம்பு னன் 

சனி , 
சம்ப்ரமம்பு ன பாகவத வதம்சம்பு பக்திகலித ப ஹ 
ப்ரணாம பூர்வகம்பு கா எது ர்கொன எக்கிரிந்த 
விஷ்வக்சேணு கரம் பாவலம்பி ஞ்சி கக்ஷயாந்தரம்பு லன் 
சஞ்சலாக்ஷலு கடு கு அடு குல ஜலம்பு லகுன் பயிபயின் 
கீர்வாண 

சித்த சங்கம்புலஹம்பூர்விகனுர்வி 
நிர்வாரிகா னூர்சி கொனி ப்ராஸிம்ப ப்ரவேஸிஞ்சி த தீய 
நிர்தி ஷ்டம் கு " ஜாம்பூ நத படம்புன உபவிஷ்டுண்டை 
யதண்டு வெண்டி யு பங்காரு ப்ருங்கா ருகம்புல கனக 
பா ஜன நிக்ஷிப்தம்புலகு குஸேஸய 

பேஸல 
ச லயம்பு லு கடி கி ஷோட ஸோபசார ச ஹிதம்பு னு 
ச பரிஷ்க்ரியம்பு னகு மது பர்கம்பு ஒசங்கங் கொனி 
யய்யாள்வாரு தே வேரியுன் தானுனு தா ரவோயனா கன்யகா 
ரத்னம்பு பரிக்ரஹிஞ்செ அனந்தரம்ப 

VII - 66 


D 


டி க்கி 


படி 


} 


. 


கலதௌதத் ரவ சித்ரமுல்மெறய முக்தாச் யூதமௌ மேசகாஞ் 
சலபுன் பெந்தெற வாரி லக்னமு சமாசன்னம்பு கா 2 

வேல்புபெத் 
தலு பம்பன் கு ட ஜீரகம்புலு ச முத்யத்ப்ரேமனன் 

யோன்யமஞ் 
ஜுல ஹச் தம்பு லனுஞ்சிரர்தி கனுமிஞ்சுல் சிர்ருமுர்ராடகன் 

VII - 76 


515 


அந்நங்கையின் ஒளிமிக்க கண்கட்கு மை தீட்டி , மெய்யில் 
கஸ்தூரி பூசி , உச்சிப் பொட்டு வைத்து , கூந்தலுக்கு செங்கழுநீர்ப் 
பூக்கள் சொருகி வேறு ஒருத்தி அணி செய்வித்தாள் , VII- 65 


இவ்விதம் ஒப்பனை செய்திருப்ப இலக்கினம் ( முகூர்த்தம் 
நெருங்கிய தென்று , விண்ணப்பிக்கவும் , பாம்பணைப் பள்ளி 
கொண்ட பெருமாள் , பன்னிரு சுடர்களும் ( துவாதச ஆதித்தி 
யர்கள் ) தீவட்டி களாக ஒளிர , விண்மீன் கூட்டம் , முத்துக் 
கோவையாக , திங்களஞ் செல்வன் குடை 

குடை ( ஆலவட்டம் ) யாக 
அமைய , கடலரசன் ( வருணன் ) செங்கழுநீர்ப் பூவிதழ்களுடன் 
அங்காடியில் சாண நீர் தெளிப்ப , இயற்கை ( மாயை ) த்தாய் , 
வானர மகளிருடன் கூடி பரிசம் ஏற்பாடு செய்ய , அக்கினிதேவன் , 
அகிற்புகை கிளறச் செய்ய , மழைக் கடவுள் ( முகிற் குலம் ) மேற் 
கட்டு ( விதானம் ) இடவும் தொன்முது மறைகள் , ஓதுவார்களாய் 
விருதுகள் வாசிக்க, நாரத சனந்தனர் முதலானோர் மங்கல 
இசையால் மனங்குளிர மகிழ்வித்திட சருடன் மத யானைபோல 
மணி குயின்ற பொற்பீடத்தைச் சுமக்க , தெய்வீக வைபவத்துடன் 

பர மானந்தத்துடன் , பாகவத 

சிரேட்டனாகிய 
பெரியாழ்வார் பக்தியுடன் வணங்கி , வரவேற்க வாகனத்திலிருந் 
திறங்கிய திருமால் , சேனை முதலியார் கைலாகு தரவும் வாயிற 
போந்ததும் ஆங்கு நங்கையர் கழுவிய ஸ்ரீபாத தீர்த்தத்திற்க 
மேன் மேல் வீழ்ந்து தேவர் , சித்தர் , குழுக்கள் நான் முந்தி நான் 
முந்தி என வந்து நிலத்தில் சலமில்லாதவாறு பிடித்துப் பருகவும் , 
புகுந்து , ஆங்குள பொற்பீடத்தில் அமர்ந்து , அவன் மீண்டும் 
பொற் செம்புகளால் தங்கத் தாம்பாளத்தில் வைத்த தாமரை 
போன்ற மெல்லடித் தளிர்களைக் கழுவி சோட சோபசாரங் 
களுடன் , மதுபர்க்கம் ( வெல்லம் கலந்ததயிர் ) தரவும் பெற்று 
அப்பெரியாழ்வார் இல்லக் கிழத்தியுடன் தாரை வார்த்துத் தர 
அக்கன்னியை ( ஆண்டாளை ) க் கைப்பிடித்தான் , 

VII -- 66 


சென்று , 


பின்னர் , பொன் முலாம் பூசிய சித்திர வேலைப்பாடுடைய 
முத்துக்கள் கோர்த்த கரு வண்ணக் கரையுடைய பெருந்திரையை , 
இறக்கி , முகூர்த்தம் வரவும் தேவலோகப் பெரியோர்கள் , 
மணமக்களின் மென்மையான கைகளில் வெல்லமும் சீரகமும் 
தரவே , மிக்க ஆர்வமுடன் கண் ஒளி பாய்ந்துராய ( ஒருவரை 
ஒருவர் ) கண்டனர் . 

VII - 67 


516 


மறிவனமாலி சூட முன மானினிமுத்தெபு ப்ராலு வோயுசோ 
மெறய ததங்கு ளீ கிசல மேளன சக்ரி செமர்ப ராலெமை 
னறிமறி கர்ம பிந்து வுலுனம் மணுலுன் மொ கிலந்து 

னுண்டி டாம் 
கிற 
பறிகொன ஜாறு தாரல பலென் வட கண்ட்லே ப லென் 

கணுங்கொனன் VII - 68 


தே . இந்தி தோ யிட சே ச ப்ராலெத்து சோட 

குப்ப பாலிண்ட்ல க்ரேவ க்ரேக்குன முராரி 
கன்னு வேயுட கனி லஜ்ஜ கது ர பா ஹு 
லெத்தக கராக்ரமுலன பைகெகுர சல்லெ 


VI -- 69 


க . 


களைமுன கட்டெனு ஹரிமங் 
க ள சூத்ரமு புலக லதிவ காத்ரமு பொது வன் 
நெலதயு பதியுனு கரமுல 
அல வறிசிரி கங்கணம்பு லன்யோன் யம்புன் 


VII - 70 


ஜூ .2 . வலனசே நிஷ்ட தோ லாஜலு வேல்பிஞ்சி , 

ஸார்ங்கி மெட்டிஞ்செனு சப்த பது லு . 
தெறவ கூடி 2 யருந்த தீ தர்ஸனமு சேசெ 

ப்ரஹ்ம ருத்ராதி கீர்வாணி கோடி 
யர்பிஞ்சு உடு கர லனுகம்ப கைகொனி 

யனிசெப்ரசா த பா ஜனுல சேசி , 
ஆத்ம பட்டணமுன கதிவ தோட் கொனி விஜ 

யம்பு சேசெ ” னு மஹாஹர்ஷ மொப்ப 


தே . ச ஹ்ய கன்யாதடோத் யான சந்தன த்ரு 

குஞ்ஜமுல நீல குந்தல குச் தரிஞ்சி 
கந்து சாம்ராஜ்ய மேலிஞ்சி கருண சிந்த 
மொலய ஜக முல பாலிஞ்சு சுன்ன வாடு 


Vil - 7 | 


517 


பின் , கோதை , திருவரங்கநாதனின் திருமுடியில் முதலில் 
முத்துக்களை மங்கள அக்ஷதை ( தலப்ராலு ) சொரியவே , அவள் 
விரல் தளிர்கள் பட்டுப் புளகமுற்று வியர்ப்புற்ற திருமாலின் 
உடவில் செறிந்துதிர்ந்த வியர்வைத் துளிகள் , மழைத் துளிகளாக 
வும் , முத்துக்கள் ஆலங்கட்டிகளாகவும் முகிலிலிருந்து பெய்து 
ஒளியுடன் மிளிர்வது போலத் தோன்றியது . 


( திருமால் கருவண்ணயாதலின் கார்முகிலாகவும் வியர்வைத் 
துளிகள் மழைத் துளிகளாகவும் , முத்துக்கள் ஆலங்கட்டிக்ளாகவும் 
உவமிக்கப்பட்டன . தெலுங்கு நாட்டுத் திருமணச் சடங்கில் 
வெல்லமும் , சீரகமும் , ஒருவர் கையில் ஒருவர் வைத்துக் கொண்டு 
தலைகளைத் தொடுவதும் , பின் தலப்ராலு எனும் அரிசியை 
ஒருவர் தலையில் ஒருவர் 

சொரிதலும் இங்கு வருணிக்கப் 
பட்டுள்ளன . தலப்ராலு என்பது தலையிற் பெய்யும் அரிசி 
என்பது பொருள் ) 

VII- 68 


நங்கை யிரு செங்கைகளாலும் தலையரிசி வாரி எடுத்த 
" போது , ஏந்திள வனமுலைகள் பால் 

வனமுலைகள்பால் ஏந்தல் திருமால் விரைந்து 
கண் போடவே , அதைப் பார்த்து நாணங் கொண்டு தோள்களை 
மேலே தூக்காமலேயே கை முனையால் மேலே விழுமாறு எறிந்த 
வாறு சொரிந்தாள் . 

VII - 69 


திருமால் அச்செல்வியின் கழுத்தில் மங்கல நாண் ( மங்கல 
சூத்திரம் ) கட்டினான் . அவளது உடல் புளகமுற்றது . நங்கையும் 
நாயகனும் ஒருவரை ஒருவர் கரங்களில் கங்கணம் கட்டினர் . 

VII - 70 


நங்கையால் விரதமுடன் பொரி வேள்வி (லாஜஹோமம் ) 
செய்வித்து சப்தபதி ( ஏழடிகள் ) நடத்தச் செய்தான் . 


நங்கையுடன் வடமீன் ( அருந்ததி நட்சத்திரம் ) கண்டனன் . 
பிரம்ம ருத்திரர் முதலிய தேவர்கள் படைத்த காணிக்கைகளை 
அருளோடேற்றுக் கொண்டு , அன்போடு அனுப்பி வைத்தான் . 
தனது திருவரங்க நகருக்கு மிகுந்த சிறப்புடன் நங்கையை 
அழைத்துச் சென்று , காவேரிக் கரையில் சந்தனமரச் சோலை 
களில் கருங்கூந்தலாளைக் கொஞ்சிக் குலாவி மன்மதப் பேரரசின் 
ஆட்சியளித்து 

அகில உலகமும் 

பரிபாலித்து 
வருகிறான் . 

VII - 71 


அருளுடன் 


518 


ஆஸ்வாசா ந்தமு 


உ . ச் கந்த ச ரச் தடீரமண கந்தர சந்தன குந்த வாடிகா 

மந்த ச மீர லோல வனமாலிக , நிர்மல திவ்ய விக்ரஹா 
ச் " பந்தி விபா தரீ க்ருத நபழச்ச் புட காளிக , 

வல்லவாங்க னா 
ப்ருந்த மனோ பிமான த்ருதிபேதன. பேஸல 

வம்ஸவாதனா 

VII- 72 


. 


க . 


அரிதாராகண்டி த மரு 
தரிசங்கள் . விஹங்கவஹனா; யுத ரமஹாம் 
புருஹ புடபரித மது ஸம் 
பரபரஜலமானுஷாய மாண த்ருஹிணா 


VII - 73 


வாலி நிர்பே தனா வாரி ஜாதேக்ஷணா 
சைல கன்யாஸ் துதா ! சார்ங்க சஞ்சத்பு ஜா 
பால த் மக் பத்ருபூ பாக பேதி ஸ்பு ரன் 
மௌளி மாணிக்ய ருங்மண்டி தாங்க் ரித் வயா 


VII -- 74 


இதி நீலாசல நீலசேலக சுபத்ரேந்தீ வராபா க்ஷிகோ 
கனத்ருக ஞ்சத் புஜவீர்ய துர்யஜய ஸன்னா ஹார்ப டீ 

வாத்யபீத் 
யுதி தேபே ஸ்வரக்ருஷ்ணராய மஹிஜான் யுத்பாதிதா 

முக்தமால் 
யத னாஸ்வாச் மு சப்தமம் பலருஹ்ருத் யம்பை ன 

பத்யம்புலன் Vll - 75 


519 


கோனேரியின் கரையில் மனங்கவரும் முழைகளிலிருந்து வந்த 
சந்தனம் , முல்லை மலர்களை தழுவிய மந்தமாருதம் அசைவித்த 
வனமாலை ( துளசி மாலையை ) உடையவனே ! தூய கருவண்ணத் 
துடல் எழிலால் வானத்தை வென்றவனே ! ஆய்ச்சியர் தம் 
மனத்தை தளிர்விக்கும் வேய்ங் குழல் இசைவாணனே ! VII - 72 


சக்கிராயுதத்தால் தேவ விரோதிகளைக் கண்டித்தவனே ! 
( கருடற் ) பறவை வாகனனே ! உந்தியில் எழுந்த பெருந்தாமரை 
மாலாகிய தொன்னை பில் நிறைந்த தேன் எனும் வெள்ளத்தில் 
பிரம்ம தேவனை நீர் மனிதன் போலத் திகழச் செய்தவனே ! 

VII - 73 


வாலியைக் கொன்றவனே ! தாமரைக் கண்ணனே ! மலை 
மகளால் புகழப் படுபவனே ! தோளில் வில் அமைந்தவனே ! 
நெற்றிக் கண்ணன் நான்முகன் இந்திரன் முதலானோர் தம் 
மகுடங்களின் 

மணியொளியாற் கோலங் கொண்ட அடியிணை 
களையுடையவனே ! 

VII - 74 


இஃது நீல மலையில் நீல வண்ணத்துகில் புனைந்தவனான 
பலராமனும் , சுபத்திரையுடன் கூடியுள்ள குவளை மலர் வென்ற 
கண்களையுடைய கண்ணனின் கருணைக் கடைக் கண்களின் 
அருளால் தோள் வலிமையுடன் தோற்கடிக்கப்பட்ட கடகாதிபதி 
யாகிய கஜபதி மன்னர்களை அஞ்சச் செய்த கிருஷ்ண தேவராய 
மன்னரால் உருவாக்கப்பட்ட 

ஆமுக்த மால்யத 
காவியத்தில் ஏழாவது அத்தியாயம் இனிய செய்யுட்களுடன் 
நிறைவுறும் . 


எனும் 


( நீலமலை என்பது பூரி ஜகந்நாத க்ஷேத்திரமாகும் . இங்கு 
கண்ணன் , பலராமன் , சுபத்திரை மூவரும் இணைந்திருக்கும் 
சன்னதியைக் காணலாம் . தனது தங்கையுடன் தங்கியிருக்கும் 
சிறப்பு இந்தத் தலத்திற்குண்டு . அது கடகம் ( ஒரிசா ) பகுதி 
யாதலின் அதனை வென்ற கிருஷ்ணதேவராயர் அப்பகுதி 
திருமாலையை வழிபட்டு இச்செய்யுள் யாத்த சிறப்பும் உண்டு ) . 

VII - 75 


ஆமுக்த மால்யத முற்றும் 


